சங்க இலக்கிய மொழிபெயர்ப்புகள்‌ 


பாரதிதாசன்‌ பல்கலைக்கழக முனைவர்‌ பி.எச்‌.டி) 
பட்டத்திந்காக ௮ளிக்கப்பெறும்‌ ஆய்வேடு 


ஆய்வாளர்‌ 


செ. அகிலாண்டேஸ்வரி 
பதிவு எண்‌: 10676. ௭.னு.2 ... வுயதுடை ... £.வு...முஉவ £06 


நெறியாளர்‌ 


முனைவர்‌ கி. இராசா 
பேராசிரியர்‌ 
தமிழியல்‌ துறை 
பாரதிதாசன்‌ பல்கலைக்கழகம்‌ 


| 


FN 
(EN 


GY 


ஏப்ரல்‌ - 2011 


நெறியாளர்‌ சான்றிதழ்‌ 


முனைவர்‌ கி. இராசா நாள்‌:  .04.2011 
பேராசிரியர்‌, தமிழியல்‌ துறை 
பாரதிதாசன்‌ பல்கலைக்கழகம்‌ 
திருச்சிராப்பள்ளி - 620 024. 


சங்க இலக்கிய மொழிபெயர்ப்புகள்‌ என்னும்‌ தலைப்பில்‌ 
செல்வி செ. அகிலாண்டேஸ்வரி அவர்கள்‌ முனைவர்‌ பட்டத்திற்காகச்‌ 
செய்துள்ள இவ்வாய்வு பாரதிதாசன்‌ பல்கலைக்கழகத்‌ தமிழியல்‌ துறையில்‌ 
அவர்‌ ஆய்வு செய்த காலத்தில்‌ அவரது சொந்த முயநீசியில்‌ உருவானதே 
ஆகும்‌ என்றும்‌ இவ்வாய்விற்காக ஆய்வாளருக்கு வேறு எந்தப்‌ பட்டமும்‌ 


இதுவரை அளிக்கப்பெறவில்லை என்றும்‌ சான்று அளிக்கிறேன்‌. 


(முனைவர்‌ கி. இராசா) 


ஒப்புதல்‌ கையொப்பம்‌ 


ஆய்வாளர்‌ உறுதிமொழி 


செல்வி செ. அகிலாண்டேஸ்வரி, சுநக. ழே. 10676. £..னு.2 ... வுயஓடை 
£.வு...முஉவ “06 
முனைவர்‌ பட்ட ஆய்வாளர்‌, (பகுதி நேரம்‌) 


தமிழியல்‌ துறை 
பாரதிதாசன்‌ பல்கலைக்கழகம்‌ 
திருச்சிராப்பள்ளி - 620 024. நாள்‌:  .04.2011 


சங்க இலக்கிய மொழிபெயர்ப்புகள்‌ என்னும்‌ தலைப்பில்‌ 
முனைவர்‌ பட்டத்திந்காக மேந்கொண்ட இவ்வாய்வு என்‌ சொந்த 
முயற்சியினால்‌ உருவானதே ஆகும்‌. இதந்கு முன்னர்‌ வேறு எந்த 
ஆூயய்ச்சிப்பட்டத்திந்கும்‌ இவ்வாய்வேடு அ௮ளிக்கப்பெறவில்லை என்றும்‌ 


உறுதி அளிக்கிறேன்‌. 


(செ. அகிலாண்டேஸ்வரி) 


ஒப்புதல்‌ கையொப்பம்‌ 


(முனைவர்‌ கி. இராசா) 


நன்றியுரை 


சங்க இலக்கிய மொழிபெயர்ப்புகள்‌ என்னும்‌ தலைப்பில்‌ ஆய்வு 
மேற்கொள்ள அனுமதி வழங்கிய பாரதிதாசன்‌ பல்கலைக்கழகத்‌ துணைவேந்தர்‌ 
பதிவாளர்‌ ஆகியோருக்கும்‌, ஆட்சிக்குழுவினருக்கும்‌ என்னுடைய நன்றியினைத்‌ 
தெரிவித்துக்கொள்கின்றேன்‌. 


ஆய்வு மாணவராக தமிழியல்‌ துறையில்‌ தொடர்ந்திட இசைவளித்த 
பாரதிதாசன்‌ பல்கலைக்கழக மேனாள்‌ துறைத்தலைவர்‌ முனைவர்‌ இராதா 
செல்லப்பன்‌ அவர்களுக்கும்‌, மூதறிஞர்‌ குழுவில்‌ இடம்பெற்று, ஆய்வினைத்‌ தொடர 
பரிந்துரைத்ததுடன்‌ ஆய்விற்குரிய கருத்துக்களைக்‌ கூறி உதவிய துறைத்தலைவர்‌ 
முனைவர்‌.௮.ஆலிஸ்‌ அவர்களுக்கும்‌ நன்றியினைத்‌ தெரிவித்துக்‌ கொள்கின்றேன்‌. 


நிலத்தின்‌ திண்மையும்‌, மலையின்‌ மாண்பும்‌, மஸின்‌ மாட்சியும்‌, 
நிநைக்கோலின்‌ தன்மையினையும்‌ ஒருங்கே பெந்நவரும்‌, அரிய 
ஆய்வுப்பாதையினை தன்‌ நுண்மான்‌ நுழைப்புலத்தினால்‌ எளிமையாக 
மாற்றியவரும்‌, இவ்வாய்வு செம்மையாக அமைய பல்லாற்றானும்‌ 


வழிநடத்தியவருமாகிய ஆய்வு நெறியாளர்‌ பேராசிரியர்‌ முனைவர்‌ கி.இராசா 


அவர்களுக்கு என்‌ நன்றிகளைக்‌ காணிக்கையாக்குகின்றேன்‌. 


துறைப்‌ பேராசிரியர்களாதிய முதுமுனைவர்‌ மருததுரை, 
முனைவர்‌ த.கனகசபை மற்றும்‌ முனைவர்‌ பா.மதிவாணன்‌ ஆகியோருக்கும்‌ 


நன்றியினை உரித்தாக்குகின்றேன்‌. 


முனைவர்‌ பட்ட ஆய்வு முழுமைப்பெற தங்களுடைய முழு ஒத்துழைப்பினை 
நல்கிய சிதம்பரம்‌ பிள்ளை மகளிர்‌ நிர்வாகத்திற்கும்‌, தமிழ்த்துறைச்‌ சார்ந்த 
பேராசிரியர்களுக்கும்‌ நன்றியினைப்‌ பதிவுச்‌ செய்கின்றேன்‌. 


ஆய்விற்குப்‌ பல்லாற்றானும்‌ உதவிய நண்பர்களுக்கும்‌ என்னுடைய நன்றிகள்‌ 


பல. இவ்வாய்விற்குத்‌ தேவையான நூல்களை கொடுத்துதவிய பல்கலைக்கழக 


நூலகங்களுக்கும்‌ பிற நூலகங்களுக்கும்‌ நன்றியினைத்‌ தெரிவித்துக்‌ 
கொள்கின்றேன்‌. 


இவ்வாய்வேட்டினை சிறப்பாகக்‌ கணினி தட்டச்சு செய்த திருச்சி 
மண்ணச்சநல்லூர்‌ லோட்டஸ்‌ கம்ப்யூட்டர்‌ நிறுவனத்தாருக்கும்‌ செல்வி ஆ. சசிகலா 


அவர்களுக்கும்‌ என்‌ நன்றி. 


இவ்வாய்வேடு சிறப்பாக அமைய உதவிய அனைத்து நன்னெஞ்சங்களுக்கும்‌ 
மீண்டுமொருமுறை என்‌ நன்றியினை உரித்தாக்கிக்‌ கொள்கின்றேன்‌. 


- செ. அகிலாண்டேஸ்வரி 


சுருக்கக்‌ குறியீட்டு விளக்கம்‌ 


அகத்திணையியல்‌ 
அகநானூறு 
இளம்பூரணர்‌ 
இறையனார்‌ களவியல்‌ 
உரை ஆசிரியர்‌ 

உ வமவியல்‌ 
எடுத்துக்காட்டு 
எழுத்ததிகாரம்‌ 
ஐங்குறுநூறு 
கலித்தொகை 
களவியல்‌ 

கந்பியல்‌ 
திருக்குறள்‌ 
குறிஞ்சிப்பாட்டு 
குறுந்தொகை 
சிலப்பதிகாரம்‌ 
சிறுபாணாந்றுப்படை 
செய்யுளியல்‌ 


சொல்லதிகாரம்‌ 


தொல்காப்பியம்‌ 
நச்சினார்க்கினியர்‌ 
நம்பியகப்பொருள்‌ 
நற்றிணை 

நூற்பா 
நெடுநல்வாடை 
பக்கம்‌ 


பக்கங்கள்‌ 


பட்டினப்‌. 


ஏழட. 


பட்டினப்பாலை 
பதிப்பாசிரியர்‌ 
பரிபாடல்‌ 

பாடல்‌ 

பாடல்‌ அடி 
புநத்திணையியல்‌ 
புநப்பொருள்‌ வெண்பா மாலை 
பெரும்பாணாற்றுப்படை 
பேராசிரியர்‌ 
பொருளதிகாரம்‌ 
பொருளியல்‌ 

மரபியல்‌ 
முல்லைப்பாட்டு 
மேற்சுட்டிய நூல்‌ 
மொழிபெயர்ப்பாளர்‌ 
நுனவைழச 
நுனவைழசள 
புநநெசயட நுனவைழசள 
“யபந 

“யபநள 
வுசயளெடயவழச 


ஏழடரஅ௮ந 


இயல்‌ எண்‌ 


பொருளடக்கம்‌ 


தலைப்பு 


முன்னுரை 


மொழிபெயர்ப்பாளர்‌ நோக்கில்‌ சங்க இலக்கியம்‌ 


இலக்கிய மரபுகளின்‌ மொழிபெயர்ப்புகள்‌ 


பண்பாட்டு மரபுகளின்‌ மொழிபெயர்ப்புகள்‌ 


இணையதள மொழிபெயர்ப்புகள்‌ 


முடிவுரை 


துணைநுங்பட்டியல்‌ 


பின்னிணைப்புக்கள்‌ 


பக்கம்‌ 


12 


77 


150 


285 


முன்னுரை 


தமிழில்‌ மொழிபெயர்ப்புச்சிந்தனைகள்‌ தொல்காப்பியர்‌ காலந்தொட்டு 
காணப்படுகின்றன. தொடக்கக்காலத்தில்‌ மொழிபெயர்ப்பென்பது இந்தியத்‌ 
துணைக்கண்டத்தின்‌ தொன்மையான இலக்கிய வளமிக்க மொழிகளாகிய 
தமிழ்‌, வடமொழி ஆகிய இரண்டிந்கிடையேதான்‌ அமைந்திருந்தது. பின்னர்‌ 
தென்திராவிட மொழிகளாகிய தெலுங்கு, மலையாளம்‌, கன்னடம்‌ ஆகியவை 
இலக்கிய வளம்பெந்ந பின்னர்‌ ௮ம்மொழிகளில்‌ மொழிபெயர்ப்பு முயற்சிகள்‌ 
நடந்தேறின. கி.பி.19-ஆம்‌ நூற்றாண்டில்‌ ஆங்கிலேயரின்‌ வரவிற்குப்பிறகு 
தமிழகத்தில்‌ ஆங்கிலக்கல்வியும்‌ நடைமுறைபடுத்தப்பட்டது. 
ஐரோப்பாவிலிருந்து தம்‌ சமயத்தைப்‌ பரப்புவதந்காகத்‌ தமிழகம்‌ வந்த 
ஐரோப்பியர்‌ தமிழை ஐயந்திரிபநக்‌ கந்நறனர்‌ தமிழ்‌ இலக்கியங்கள்பால்‌ 
மிகுந்த ஆர்வம்‌ கொண்டனர்‌. இதன்‌ பின்னர்த்‌ தமிழை தாய்மொழியாகக்‌ 
கொண்டவர்கள்‌, ஆங்கிலத்தை தாய்மொழியாகக்‌ கொண்டவர்கள்‌ என்ற இரு 
தரப்பினரும்‌ தமிழிலக்கியங்களை ஆங்கிலத்தில்‌ மொழிபெயர்க்கும்‌ 
முயற்சியில்‌ ஈடுபட்டனர்‌. குறிப்பாக சங்க இலக்கியங்கள்‌, திருக்குறள்‌ மற்றும்‌ 


பக்தி இலக்கியங்கள்‌ மொழிபெயர்க்கப்பட்டன. 


அன்று தொடங்கி இன்றுவரை தமிழைத்‌ தாய்மொழியாகக்‌ 
கொண்டவர்கள்‌, பிறமொழியாளர்கள்‌ என்னும்‌ இருதரப்பினரும்‌ சங்க 
இலக்கியத்தை ஆங்கிலத்தில்‌ மொழிபெயர்ப்பதில்‌ ஆர்வங்‌ காட்டி 
வருகின்றனர்‌. 


இத்தகுச்சூழலில்‌ பிறமொழியாளர்களும்‌, தமிழைத்‌ தாய்மொழியாகக்‌ 
கொண்டவர்களும்‌ இதுகாறும்‌ செய்துள்ள சங்க இலக்கிய ஆங்கில 
மொழிபெயர்ப்பு முறைகளை அறிவதும்‌, சங்க இலக்கியக்‌ கருத்துகளைப்‌ 
புலப்படுத்தும்‌ முநைகளை ஆய்வு செய்வதும்‌, இணையத்தின்வழி 
செய்யப்பட்டு வரும்‌ மொழிபெயர்ப்புகளை அறிவதும்‌ தமிழ்மொழி செவ்வியல்‌ 
மொழியாக அறிவிக்கப்பட்டூள்ள இச்சூழலில்‌ மிகவும்‌ இன்றியமையாததாகும்‌. 
இதன்வழி இம்மொழிபெயர்ப்பில்‌ காணப்படும்‌ வேறுபாடுகளைச்‌ சுட்டித்‌ 


தமிழ்மொழியின்‌ இலக்கிய, பண்பாட்டு மரபுகளுக்கு நெருக்கமான 


மொழிபெயர்ப்பு இதுவெனக்‌ காண்பது இவ்வாய்வின்‌ செல்நெறியாக 
அமைகிறது. 


ஆய்வுத்‌ தலைப்பு 


சங்க இலக்கிய மொழிபெயர்ப்புகளின்‌ கருத்துப்‌ புலப்பாட்டுத்‌ 
தன்மையினை ஆய்வுச்‌ செய்வதால்‌, இவ்வாய்விற்கு “சங்க இலக்கிய 


மொழிபெயர்ப்புகள்‌?” என்பது தலைப்பாகின்றது. 
ஆய்வு நோக்கம்‌ 


தமிழ்‌ உயர்தனிச்‌ செம்மொழியாக அதிகாரபூர்வமாக ஏற்பளிக்கப்பட்ட 
தற்போதைய சூழலில்‌, தமிழ்‌ செவ்வியல்‌ இலக்கியங்களை கற்கும்‌ ஆர்வம்‌ 
உலக அளவில்‌ பெருகி வருகின்றது. இத்தகுச்‌ சூழ்நிலையில்‌ இதுவரை 
வெளிவந்துள்ள சங்க இலக்கிய ஆங்கில மொழிபெயர்ப்புகளை ஆய்வதன்‌ 
வழி பிறமொழி வாசகர்களுக்குத்‌ தமிழ்‌ மரபுகளையும்‌, நாகரிக பண்பாட்டுக்‌ 
கூறுகளையும்‌, பொருட்செறிவினையும்‌ எடுத்துரைக்கும்‌ நேரிய 
மொழிபெயர்ப்பினை சில நெறிமுறைகளின்‌ அடிப்படையில்‌ கண்டறிவதும்‌, 
தமிழ்மொழி இலக்கிய பண்பாட்டு மரபுகளை எடுத்துரைக்கும்‌ வண்ணம்‌ சங்க 
இலக்கிய மொழிபெயர்ப்புகள்‌ அமையவேண்டும்‌ என்பதை உணர்த்துவதும்‌ 


இவ்வாய்வின்‌ நோக்கங்களாகும்‌. 
கருதுகோள்‌ 


சங்க இலக்கிய ஆங்கில மொழிபெயர்ப்புகள்‌ பொதுவாக மூன்று 


நிலைகளில்‌ வைத்தெண்ணப்படுகின்றன. 


1. கவிதையினை மட்டும்‌ மொழிபெயர்த்தல்‌. 
2. கவிதையினை சூழலுடன்‌ மொழிபெயர்த்தல்‌. 
3. கவிதைத்‌ தன்மைக்கும்‌, ஆங்கில மரபுக்கும்‌ முக்கியத்துவம்‌ 


வழங்காது, பொருள்‌ புலப்பாட்டினை முதன்மையாகக்‌ கருதுதல்‌. 


மேற்கூறிய இம்மூன்றனுள்‌ தமிழ்மொழியின்‌, இலக்கியப்‌ 
பண்பாட்டிந்கேற்ப, கவிதையினை சூழலுடன்‌ மொழிபெயர்க்கும்‌ முறையே 
கருத்துப்புலப்பாட்டில்‌ முதன்மை பெறுகிறது என்பதை நிறுவுவது இவ்‌ 
ஆய்வின்‌ கருதுகோளாகும்‌. 


ஆய்வு மூலங்கள்‌ 


சங்க இலக்கிய ஆங்கில மொழிபெயர்ப்புகள்‌ குறித்த இவ்‌ஆய்விற்குத்‌ 
துணை செய்த நூல்களை முதன்மைச்‌ சான்றுகள்‌, துணைமைச்‌ சான்றுகள்‌ 


என்ந இரு நிலைகளில்‌ அமைக்கலாம்‌. 
முதன்மைச்‌ சான்றுகள்‌ 


செவ்வியல்‌ இலக்கியங்களாகிய எட்டுத்தொகை மந்றும்‌ பத்துப்பாட்டின்‌ 
ஆங்கில மொழிபெயர்ப்புகள்‌ இவ்‌ஆய்விற்கு முதன்மைச்‌ சான்றுகளாக 
அமைகின்றன. உலகத்தமிழாராய்ச்சி நிறுவனம்‌, இந்திய ஆசியவியல்‌ 
நிறுவனம்‌, தமிழ்நாடு அரசு, உள்ளிட்ட நிறுவனங்களின்‌ மொழிபெயர்ப்பு 
வெளியீடுகளும்‌ நிறுவனங்களைச்‌ சாராது ஆர்வம்‌ காரணமாக மொழிபெயர்ப்பு 


பணியில்‌ ஈடூபட்ட ஏ.கே.ராமானுஜம்‌, ஜியார்ஜ்‌.எல்‌.ஹார்ட்‌. ம.லெ.தங்கப்பா 


போன்றோரின்‌ மொழிபெயர்ப்புகளும்‌ இந்த ஆய்விற்கான முதன்மைச்‌ 


சான்றுகளாக எடுத்துக்கொள்ளப்பட்டூள்ளன. 


துணைமைச்‌ சான்றுகள்‌ 


மொழிபெயர்ப்பியல்‌ தொடர்பாகத்‌ திறனாய்வாளர்கள்‌, அறிஞர்கள்‌ 
நிகழ்த்திய ஆய்வுகள்‌, திறனாய்வுக்‌ குறிப்புகள்‌, கட்டுரைகள்‌, அகராதிகள்‌, 
களஞ்சியங்கள்‌ ஆகியவை துணைமைச்‌ சான்றுகளாகின்நன. 


ஆய்வு முன்னோடிகள்‌ 


சங்க இலக்கிய மொழிபெயர்ப்புச்‌ சிக்கல்களை ஆய்வு செய்யும்‌ 
முகமாகப்‌ பல்வேறு திறனாய்வு கட்டுரைகள்‌ தமிழிலும்‌, ஆங்கிலத்திலும்‌ 
எழுதப்பெற்றுள்ளன. 


ஏ.கே.இராமானுஜத்தின்‌ “மழு வுசயளெடயவபை ய வுயஅடை 
“ழந௮இ கமில்‌ சுவலபிலின்‌ “வுசயளெடயவபை ழடன வுயஅடை 
“ழநவசல ளுழ௮ந ளுரபபநளவழைளெ”இ சர்‌ ஜான்‌ ரால்ஸ்ட்ன்‌ மாரின்‌ 

“வந வுசயளெடயவழைளெ ழக ஊயமெய௮வு டூவைநசயவரசந?இ 
வீ.முருகனின்‌ “யுமய௮ “ழந௮ யெ டூயநசநவெயை யிசழயஉா? ௮. 
தட்சிணாமூர்த்தியின்‌ *நுபெடளை வுசயளெடயவழை ழக வாந ஊயமெய௮ 
ஊடயளளலைள - யு ளாழசவ சநஎநைந இ ௧. பூரணச்சந்திரனின்‌ “ஏ.கே. 
இராமானுஜத்தின்‌ சங்க இலக்கிய மொழிபெயர்ப்பு, முனைவர்‌ பி. 
பரமேஸ்வரனின்‌ “சழடிடந௮ள யனெ வுநஉாஙநைரநள ழக 
வுசயளெடயவழைடட நவை ளிநஉயைட சநகநசநலெந வழ யுணாயமை 
ஊசைனிர யனெ ஊயமெய௮ டூவைநசயவரசந”' என்ற தலைப்பிலான 
ஆய்வுக்‌ கட்டுரைகள்‌ சங்க இலக்கிய மொழிபெயர்ப்புச்‌ சிக்கல்கள்‌ குறித்து 
விரிவாக எடுத்துரைக்கின்றன. இவ்வறிஞர்‌ பெருமக்களின்‌ 
ஆய்வுக்கட்டூுரைகளும்‌, முனைவர்‌ பட்ட ஆய்வேடுகளைப்‌ பொறுத்தமட்டில்‌ 
பா.ராஜ்குமார்‌ அவர்களின்‌ “ஒப்பிலக்கிய நோக்கில்‌ ஏ.கே.இராமானுஜத்தின்‌ 
சங்க இலக்கிய மொழிபெயர்ப்பு? என்ற ஆய்வேடும்‌ சங்க இலக்கிய 
மொழிபெயர்ப்புகள்‌ என்ற பொருண்மையிலான முன்‌ ஆய்வுகளாக 


அமைகின்நன. 


ஆய்வு அணுகுமுறை 


இவ்‌ ஆய்வானது வரலாற்று முறை, விளக்க முறை, பகுப்பு முறை, 
ஒப்பியல்‌ முறை ஆகிய அணுகுமுநைகளுடன்‌ அமைகின்றது. 


மொழிபெயர்ப்பு வரலாற்றினை ஆய்வு செய்யும்‌ பொழுது வரலாந்று 
முறையிலும்‌, மொழிபெயர்ப்பில்‌ கையாளப்பட்டூள்ள உத்திகளை விளக்கும்‌ 
பொழுது விளக்க முறையிலும்‌, சங்க இலக்கிய மரபுகள்‌ மற்றும்‌ பண்பாட்டு 
மரபுகளின்‌ மொழிபெயர்ப்புகளை ஆய்வு செய்கையில்‌ பகுப்பு முறையிலும்‌, 
மொழிபெயர்ப்புகளை ஒப்பிடும்‌ பொழுது ஒப்பிட்டு முறையிலும்‌ ஆய்வு 


மேற்கொள்ளப்பட்டூள்ளது. 
ஆய்வுப்‌ பகுப்பு 


இவ்‌ஆய்வு முன்னுரையும்‌ முடிவுரையும்‌ முறையே முன்னும்‌ பின்னுமாக 
அமைய நான்கு இயல்களாகப்‌ பகுக்கப்பட்டூள்ளது. 


முன்னுரையில்‌ இவ்‌ஆய்வின்‌ நோக்கம்‌, ஆய்வின்‌ கருதுகோள்‌, ஆய்வு 
எல்லை, ஆய்வு மூலங்கள்‌, ஆய்வு முன்னோடிகள்‌, ஆய்வு அணுகுமுறை, 
ஆய்வுப்‌ பகுப்பு ஆகியவை இடம்பெறுகின்றன. 


இயல்‌ ஒன்று 


“மொழிபெயர்ப்பாளர்‌ நோக்கில்‌ சங்க இலக்கியம்‌” என்னும்‌ முதல்‌ 
இயலில்‌  இலக்கியத்திந்கான வரையறை, மொழிபெயர்ப்பு முறைகள்‌, 
வகைகள்‌ ஆகியவை குறித்த அநிஞர்தம்‌ கருத்துக்கள்‌ தரப்பட்டூள்ளன. 
மேலும்‌ அகராதிகள்‌ நிகண்டுகள்‌, கலைக்களஞ்சியங்கள்‌ ஆகியவற்றில்‌ 
இவை தொடர்பாகக்‌ கூறப்பட்டுள்ள விளக்கங்கள்‌, முதலியனவும்‌ தொகுத்துத்‌ 


தரப்பட்டுள்ளன. 


மொழிபெயர்ப்பின்‌ வகைகள்‌, இலக்கிய மொழிபெயர்ப்பின்‌ 
இடர்ப்பாடுகள்‌, இலக்கிய மொழிபெயர்ப்பாளருக்கான தகுதிகள்‌ ஆகியவையும்‌ 


இவ்வியலில்‌ விளக்கப்பட்டுள்ளன. 


சங்க இலக்கிய மொழிபெயர்ப்பாளர்கள்‌ சங்க இலக்கியத்தை 
மொழிபெயர்க்க வேண்டியதன்‌ இன்றியமையாமை மற்றும்‌ மொழிபெயர்க்கும்‌ 
முறை குறித்து கூறியுள்ள கருத்துக்கள்‌ ஆகியவை இவ்வியலில்‌ பதிவு 
செய்யப்பட்டிருப்பதுடன்‌, அவர்களின்‌ மொழிபெயர்ப்பின்‌ அமைப்பும்‌ ஆய்வு 


செய்யப்பட்டூள்ளது. 


தனிப்பட்ட காரணங்களுக்காக மொழிபெயர்த்தவர்கள்‌, தாம்சார்ந்துள்ள 
நிறுவனங்களுக்காக மொழிபெயர்த்தவர்கள்‌ என்ற இருநிலைகளில்‌ சங்க 


இலக்கிய மொழிபெயர்ப்பாளர்கள்‌ ௮மைகின்நனர்‌. 


இவ்விரு தரப்பினரும்‌ மொழிபெயர்ப்பிற்காகத்‌ தேர்ந்தெடுத்த பாக்கள்‌, 
மொழிபெயர்ப்புமுறை,  கையாண்டூள்ள உத்திகள்‌ ஆகிய அனைத்து 
நிலைகளிலும்‌ வேறுபடுகின்றனர்‌. 


இவ்வேநுபாடுகள்‌ இவ்வியல்‌ சுட்டப்பட்ட விரிவாக விளக்கப்பட்டூுள்ளன. 
இயல்‌ இரண்டூ 


“இலக்கிய மரபுகளின்‌ மொழிபெயர்ப்புகள்‌” என்ற இரண்டாமியலில்‌ 
மரபு குறித்த விளக்கம்‌ முதலில்‌ தரப்பட்டூள்ளது. சங்க இலக்கிய மரபுகளாக 
அமைந்த திணை, துறை, கூற்று, குறியிடம்‌ உள்ளுறை, இறைச்சி 
ஆகியவற்றை மொழிபெயர்ப்பாளர்கள்‌ மொழிபெயர்த்துள்ள முறை குறித்து 
ஆய்வு செய்யப்பட்டூுள்ளது. மேலும்‌ இவை ஒன்றோடொன்று ஓப்பிட்டுக்‌ 
காட்டப்பெற்று அவற்றுள்‌ கருத்துப்புலப்பாட்டில்‌ மூலத்திற்கு நெருங்கிவரும்‌ 
மொழிபெயர்ப்புகளும்‌ இனங்காணப்பெந்றுள்ளன. 


சான்றாக, குறுந்தொகையின்‌ 23-ஆம்‌ பாடலாகிய “அகவன்‌ மகளே! 
அகவன்‌ மகளே” என்ந பாடலை பெ.நா.அப்புஸ்வாமி மொழிபெயர்க்கையில்‌ 
திணை, துறை குறிப்புகளை வழங்கவில்லை. மாநாக பாடல்‌ தோழிக்கூநீநாக 
அமைந்துள்ளது என்பதை குறிக்கும்‌ வகையில்‌ *ர்நச குசநைனெ' என்ற 


குறிப்பினை மட்டும்‌ நல்கியுள்ளார்‌. ஆயின்‌ தட்சிணாமூர்த்தி தம்‌ 


மொழிபெயர்ப்பில்‌ பாடலுக்கான சூழலை விளக்கியுள்ளார்‌. எனவே 
தட்சிணாமூர்த்தியின்‌ மொழிபெயர்ப்பைக்‌ கந்கும்‌ வாசகர்களுக்குப்‌ பாடலின்‌ 
உட்பொருளாக அமைகின்ற “அறத்தொடு நிற்கும்‌ சூழல்‌ தெள்ளிதின்‌ 
புலனாக்குகின்றது. 


மேலும்‌ மொழிபெயர்ப்பாளர்களுள்‌ சிலர்‌ திணை "மரபிற்கும்‌, வேறு 
சிலர்‌ துறை மந்றும்‌ கூற்று மரபுகளுக்கும்‌ முக்கியத்துவம்‌ அளித்துள்ளனர்‌. 
ஒவ்வொரு மொழிபெயர்ப்பாளரும்‌ தாம்‌ கையாண்டூள்ள மொழிபெயர்ப்பு 


முறைக்குரிய விளக்கத்தையும்‌ தந்துள்ளனர்‌. 


தமிழில்‌ உள்ள திணை, துறை, கூற்று, குறியிட மரபுகளை 
முழுமையாக்‌ கையாண்ட மொழிபெயர்ப்பாளர்களை காணுதலும்‌ 


அரியதாகின்றது. 


முன்பே சுட்டியவாறு எத்தகைய மொழிபெயர்ப்பு இலக்கிய மரபுகளை 
முழுமையாகப்‌ பிறமொழி வாசகர்களுக்கு புலனாக்குகின்றது என்பது 


இவ்வியலின்‌ மூலம்‌ கண்டறியப்பட்டூள்ளது. 
இயல்‌ மூன்று 


“பண்பாட்டு மரபுகளின்‌ மொழிபெயர்ப்புகள்‌? என்ற மூன்றாமியலில்‌ 
முதந்கண்‌ பண்பாடு குறித்த சமூகவியலாரின்‌ கருத்துகள்‌, சமூகத்திந்கும்‌ 
பண்பாட்டிற்கும்‌ இடையே உள்ள தொடர்புகள்‌ ஆகியவை 
விளக்கப்பெந்றுள்ளன. 

புறப்பாடல்களில்‌ காணப்பெறும்‌ மரபுகளாகிய “நடுகல்‌ வழிபாடு”, 


“வடக்கிருத்தல்‌” ஆகியவற்றுக்கான அண்மை நிகரன்கள்‌ ஆய்வு 


செய்யப்பட்டூள்ளன. மொழிபெயர்ப்பாளர்கள்‌ தம்‌ மொழிபெயர்ப்பில்‌ 
இத்தகையப்பண்பாட்டு மரபுகளைக்‌ கையாளுந் தன்மையும்‌ 
ஒஓப்பிடப்பட்டூுள்ளன. 


சான்றாக “நடுகல்‌” என்பதனை ஜார்ஜ்‌ எல்‌.ஹார்ட்‌ தம்‌ 
மொழிபெயர்ப்பில்‌ “ஆநஅ௮ழசல எளவழநெ”' என மொழிபெயர்த்துள்ளார்‌. 
இம்மொழிபெயர்ப்பின்‌ கீழ்‌ ஆந௮ழசல ளவழநெ என்பதற்கான அடிக்குறிப்பும்‌ 
நல்கப்பட்டூள்ளது. மற்றவர்கள்‌ இதனை “வுழ௮டி ளவழநெஇ *ர்நசழ 
ளவழநெ”' என்று பலவாறு மொழிபெயர்த்துள்ளனர்‌. இதனுள்‌ தமிழ்‌ 


வீரப்பண்பாட்டை வெளிப்படுத்தும்‌ மொழிபெயர்ப்பு இனம்‌ காணப்பட்டுள்ளது. 


அகப்பாடல்களில்‌ காணலாகும்‌ பண்பாட்டு மரபுகளாகிய “களவு”, 
'கற்பு?, “அறத்தொடுநிற்றல்‌', “கையுறை ஏற்றல்‌, “கையுறை மறுத்தல்‌”, 
“வாயில்‌ நேர்தல்‌, “வாயில்‌ மறுத்தல்‌”, “பரத்தையிற்பிரிவு', “உடன்போக்கு”, 
“சிலம்புகழீஇநோன்பு” ஆகியவற்றை மொழிபெயர்ப்பாளர்கள்‌ 
மொழிபெயர்த்துள்ள முறைமையும்‌ இங்கு ஆய்வு செய்யப்பட்டூள்ளன. 


சான்றாக “அறத்தொடு நிற்றல்‌” என்பது சண்முகம்பிள்ளை மற்றும்‌ 
டேவிட்‌.இ.லடனால்‌ “யு சுநrுடயவழைப ழக டழஎஏ நவை எசைவரந” 
என்று மொழிபெயர்க்கப்பட்டூள்ளது. “அறத்தொடு நிற்றல்‌” என்பதற்கான தனி 


சொல்லாட்சி காணப்படவில்லை. 


தொடர்ந்து அகம்‌, பும்‌ என்ந இரண்டிற்கும்‌ பொதுவாகக்‌ 
காணப்படுகின்ற விருந்தோம்பல்முறை, நிமித்தம்‌ காண்டல்‌ முறை 
ஆகியவற்றை  மொழிபெயர்த்துள்ள தன்மையும்‌ இவ்வியலில்‌ விரிவாக 


எடுத்துரைக்கப்பட்டூுள்ளன. 


இவை போன்று இன்னும்‌ சில பண்பாட்டுக்‌ கூறுகளின்‌ 


மொழிபெயர்ப்புகளில்‌ உள்ள வேறுபாடுகளும்‌ கண்டறியப்பட்டூுள்ளன. 


சான்றாக ஜி.எஸ்‌.ஹார்ட்‌ புறப்பாடல்களில்‌ காணலாகும்‌ பண்பாட்டு 
மரபுகளுக்கு தம்‌ மொழிபெயர்ப்பில்‌ அடிக்குறிப்புகள்‌ மூலம்‌ விளக்கியுள்ளார்‌. 


ஆனால்‌ அகப்பாடல்களில்‌ இத்தகைய போக்கினை கையாளவில்லை. 


இயல்‌ நான்கு 


“இணையதள மொழிபெயர்ப்புகள்‌” என்னும்‌ இவ்வியலில்‌ சங்க 
இலக்கிய மொழிபெயர்ப்புகள்‌ அச்சு ஊடகத்தில்‌ மட்டுமல்லாமல்‌ மின்னணு 
ஊடகங்கள்‌ வாயிலாகவும்‌ பரவலாக மேந்கொள்ளப்பட்டு வருகின்ற தன்மை 


விளக்கப்பட்டூள்ளது. 


மின்னணு ஊடகங்களில்‌ காணப்படுகின்ற பெரும்பான்மையான 
மொழிபெயர்ப்புகளுக்குரிய வலைத்தளங்கள்‌ அயல்நாட்டில்‌ வாழுகின்ற 


தமிழரின்‌ கூட்டமைப்பால்‌ உணர்த்தப்பட்டூள்ளது. 


மொழிபெயர்ப்புகளை மின்னணு ஊடகத்தில்‌ வெளியிடுவதற்கு முந்தை 
நிலையாக சங்க இலக்கியத்தை மின்பதிப்புகள்‌ கொண்டு வரப்பட்டன. இதில்‌ 
“சழதநஉவ ஆயனரசயை என்ற மின்பதிப்பு திட்டத்தின்‌ பங்களிப்பு 
அளவிடற்கரியது. இதுபநீநிய விரிவான ஆய்வு இவ்வியலில்‌ கூறப்பட்டூள்ளது. 
வலைப்பூக்கள்‌ எனும்‌ இணையத்தளப்‌ பக்கங்கள்‌ (டீடழபள) வாயிலாக 
வெளிநாட்டில்‌ வாழும்‌ தமிழார்வலர்கள்‌, சங்க  இலக்கியப்பாக்களை 
மொழிபெயர்த்தும்‌, அவற்றை நுணுகி ஆராய்ந்தும்‌, அவற்றுக்கான வாசகர்‌ 
கருத்துக்களை உடனடியாகப்‌ பெற்றும்‌, அவற்றிற்கேற்ப மொழிபெயர்ப்பு 
அமைப்பில்‌ மாற்றங்கள்‌ செய்தும்‌ வேகமாக வளர்ந்து வரும்‌ இணையதள 
மொழிபெயர்ப்புகள்‌ பநீநிய விரிவான ஆய்வும்‌ இப்பகுதியில்‌ 
நிகழ்த்தப்பட்டூள்ளது. 

மின்னணு ஊடகத்தில்‌ காணலாகும்‌ சங்க இலக்கிய ஆங்கில 
மொழிபெயர்ப்புகள்‌ மற்றும்‌ அச்சு ஊடகத்தில்‌ காணப்படும்‌ சங்க இலக்கிய 
பெயர்ப்புகள்‌ என்ற இரண்டிந்குமான வேறுபாடுகள்‌ இவ்வியலில்‌ 


கண்டறியப்பட்டூள்ளன. 


முடிவுரையில்‌ முன்னுரையில்‌ சுட்டப்பெற்நுள்ள கருதுகோளை 
நிறுவும்‌ தன்மையில்‌ இவ்வாய்வில்‌ எடுத்து வைத்துள்ள கருத்துக்கள்‌ 
அமைந்துள்ள பாங்கு கட்டுரைக்கப்படுகின்றது. இவ்வாய்வுப்‌ பொருள்‌ 


தொடர்பாக எதிர்காலத்தில்‌ மேற்கொள்ளப்படக்கூடிய ஆய்வுகள்‌ 


பரிந்துரைக்கப்படூுகின்றன. இவ்வாய்வேட்டில்‌ துணைநூந்பட்டியலைத்‌ 
தொடர்ந்துப்‌ பின்னிணைப்பாக சங்க இலக்கிய மொழிபெயர்ப்பு நூல்களின்‌ 


பட்டியல்‌ கொடுக்கப்பட்டூள்ளது. 


மமுமுூமழுூழு 


உள்ளடக்கம்‌ 


1.0 முன்னுரை 
1.1 மொழிபெயர்ப்பு - விளக்கம்‌ 
1.2 மொழிபெயர்ப்புப்பணி 
1.3 மொழிபெயர்ப்பின்‌ தேவை 
1.4 இலக்கியமும்‌ மொழிபெயர்ப்பும்‌ 
1.5 மொழிபெயர்ப்பின்‌ பயன்பாடு 
1.6 இலக்கிய மொழிபெயர்ப்பின்‌ வகைகள்‌ 
1.6.1 கவிதை மொழிபெயர்ப்பு 
1.6.2 கட்டுரை மொழிபெயர்ப்பு 
1.6.3 புனைகதை மொழிபெயர்ப்பு 
1.6.4 நாடக மொழிபெயர்ப்பு 
1.7 தமிழில்‌ மொழிபெயர்ப்பு வகைகள்‌ 
1.7.1 தழுவல்‌ 
1.7.2 சுருக்கம்‌ 
1.7.3 மொழியாக்கம்‌ 
1.7.4 நேர்மொழிபெயர்ப்பு 
1.8 இலக்கிய மொழிபெயர்ப்பாளருக்கான தகுதிகள்‌ 
1.9 சங்க இலக்கிய ஆங்கில மொழிபெயர்ப்புகள்‌ 
1.9.1 நிறுவனங்களுக்காக மொழிபெயர்த்தவர்கள்‌ 
1.9.2 தனிப்பட்ட காரணங்களுக்காக மொழிபெயர்த்தவர்கள்‌ 
1.9.1 நிறுவனங்கள்‌ 
1.9.1.1 ஆசியவியல்‌ நிறுவனம்‌ 
1.9.1.2 உலகத்தமிழாராய்ச்சி நிறுவனம்‌ 
1.9.1.3 சாகித்திய அகாதெமி 
1.9.1.4 தமிழ்ப்பல்கலைக்கழகம்‌ 
1.9.1.5 தமிழ்‌ வளர்ச்சி கழகம்‌ 
1.9.1.6 பாரதிதாசன்‌ பல்கலைக்கழகம்‌ 
1.9.1.7 பதிப்பகங்கள்‌ 


1.9.2 தனிநபர்‌ 
1.9.2.1 ஏ.கே. இராமானுஜம்‌ 
1.9.2.2 ம.லெ. தங்கப்பா 
1.9.2.3 நல்லாடை பாலகிருண முதலியார்‌ 
1.9.2.4 ஜியார்ஜ்‌.எல்‌.ஹார்ட்‌ 
1.9.2.5 ஜோதிமுத்து 
1.10 முடிபுகள்‌ 


1. மொழிபெயர்ப்பாளர்‌ நோக்கில்‌ சங்க இலக்கியம்‌ 


1.0 முன்னுரை 


மனிதர்தம்‌ கருத்தைப்‌ புலப்படூத்தும்‌ கருவியாக விளங்குவது 
மொழியாகும்‌. தனி மனிதனை சமூகத்துடன்‌ இணைக்கும்‌ பாலமாகவும்‌ 
மொழி விளங்குகின்றது. மனிதனின்‌ அறிவு வளர்ச்சி மொழியின்‌ 
வளர்ச்சிக்கும்‌, வளத்திந்கும்‌ வித்திடூுகின்றது. மக்கட்தொகைப்‌ பெருக்கம்‌, 
இயந்கைச்சூழல்‌,  அ௮றிவியல்வளர்ச்சி, சமூகக்கட்டமைப்பு ஆகியவற்றின்‌ 
காரணமாக உலகில்‌ பேசப்படும்‌ மொழிகளின்‌ எண்ணிக்கையும்‌ நாளுக்குநாள்‌ 
பல்கிப்பெருகி வருகின்றது. இத்தகையச்‌ சூழலில்‌ உலகம்‌ முழுதுமுள்ள 
பல்வேறு மொழிகளைப்‌ பேசும்‌ மக்களின்‌ அறிவுக்‌ கருவூலங்களை, நாகரிக, 


பண்பாட்டுக்‌ கூறுகளை அறிவதற்கு வழிவகை செய்வது மொழிபெயர்ப்பாகும்‌. 


“பல்வேறு காலங்களில்‌ பல்வேறு நாடுகளில்‌, பல்வேறு மொழிகளில்‌ 
அரிதில்‌ முயன்று தேடிக்‌ குவித்த அறிவுச்‌ செல்வங்களையும்‌, ஞானக்‌ 
கருவூலங்களையும்‌, கலை முயந்சிகளையும்‌, மனிதன்‌ - சமூகம்‌ - பிரபஞ்சம்‌ 
பந்நிய ஆய்வுகளையும்‌ இடம்‌ கடந்து, காலம்‌ கடந்து இன்றைய 
மனிதனுக்குப்‌ பாயச்‌ செய்வது மொழிபெயர்ப்பு”! எனும்‌ சேதுமணி 
மணியனின்‌ கூற்று இங்கு நினைவுக்கூரத்தக்கது. 


1.1 மொழிபெயர்ப்பு : விளக்கம்‌ 


மொழி, பெயர்ப்பு என்ற இரு சொற்களின்‌ கூட்டாக அமைவது 
மொழிபெயர்ப்பாகும்‌. ௮..தாவது ஒரு மொழியில்‌ (மூலமொழியில்‌) உள்ள 
கருத்துக்களைப்‌ பிறிதொரு மொழியில்‌ (பெறுமொழியில்‌) பெயர்த்தலே 


மொழிபெயர்ப்பாகும்‌. 


விவிலியத்தை மொழிபெயர்த்த யூஜின்‌.ஏ.நைடா “பொருளுக்கு 
முதலிடமும்‌, நடைக்கு இரண்டாமிடமும்‌ தரும்‌ வகையில்‌ மூலமொழிச்‌ 
செய்திக்கு மிகநெருங்கிய இயல்பான நிகரனைப்‌ பெறுமொழியில்‌ தருவதே 


மொழிபெயர்ப்பாகும்‌”2 என்கின்றார்‌. நைடாவின்‌ கூற்றின்‌ மூலம்‌ ஒரு 
மொழிபெயர்ப்பாளர்‌ நடையை விடப்‌ பொருளுக்கே முதலிடம்‌ தரவேண்டும்‌ 
என்ந கருத்துப்‌ புலனாகின்றது. 


“மொழிபெயர்ப்பென்பது ஒரு மொழியின்‌ வரிவடிவில்‌ அமைந்த ஒரு 
செய்தி அல்லது வாக்கியத்தை மற்றொரு மொழியில்‌ அதே செய்தி அல்லது 
வாக்கியமாக மாற்ற முயற்சிக்கும்‌ ஒரு நுண்திறன்‌ சார்ந்த முயற்சியாகும்‌?” 
என்று பீட்டர்‌ நியூமார்க்‌ கூறியுள்ளார்‌. மொழிபெயர்ப்பாளர்தம்‌ திறன்‌ 
மொழிபெயர்ப்பின்‌ தரத்தை நிர்ணயிக்கின்றது என்ற கருத்து பீட்டர்‌ 
நியூமார்கின்‌ கூற்றின்‌ மூலம்‌ மேலும்‌ வலுப்பெறுகின்றது. 


“மூலமொழியில்‌ உள்ள ஒரு செய்தியை அதற்கு நிகரான 
பெறுமொழிச்‌ செய்தியாகப்‌ பெயர்ப்பதே மொழிபெயர்ப்பு?” என்பது 
ஜே.சி.காட்போர்டூுதம்‌ கருத்தாகும்‌. 


மேலும்‌ “மொழிபெயர்ப்பாவது பொருள்‌ மாறுபடாது மற்றொரு 
மொழியில்‌ பெயர்ப்பதாகும்‌” என்று டாக்டர்‌ ஜான்சன்‌ கூறுகின்றார்‌. 
ஏ.ஹெச்‌.ஸ்மித்தும்‌ இக்கருத்தையே “மொழிபெயர்ப்பாளர்‌ புநமொழியில்‌ 
உள்ள செய்தியை தம்மால்‌ முடிந்தவரை பொருளை மாந்நாது மந்நறொரு 
மொழியில்‌ மாற்றுவது மொழிபெயர்ப்பாகும்‌””* என்று சுட்டுகின்றார்‌. 


மேற்கூறிய அறிஞர்களின்‌ கூநீநின்‌ மூலம்‌ மொழிபெயர்ப்பாளர்கள்‌ 
மொழிபெயர்க்கும்‌ பொழுது பொருளுக்கே முதலிடம்‌ நல்க வேண்டும்‌ என்ற 
கருத்து பல்லாற்றானும்‌ வலியுநுத்தப்படூுவதை அறியலாம்‌. 


1.2 மொழிபெயர்ப்புப்‌ பணி 


மொழிபெயர்ப்பில்‌ முதலில்‌ மூலமொழியிலிருக்கும்‌ செய்திகள்‌, பெறும்‌ 
மொழியில்‌ பெயர்க்கப்படூுகின்றன. அ௮ச்செயல்முறையானது இரு மொழிகளின்‌ 
மொழியியறந்‌ கூறுகள்‌, சொற்களஞ்சியம்‌, ௮அம்மொழிகளைப்‌ பேசுவோரின்‌ 
பண்பாடு, வரலாறு, வாழ்வியல்‌ சூழல்‌, புவியியல்‌ அமைப்பு, தட்பவெப்ப 
நிலை ஆகியவற்றுடன்‌ நெருங்கிய தொடர்புக்‌ கொண்டதாக அமைகின்நது. 
எனவே மேற்கூறியவற்றையெல்லாம்‌ கருத்தில்‌ கொண்டு மூலத்தின்‌ பொருள்‌ 
முதன்மை பெறும்‌ வகையில்‌ பெறுமொழி நிகரன்களைக்‌ கண்டறிவதுதான்‌ 
மொழிபெயர்ப்பின்‌ அடிப்படைப்பணியாகும்‌. இந்நிகரன்கள்‌ மூலத்துக்கு மிக 
நெருங்கியனவாகவும்‌ பெறுமொழியின்‌ இயல்புக்கேற்றனவாகவும்‌ அமைதல்‌ 
வேண்டும்‌. ஒரு மொழிபெயர்ப்பின்‌ மூலமானது மூலமொழி வாசகரிடம்‌ 
ஏற்படுத்தும்‌ விளைவுகளுக்கு நிகரான விளைவுகளை மொழிபெயர்ப்பானது 
பெறுமொழி வாசகரிடத்தும்‌ ஏற்படுத்த வேண்டும்‌. கருத்துக்களுக்கு 
முக்கியத்துவம்‌ நல்கினால்தான்‌ ஆற்றல்‌ வாய்ந்த பெறுமொழி நிகரன்களை 


நம்மால்‌ கண்டறிய இயலும்‌. 
1.3 மொழிபெயர்ப்பின்‌ தேவை 


அறிவியல்‌, தொழில்நுட்பவியல்‌, சமூகவியல்‌ ஆகிய துறைகள்‌ 
தற்பொழுது வெகு வேகமாக வளர்ந்து கொண்டிருப்பதால்‌, மொழிபெயர்ப்பு 
என்பது உலகம்‌ தழுவிய அறிவுப்பயிரின்‌ அடிப்படைத்‌ தேவையாகின்றது. 
“அறிவுலகத்திந்கு மொழிதான்‌ பாதையும்‌ பாலமும்‌ ஆகும்‌. அதன்‌ 
எல்லைகள்‌ விரியும்‌ பொழுது நமது சாலையும்‌ பாலமும்‌ இயல்பாகவே 
அவற்றை எட்ட வேண்டும்‌. இன்றைய அறிவுலகின்‌ எல்லைகள்‌ எங்கோ 
இருக்கின்றன. நமது மொழிகள்‌ எங்கோ நிற்கின்றன. இடைவெளி பெரிது 
என்பது கவலைக்குரியது. அதனினும்‌ கவலைக்குரியது அந்த இடைவெளி 
விரிவாகிக்‌ கொண்டே போகிறது என்பது. அது விரிவாகும்‌ வேகமும்‌ 
மிகுகிறது””” என்று வா.செ.குழந்தைசாமி கூறுவார்‌. இந்த இடைவெளியை 
ஈடுகட்டி மொழியைக்‌ கருத்துலகின்‌ காலவேகத்திற்கு ஏற்புடையதாய்‌ 
மாற்றுவதில்‌ மொழிபெயர்ப்பின்‌ பங்கு குறிப்பிடத்தக்கது ஆகும்‌. 


ஒரு நாட்டில்‌ நடக்கும்‌ நிகழ்வுகள்‌, உலக அரங்கினில்‌ உள்ள 
ஒவ்வொரு நாட்டிலும்‌ எதிரொலிக்கக்‌ கூடிய இன்றைய சூழலில்‌ செய்தி 
ஊடகங்களின்‌ இன்றியமையாத கூறாக மொழிபெயர்ப்பு விளங்குகின்றது. பல 
மொழிகள்‌ பேசப்படும்‌ ஒரு நாட்டின்‌ ஒருமைப்பாடு, பண்பாடு, நாகரிகம்‌ 
ஆகியவற்றின்‌ பரிமாற்றத்திந்கும்‌, அரசியல்‌ நிர்வாகத்திற்கும்‌ மொழிபெயர்ப்பு 
உதவுகின்றது. வணிக நோக்கில்‌ பொருட்களைச்‌ சந்தைப்படுத்துவதந்கும்‌ 
மொழிபெயர்ப்பு அடிப்படைத்‌ தேவையாகின்நது. 


1.4 இலக்கியமும்‌ மொழிபெயர்ப்பும்‌ 


மனிதனின்‌ பன்முகத்‌ தேவைகள்‌ காரணமாக மொழிபெயர்ப்பு இன்று 
பல துறைகளில்‌ ஆளுமை செலுத்தினாலும்‌ இலக்கியத்தில்‌ அதன்‌ 
செல்வாக்கு மிகப்‌ பழமையானது. “வாய்மொழிப்‌ பாடல்கள்‌ செல்வாக்குப்‌ 
பெற்றிருந்த காலத்திலும்‌ கூடப்‌ பிறமொழிப்‌ பாடல்களையும்‌ இசையின்‌ 
காரணமாகக்‌ கேட்கின்ற மனநிலை மனிதனுக்கு இருந்திருக்க வேண்டும்‌. 
பின்னர்‌ எழுத்திலக்கியம்‌ தோன்றிய பின்னர்‌, பிறமொழிப்‌ படைப்புகளைத்‌ 
தாய்மொழி மூலம்‌ புரிந்துகொண்டு இலக்கிய அனுபவம்‌ பெறமுயன்றபொழுது 
இலக்கிய மொழிபெயர்ப்புத்‌ தோன்றியது. தாய்மொழிப்‌ படைப்புக்கும்‌, 
பிறமொழிப்‌ படைப்புக்கும்‌ இடையிலான ஒப்பியல்‌ பார்வை தொடக்க கால 
இலக்கிய மொழிபெயர்ப்புக்கு அடிப்படையாக விளங்கியது?” என்ற 


இலக்கியத்‌ திறனாய்வாளர்தம்‌ கருத்து இங்கு எண்ணத்தக்கது. 


இன்நளவும்கூட மொழிபெயர்ப்பு என்ற சொல்‌ “இலக்கிய 
மொழிபெயர்ப்பு” என்ற தொடருடன்‌ இணைத்து நோக்கப்படூகின்றது. இலக்கிய 
மொழிபெயர்ப்பின்‌ இன்றியமையாமை, அ௮வந்நின்‌ வகைகள்‌ ஆகியவை 
குறித்து அறியப்‌ புகுமுன்‌ இலக்கியம்‌ என்பதந்கான வரையறையை அறிதல்‌ 
அவசியமாகின்றது. 


1.4.1 இலக்கியம்‌ - வரையறை 


இலக்கியத்‌ திறனாய்வாளர்களும்‌, படைப்பாளர்களும்‌ இலக்கியத்தின்‌ 
தன்மை, இலக்கிய வகை, இலக்கிய மதிப்பீடு ஆகியவை குறித்து விரிவாகப்‌ 
பேசிடினும்‌  இலக்கியமாவது யாது? என்பதற்கான மிகச்‌ சரியான 


வரையறையை வகுக்க இயலவில்லை. 


தமிழ்‌ மொழியில்‌ “இலக்கியம்‌” என்ற சொல்லாட்சி தொன்மையான 
இலக்கண நூலாகிய தொல்காப்பியத்திலும்‌, பழந்தமிழ்‌ இலக்கியமாகிய 


சங்கஇலக்கியத்திலும்‌ காணப்பெறவில்லை. 


திருவாசகத்தில்தான்‌ முதன்முதலில்‌ “இலக்கிதம்‌' என்ற சொல்‌ 
காணப்படுகின்றது 


“பேசும்‌ பொருளுக்‌ கிலக்‌ கிதமாம்‌”” 
எனினும்‌ இச்சொல்‌ ஓர்‌ இலக்கியப்‌ படைப்பினைச்‌ சுட்டாது “எடுத்துக்காட்டு”, 


“மேற்கோள்‌” என்ற பொருளிலேயே வழங்கப்பட்டு வருகின்றது. 


கி.பி.9-ஆம்‌ நூற்றாண்டின்‌ இறுதியில்‌ தோலாமொழித்தேவர்‌ தம்முடைய 
சூளாமணி காப்பியத்தில்‌ “காம நூலினுக்கு இலக்கியம்‌ காட்டிய 
வளத்தால்‌”! 


என்ற தொடரில்‌ “இலக்கியம்‌” என்ற சொல்லைப்‌ பயன்படுத்தியுள்ளார்‌. 


அகத்தியரால்‌ இயற்றப்பட்டதாக கருதப்பெறும்‌ பின்வரும்‌ 
பழம்பாடலில்தான்‌ முதன்முதலில்‌ “இலக்கியம்‌” என்ற சொல்‌ “கந்பனை 
வளமும்‌ கலையழகும்‌ நிநைந்ததொரு படைப்பு? என்ற பொருளில்‌ 
கையாளப்பட்டூள்ளது. இப்பாடல்‌ யாப்பருங்கல விருத்தியாசிரியரால்‌ 
மேற்கோளாக எடுத்தாளப்பட்டூள்ளது: 

“இலக்கியம்‌ இன்றி இலக்கணம்‌ இன்றே 

எள்‌ இன்று ஆகில்‌ எண்ணெயும்‌ இன்றே 

எள்ளினின்று எண்ணெய்‌ எடுப்பது போல்‌ 


+2211 


இலக்கியத்தினின்று எடுபடும்‌ இலக்கணம்‌ 


“இலக்கியம்‌” என்ற சொல்லுக்கு கழகத்தமிழகராதி, “இலக்கணம்‌ அமைந்த 


9912 


நூல்‌, எடுத்துக்காட்டும்‌ குறி, இலக்கணம்‌ அமையப்பெற்ற பொருள்‌ என்று 
பொருள்‌ தருகின்றது. ஆக்ஸ்போர்டு ஆங்கில அகராதி “இலக்கியம்‌” 
(வைநசயவரசந) என்பதந்கு “கலையழகு மிக்கதோர்‌ வரிவடிவில்‌ அமைந்த 


படைப்பு?! 


என்று பொருள்‌ கூறுகின்றது. மேற்கூறியவற்றின்‌ வாயிலாக 
இலக்கியம்‌ என்பது மொழியினால்‌ உண்டாகிய, குறிப்பிட்ட வரையறைக்குள்‌ 


அடங்குகின்ற ஓர்‌ கலை வடிவம்‌ என்பது புலனாகும்‌. 


முகன்‌ முதலில்‌ தமிழ்‌ இலக்கிய வரலாற்று நூலினை எழுதிய 
கா.சுப்பிரமணிய பிள்ளை “இலக்கியம்‌ என்பது மக்களுடைய விழுமிய 
கருத்துக்களைச்‌ செவ்விய சொற்களால்‌ விளக்குங்‌ கருவியாம்‌. இலங்கு 
இயம்‌ என அச்சொற்றொடரைப்‌ பிரித்துச்‌ சொல்லாலும்‌, பொருளாலும்‌ 
செம்மை பெற்றொளிரும்‌ நூலெனப்‌ பொருள்‌ கொள்ளின்‌ மேற்செப்பிய 
கருத்து வற்புறுத்தல்‌ காண்க?”!* என்கின்றார்‌. 

கலைகளுள்‌ சிறந்தது இலக்கியம்‌ என்ற கூற்றினுக்கு வலுசேர்க்கும்‌ 
வகையில்‌ மு.வரதராசனார்‌ “மன்பதையின்‌ வளர்ச்சிக்கும்‌ வாழ்வுக்கும்‌ 
அடிப்படையான மொழி மிகமிகச்‌ சிறந்த நாகரிகக்‌ கருவி எனலாம்‌. 
அத்தகைய மொழியில்‌ மொழியின்‌ சொற்களையே ஊடூபொருளாகக்‌ கொண்டு 


அமைவது இலக்கியம்‌. ஆகையால்‌ அது கலைகளில்‌ சிறந்தது”?! 


என்கிறார்‌. 

“இலக்கியம்‌ என்ற சொல்லை, “இலக்கு இயம்‌” என்று பிரிப்பதாக 
இருந்தால்‌, இலக்கம்‌ (இலக்கு) என்ற சொல்‌  தொல்காப்பியத்தில்‌ 
காணப்படுகிறது. இலக்கம்‌ என்பதற்கு விளக்கம்‌, நோக்கம்‌, கொள்கை, 
குறிக்கோள்‌ எனப்பொருள்‌ கொண்டு, இயம்‌ என்பது ஒலிப்பது, கூறுவது, 
வெளிப்படுத்துவது எனப்பொருள்‌ கொள்ளின்‌. உயர்‌ குநிக்கோள்களையும்‌, 


கொள்கைகளையும்‌ இயம்புவது இலக்கியம்‌ என்று கொள்ளலாம்‌””!6 


என்று 
ச.வே.சுப்பிரமணியன்‌ கூறுவார்‌. மேற்கூறியவற்றின்‌ வாயிலாக, மனித 


வாழ்விற்கு இன்றியமையாத கூறுகளைக்‌ கந்பனையுடன்‌ புனைந்து 


கற்குந்தோறும்‌ இன்பம்‌ பயக்கும்‌ வண்ணம்‌ அமைக்கப்படும்‌ கலைப்படைப்பு 


“இலக்கியம்‌” என்று சுட்டப்படூவதை அறிய முடிகின்றது. 


தொடக்கக்காலத்தில்‌ “இலக்கியம்‌” என்ற சொல்லாட்சி செய்யுள்‌, 
பாட்டு என்ற வகையை மட்டும்‌ சுட்டியது. காலப்போக்கில்‌ கதைகள்‌, 
உரைநடை, கடிதங்கள்‌, சொந்பொழிவுகள்‌, பயணக்கட்டுரைகள்‌ 


ஆகியவையும்‌ இலக்கியமாகக்‌ குறிக்கப்படலாயின. 


1.4.2 இலக்கியத்‌ தோற்றம்‌ 


மனிதன்‌ தன்‌ அனுபவத்தை.'.எண்ணங்களை பிறருடன்‌ பகிர்ந்து 
கொள்ள வேண்டும்‌ என்று ஆவல்‌ கொள்வதுதான்‌ இலக்கியத்‌ 


தோற்றத்திற்கான அடிப்படைக்‌ காரணியாகும்‌. சான்நாக, 


“நுங்கோ யாரென வினவின்‌ எங்கோ 
களமர்க்‌ கரித்த விளையல்‌ வெங்கள்‌ 
யாமைப்‌ புழுக்கிற்‌ காமம்‌ வீடவாரா 
ஆரற்‌ கொழுஞ்சூ டங்கவுள்‌ அ௮டா௮ 
வைகுதொழின்‌ மடியு மடியா விழவின்‌ 
யாணர்‌ நன்னாட்‌ டூள்ளும்‌ பாணர்‌ 
பைதற் சுற்றத்துப்‌ பசிப்பகை யாகிக்‌ 
கோழி யோனே கோப்பெருஞ்‌ சோழன்‌ 
பொத்தி னண்பிந்‌ பொத்தியொடு கெழீஇ 


2217 


வாயார்‌ பெருநகை வைகலும்‌ நக்கே”'” என்ந பாடலைக்‌ குறிப்பிடலாம்‌. 


கோப்பெருஞ்சோழனுடனான தன்னுடைய நட்புக்‌ குறித்த 
அனுபவத்தைப்‌ பிசிராந்தையார்‌ பிறருடன்‌ பகிர்ந்து கொள்ள எண்ணிப்‌ பாடிய 


பாடல்‌ இதுவாகும்‌. 


படைப்பாளனுக்கு ஏற்பட்ட இன்ப உணர்வேயல்லாது அவன்றன்‌ துன்ப 


உணர்வும்‌ இலக்கியங்களின்‌ வழி உணர்த்தப்படுகின்றன. சான்றாக, 


“சிறியகட்‌ பெறினே யெமக்கீயு மன்னே 
பெரியகட்‌ பெறினே 


யாம்பாடத்‌ தான்மகிழ்ந் துண்ணு மன்னே 

சிறுசோற்‌ நானு நனிபல கலத்தன்‌ மன்னே 
பெருஞ்சோற்‌ நானு நனிபல கலத்தன்‌ மன்னே 
என்பொடு தடிபடு வழியெல்லா மெமக்கீயு மன்னே 
அம்பொடு வேனுழை வழியெல்லாந்‌ தானிற்கு மன்னே 
நரந்த நாறுந்‌ தன்கையாந்‌ 

புலவு நாறு மென்றலை தைவரு மன்னே 

அருந்தலை யிரும்பாண்‌ ரகன்மண்டைத்‌ துளையுரீஇ 
இரப்போர்‌ கையுளும்‌ போகிப்‌ 

புரப்போர்‌ புன்கண்‌ பாவை சோர 

அஞ்சொனுண்‌ டேர்ச்சிப்‌ புலவர்நாவிற் 

சென்றுவீழ்ந்‌ தன்றவன்‌ 

அருநிறத்‌ தியங்கிய வேலே 

ஆசா கெந்தை யாண்டூளன்‌ கொல்லோ 

இனிப்‌ பாடூநரு மில்லைப்‌ பாடூநர்க்கொன்‌ நீகுநருமில்லைச்‌ 


சூடாது வைகியாங்குப்‌ பிறர்க்கொன்‌ 
2218 


நீயாது வீயு முயிர்தவப்‌ பலவே 
என்று அதியமான்‌ மறைவிற்கு வருந்திப்‌ பாடிய ஒளவையார்‌ பாடலைக்‌ 
கூறலாம்‌. 


அனுபவம்‌ இலக்கியமாகப்‌ படைக்கப்படூுவதுடன்‌, ௮அவ்வனுபவத்தினால்‌ 


உணரப்பட்ட வாழ்வியல்‌ உண்மைகளும்‌ இலக்கியம்‌ தோன்றுவதற்குரிய 


களனாக அமைகின்றன. சான்றாக, 


“தெண்கடல்‌ வளாகம்‌ பொதுமை நீங்கி 
வெண்குடை நிழந்றிய வொருமை யோர்க்கும்‌ 
நடுநாள்‌ யாமத்தும்‌ பகலுந்‌ துஞ்சான்‌ 
கடுமாப்‌ பார்க்குங்‌ கல்லா வொருவற்கும்‌ 
உண்பது நாழி யுடூப்பவை யிரண்டே 

பிறவும்‌ எல்லா மோரொக்‌ கும்மே 
செல்வத்துப்‌ பயனே ஈதல்‌ 


5919 


துய்ப்போம்‌ எனினே தப்புந பலவே 


மதுரைக்கணக்காயனார்‌ மகனார்‌ நக்கீரனார்‌ உலகியல்‌ 
உண்மைகளென தான்‌ அறிந்தவந்றை உலகிற்கு அறிவிப்பதந்காகப்‌ பாடிய 
பாடுகிறார்‌. 


சான்நறோர்தம்‌ எதிர்காலக்‌ கனவுகளும்‌ இலக்கியப்‌ 


படைப்புகளாகின்றன. 


“வெள்ளிப்‌ பனிமலையின்‌ மீதுலவுவோம்‌ - அடி 
மேலைக்‌ கடல்‌ முழுதுங்‌ கப்பல்விடுவோம்‌ 
காசி நகர்ப்புலவர்‌ பேசுமுரைதான்‌ 

காஞ்சியிற்‌ கேட்பதற்கொர்‌ கருவி செய்வோம்‌””2 


என்னும்‌ பாரதியார்‌ பாடலை இதற்குச்‌ சான்றாக்கலாம்‌. 


இவ்வாறாகப்‌ படைப்பாளன்‌ தன்‌ அனுபவத்தை, தான்‌ கண்ட 


வாழ்வியல்‌ உண்மைகளைப்‌ பிநருடன்‌ பகிர்ந்து கொள்வதந்காக, எதிர்காலச்‌ 


சமூகம்‌ குறித்த தன்‌ கனவுகளைப்‌ பதிவு செய்வதந்கும்‌ இலக்கியங்களைப்‌ 


படைக்கின்றான்‌. 


20 


1.4.3 இலக்கிய மொழிபெயர்ப்பின்‌ இன்றியமையாமை 


சமூகத்திலிருந்து, சமூகத்திந்காகப்‌ படைக்கப்பட்‌। இலக்கியங்கள்‌ 


மனிதனுக்கு வாழ்க்கையுடனான தொடர்பை இறுக்கமாக்குகின்றன்‌ மனித 
சமூகத்தை நெறிப்படுத்துகின்நன. 


சான்றாக லியோ டால்ஸ்டாயின்‌ “கடையேனுக்கும்‌ கடைத்தேற்றம்‌”்‌ 
(ரவெழ வாந டயளவ) என்ந நூலைப்‌ படித்துதான்‌ தம்‌ கொள்கைகளை 
மேலும்‌ செழுமைப்படூத்திக்‌ கொண்டதாக மகாத்மாகாந்தி குறிப்பிட்டூள்ளார்‌.?! 
மார்டின்லூதர்கிங்‌ என்ற அமெரிக்கத்‌ தலைவரின்‌ சிந்தனைகள்‌ தமக்கு 
வழிகாட்டியாய்‌ அமைந்ததாக டாக்டர்‌ அம்பேத்கார்‌  கூறியுள்ளார்‌.2 
பிரேம்சந்தின்‌ சிறுகதைகளைத்‌ தமிழில்‌ மொழிபெயர்த்த ஆக்கூர்‌ 
அனந்தாச்சாரி தம்‌ நூலின்‌ முன்னுரையில்‌ “பிரேம்சந்த்‌ அவர்களின்‌ சமூகச்‌ 
சீர்திருத்தக்‌ கதைகளை எடுத்துக்‌ கொண்டதற்கு விசே காரணங்கள்‌ 
இல்லாமலில்லை” பலவகைக்‌ கங்குலி குல்ல லத்தை க்ககலைல்‌ ல்‌ 


ற்கும்‌ லத்தை வ்‌ மூன்றாவது நமது சமூகத்திலுள்ள 
மூடப்பழக்கவழக்கங்களைப்‌ போக்க என்னாலான தொண்டைச்‌ செய்ய 
9923 


வேண்டுமென்கிற நெடுநாளைய விருப்பம்‌” என்று குறிப்பிடுகிறார்‌. 


மனித சமூகத்தைப்‌ பண்படுத்தும்‌ கருத்துக்கள்‌ ஒரு மொழியினருக்கு 
மட்டும்‌ உரித்தாகாது, உலகம்‌ முழுவதும்‌ பரவுவதந்கு மொழிபெயர்ப்பு 
அவசியமாகின்றது என்பது மேற்கூறிய சான்றுகளின்‌ வழி அ௮றியப்படுகின்றது. 


மேலும்‌ சோவியத்‌ யூனியன்‌ நாடுகளில்‌ பெருந்தாக்கத்தை ஏற்படுத்திய 
லெனினின்‌ கருத்துக்கள்‌ தமிழாக்கம்‌ செய்யப்பட்டு வெளியிடப்பட்டபொழுது 
அந்நூல்கள்‌ சோவியத்‌ நாடுகளில்‌ ஏற்படுத்திய முழுமையான தாக்கத்தை 
ஏற்படூுத்தவில்லையெனினும்‌, மார்க்சிய கோட்பாடுகளை ஆதரிக்கும்‌ 
மனப்பாங்கினை மக்களிடையே உருவாக்கியது. இவ்வகையில்‌ மிகப்பெரிய 
செயல்பாட்டை ஓட்டி எழுதப்பட்டு, மொழிபெயர்க்கப்பட்ட நூல்கள்‌ 
நடைமுறையில்‌ பிறநாடுகள்‌ அவற்றைப்‌ பின்பற்றவும்‌, அந்நாடுகளுடன்‌ 
நல்லுறவை வளர்க்கவும்‌, ஒருவரையொருவர்‌ தெரிந்து கொண்டு 


21 


தோழமையுடன்‌ செயல்படவும்‌ வழி அமைத்தன. இதன்‌ காரணமாக இந்திய- 
சோவியத்‌ நாடுகளுக்கிடையேயான நட்புறவு மேம்பட்டது. மேற்கூறியவற்றின்‌ 
மூலம்‌ இலக்கிய மொழிபெயர்ப்பு கருத்துப்‌ பரவலாக்கத்திற்கும்‌ அதன்‌ மூலம்‌ 
அறிவு வளர்ச்சிக்கும்‌ வித்திடுகின்றது என்பது புலனாகின்றது. மனித 
சமூகத்தினரிடையே இயல்பாக உள்ள அறிவுத்‌ தேடலை நிறைவுப்படுத்திக்‌ 
கொள்வதற்கும்‌ மொழிபெயர்ப்பு வழிவகை செய்கின்றது. 


1.5. மொழிபெயர்ப்பின்‌ பயன்பாடு 


(1) மொழிவளர்ச்சி 


ஒரு மொழியின்‌ வளர்ச்சிக்கு மொழிபெயர்ப்பு அடிக்கோலுகின்றது. 
மொழிபெயர்ப்பிலக்கியங்கள்‌ ஒரு மொழியின்‌ சொல்‌ மற்றும்‌ பொருள்‌ 
வண்மையினை அதிகரிப்பதுடன்‌, அம்மொழியில்‌ புது இலக்கிய வடிவங்கள்‌ 
அறிமுகமாவதற்கும்‌ வழிவகை செய்கின்றன. சான்றாகத்‌ தமிழி 
தொன்றுதொட்டு உரைநடை இலக்கியங்கள்‌ காணப்படினும்‌ ஆங்கி 


ல்‌ 
ல 
இலக்கிய அறிமுகத்திற்கு பின்பே உரைநடை இலக்கிய வகைகளாகிய 
நாவல்‌, சிறுகதை, கட்டுரை ஆகியவை பல்கிப்பெருகின. ஜப்பானிய 

ல்‌ 


இலக்கிய அநிமுகத்தினால்‌ “ஹைக்கூ” என்ற குறுங்கவிதைகள்‌ தமிழி 
பிறந்தன. அதனைத்‌ தொடர்ந்து லிமரிக்‌, சென்ரியோ போன்ற கவிதை 
வகைகளும்‌ தமிழுக்கு அறிமுகமாயின. அறிவியல்‌, தொழில்நுட்பவியல்‌ 
ஆகிய துறைசார்ந்த கட்டுரைகள்‌, அ௮றிவியல்புனைகதைகள்‌ ஆகியவந்றை 
மொழிபெயர்த்தமையான்‌ கலைச்சொல்லாக்கங்கள்‌ பல உருவாக்கப்பட்டு 
தமிழின்‌ சொற்களஞ்சியத்தை வளர்த்தன. ஆக கருத்துப்‌ பரவலாக்கத்திற்கு 
மட்டுமின்றி மொழியின்‌ வளத்தை மேம்படுத்துவதற்கும்‌ மொழிபெயர்ப்பு உதவி 
செய்கின்றது. இக்கருத்திந்கு வலுசேர்க்கும்‌ வகையில்‌ பன்மொழிப்‌ புலவர்‌ 
கா.அப்பாத்துரையார்‌ மொழிபெயர்ப்பு என்பது புத்திலக்கிய உருவாக்கத்திற்கு 
வித்திடூவதுடன்‌, இலக்கியப்‌ பரவலாக்கத்தின்‌ மூலம்‌ பல புதிய 
படைப்பாளர்களையும்‌ உருவாக்குகின்றது என்கின்றார்‌ 
“மொழிபெயர்ப்பிலக்கியம்‌ புத்திலக்கியம்‌ ஆக மாட்டாது. ஆனால்‌ 


உண்மையான புத்திலக்கியத்திற்கு அது வழிகாட்டக்கூடும்‌. வழிகாட்ட 


2ம்‌ 


வேண்டும்‌. 16-17ஆம்‌ நூற்றாண்டுகளில்‌ ஆங்கில நாட்டுக்கு ஒரு 
ீக்ஸ்பியரையும்‌ மில்டனையும்‌ அளித்தது அக்கால 


மொழிபெயர்ப்பிலக்கியங்களே””2* என்று அவர்‌ விளக்கமளிக்கிறார்‌. 


(2) பண்பாட்டுக்கூறுகள்‌ 


ஒரு குறிப்பிட்ட மொழிபேசும்‌ மக்களின்‌ நாகரிகப்‌ பண்பாட்டுக்‌ 
கூறுகளை உலகம்‌ முழுவதுமுள்ளவர்கள்‌ அறிய மொழிபெயர்ப்புத்‌ துணை 


செய்கின்றது. சான்றாக, 


“முந்நீர்‌ வழக்கம்‌ மகட௫உவோ டில்லை”2 


“எத்திணை மருங்கினும்‌ மகட௫௨ மடல்மேல்‌ 


பொற்புடை நெறிமை இன்மையான??2 


“எண்ணரும்‌ பாசறைப்‌ பெண்ணோடும்‌ புணரார்‌?”2? 

போன்ற தொல்காப்பிய நூந்பாக்களைப்‌ பிறமொழியாளர்கள்‌ 
மொழிபெயர்க்குங்கால்‌ பழந்தமிழகத்தில்‌ கடல்கடந்து செல்லும்பொழுதும்‌, 
போருக்குச்‌ செல்லும்‌ பொழுதும்‌ பெண்களை உடன்‌ அழைத்துச்‌ செல்லும்‌ 
வழக்கம்‌ இல்லை எத்திணையிலும்‌ பெண்கள்‌ மடலேறுதல்‌ இல்லை போன்ற 
செய்திகளை உணர்ந்து கொள்வர்‌. இவைவேயன்றிப்‌ புறநானூற்றில்‌ 
இடம்பெற்றுள்ள 


23 


“ஈன்றுபுறந்‌ தருத நென்தலைக்‌ கடனே 

சான்நோ னாக்குத நந்தைக்குக்‌ கடனே 
வேல்வடித்துக்‌ கொடுத்தல்‌ கொல்லந்குக்‌ கடனே 
நன்னடை நல்கல்‌ வேந்தந்குக்‌ கடனே 
ஒளிறுவா எருஞ்மம்‌ முருக்கிக்‌ 

களிறெறிந்து பெயர்தல்‌ காளைக்குக்‌ கடனே?” 

என்ற பொன்முடியாரின்‌ பாடல்‌ பழந்தமிழகத்தின்‌ சமூகக்கட்டமைப்பையும்‌ ஒரு 
சிறந்த குடிமகனை உருவாக்குவதில்‌ சமூகத்தின்‌ பங்களிப்பையும்‌ 
புலப்படூத்துகின்றது. இவ்வகையில்‌ ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின்‌ சமூக, 
பண்பாட்டு, நாகரிகக்‌ கூறுகளை பிறர்‌ அறிய வழிவகைச்‌ செய்வது 


மொழிப்பெயர்ப்பாகும்‌. 
(3) சமூக வரலாறு 


மேலும்‌ ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின்‌ வரலாந்றினை அறிவதற்கும்‌ 
அச்சமூகத்தின்‌ இலக்கியங்கள்‌ உ தவுகின்நன. இலக்கியங்களை 
மொழிபெயர்ப்பதன்‌ மூலம்‌ ௮வ்விலக்கியங்களை உருவாக்கிய சமுதாயத்தின்‌ 
வரலாறு உலக மக்களுக்கு புலனாகும்‌. சான்றாகப்‌ பழந்தமிழகத்தைச்‌ 
ஆட்சிபுரிந்து வந்த சேர, சோழ, பாண்டியர்‌ என்ற முப்பெரும்‌ வேந்தர்‌ நண்ட 
சிறப்பு மிக்க வரலாந்நறினை உடையவர்களாகத்‌ திகழ்ந்தனர்‌. இவர்களது 


ஆட்சிக்குட்பட்ட பழந்தமிழகம்‌ சேர, சோழ, பாண்டியநாடு என்ற பகுப்பினைக்‌ 


கொண்டதாக அமைந்திருந்தது. வீரமும்‌, கொடைத்திறனும்‌, புலவர்தம்‌ 
ஆதரவும்‌ ஒருங்கே பெற்றிருந்த இவ்வரசர்கள்‌ தம்முள்‌ எக்காலத்திலும்‌ 
மாநுபாடு கொண்டிருந்தனர்‌. எனவே இவ்வரசர்கள்‌ ௮ரிதாகத்‌ தம்முள்‌ நட்புக்‌ 
கொண்டிருந்தபொழுது புலவர்கள்‌ அவ்வொந்நுமையைப்‌ பெரிதும்‌ 
வரவேற்றனர்‌, வாழ்த்தினர்‌ என்பன போன்ற செய்திகளைச்‌ சங்க இலக்கியப்‌ 


பாடல்களின்வழி அறிய முடிகின்றது. சோழன்குராப்பள்ளித்துஞ்சிய 


பெருந்திருமாவளவனும்‌, பாண்டியன்‌ வெள்ளியம்பலத்துத்‌ 
துஞ்சியபெருவழுதியும்‌ ஒருமுறை நட்புடன்‌ ஒருங்குற்று இருப்பதைக்‌ கண்ட 
காவிரிப்பூம்பட்டினத்துக்‌ காரிக்கண்ணனார்‌ என்னும்‌ புலவர்‌, “நீங்கள்‌ 


இருவரும்‌ கூடி நிற்கின்ற இந்நிலை வேறுபடீராயின்‌ ஒலிக்கும்‌ திரையுடைய 


24 


கடல்‌ சூழ்ந்த இப்பயன்‌ பொருந்திய உலகங்‌ கையகத்தே யகப்படூதல்‌ 


பொய்யாகாது” என்கின்றார்‌. 


“நீயே தண்புனந்‌ காவிரிக்‌ கிழவனை யிவனே 
இன்ன ராகலின்‌ னினியவு முளவோ 
இன்னுங்‌ கேண்மினு மிசை வாழியவே 


க்க நல்‌ A இமிழ்திரைப்‌ 
பெளவ முடுத்தவிப்‌ பயங்கெழு மாநிலம்‌ 
கையகப்‌ படுவது பொய்யா காதே 


இன்றே போல்க நும்‌ புணர்ச்சி” 


என்று  இருபெருவேந்தர்களையும்‌ ஒற்றுமையுடன்‌ வாழுமாறு அப்புலவர்‌ 
வாழ்த்துகின்றார்‌. 

மேலும்‌ சேரமான்‌ மாவண்கோவும்‌, பாண்டியன்‌ கானப்பேர்தந்த உக்கிரப்‌ 
பெருவழுதியும்‌, சோழன்‌ இராசசூயம்‌ வேட்ட பெருநற்கிள்ளியும்‌ ஒருமுறை 
ஒருங்கிருப்பதைக்‌ கண்ட ஒெவையார்‌ வாழ்வின்‌ நிலையாமையை 


அவர்களுக்கு வலியுறுத்தி ஒற்றுமையுடன்‌ இருக்குமாறு வேண்டினார்‌. 


“நாகலோகத்தைப்‌ போன்ற வளவிய பகுதிகளையுடைய நிலவட்டம்‌, 
தம்முடையவேயென உரிமை கொள்ளப்பட்டனவாயினும்‌ வேந்தர்‌ தாம்‌ 
இறக்குங்கால்‌ அந்நிலப்பகுதி அவர்களுடன்‌ உடன்‌ செல்வதில்லை. எனவே 
அரசியலை அறநெறியிந்‌ செலுத்தியப்‌ பொருளீட்டி இரவலருக்கு வழங்கி 
உங்கள்‌ வாழ்நாள்‌ முழுவதும்‌ இன்பமுற வாழ்வீர்களாக” என்று 
வாழ்த்துகின்றார்‌. 

“நாகத்‌ தன்ன பாகார்‌ மண்டிலம்‌ 


2930 


தமவே யாயினுந்‌ தம்மோடு செல்லார்‌ 


25 


இவ்விரு பாடல்களையும்‌ ஆய்வுக்கண்ணோட்டத்துடன்‌ நோக்குங்கால்‌ 
முப்பெரும்‌ வேந்தர்களின்‌ ஒற்றுமை அரிதாகவே காணப்பட்டது என்ற செய்தி 
புலப்படுகின்றது. களப்பிரர்‌ வரவிற்கு அடிகோலியதும்‌ 
இவ்வொற்நுமையின்மையே என்ந வரலாற்று உண்மை இப்பாடல்களை 
மொழிபெயர்க்குங்கால்‌ உலகோர்க்குப்‌ புலனாகும்‌. இதுவேயன்றி அரசன்‌ 
புலவர்களின்‌ அறிவுரையை ஏற்றமையும்‌, புரவலர்தம்‌ அரசவையில்‌ 
புலவர்களுக்கும்‌ அவர்தம்‌ இலக்கியங்களுக்கும்‌ வழங்கப்பட்ட மதிப்பும்‌ 


அறியப்படும்‌. 


(4) பாடுபொருள்‌ - பாவடிவ மாற்றம்‌ 


இலக்கிய மொழிபெயர்ப்புகள்‌ பாடுபொருள்‌ மந்ீறும்‌ வடிவ மாந்நத்திந்கு 
வித்திடூகின்றன. சான்றாக ஆங்கில இலக்கியங்களைத்‌ தமிழில்‌ 
மொழிபெயர்க்கும்பொழுது, தமிழில்‌ பல புத்திலக்கியங்கள்‌ தோன்ற அவை 
தூண்டுகோலாகின்றன. 


< 


மொழிபெயர்ப்புகள்‌ ஒப்பிலக்கிய ஆய்வுகளுக்கு வித்திடுகின்றன. ““எந்த 
நாட்டில்‌, எந்தக்‌ காலத்தில்‌, எந்தச்‌ சூழலில்‌ தோன்றியவர்களாக இருந்தாலும்‌ 
உயர்ந்த கலைஞர்கள்‌ ஓரே தன்மை உடையவர்களாகத்‌ 
2931 


என்ற மு.வரதராசன்‌ கருத்தினை கி.இராசா 
எடுத்தாளுகின்றார்‌. கபிலர்‌, திருவள்ளுவர்‌, இளங்கோவடிகள்‌, கம்பர்‌, பாரதி, 


தோன்றுகிறார்கள்‌ 


வால்மீகி, காளிதாசர்‌, தாகூர்‌, சேக்ஸ்பியர்‌, மில்டன்‌, தாந்தே, புகின்‌ 
ஆகியோரின்‌ படைப்புகளை அவர்‌ ஒப்பிட்டுக்‌ காட்டுகின்றார்‌. இவ்வாறு 
ஒருமொழி இலக்கியத்தை மந்நறொரு மொழி இலக்கியத்துடன்‌ ஓப்பிட்டூ 
இலக்கிய  ஒருமையையும்‌ (ரகைல) இலக்கியப்‌ பொதுமைகளையும்‌ 


(ரணளைநசளயடவைல) அறிவதற்கு மொழிபெயர்ப்புகள்‌ துணை நிற்கின்றன. 


26 


தொன்ம ஆய்வு 


ஒப்பிலக்கிய ஆய்வுடன்‌ தொன்மவியல்‌ ஆய்விற்கு வழிவகை செய்வது 
மொழிபெயர்ப்பிலக்கியம்‌ ஆகும்‌. தொன்மம்‌ என்பது “பழமை என்று 
பொருள்படும்‌. ஆங்கிலத்தில்‌ “ஆலவா” என்று சுட்டப்படூும்‌ தொன்மங்கள்‌ 
குறித்த ஆய்வு “தொன்மவியல்‌” எனப்படுகின்றது. தொன்மங்கள்‌ அதிகமாக 
காணப்படும்‌ இலக்கியம்‌ பழம்பெரும்‌ இலக்கியமாகக்‌ கருதப்படுகின்றது. 
உலக இலக்கியங்களில்‌ உள்ள தொன்மைங்களிடையே உள்ள ஒற்நுமை 
வேற்றுமைகளை ஆய்வு செய்வதற்கும்‌ இலக்கியவகை குறித்த 
சிந்தனைகளுக்கும்‌ மொழிபெயர்ப்பு வித்திடுகின்றது. 


1.6 இலக்கிய மொழிபெயர்ப்பின்‌ வகைகள்‌ 


தமிழ்‌ இலக்கியத்தில்‌ மொழிபெயர்ப்புச்‌ சிந்தனைகள்‌ தொல்காப்பியர்‌ 
காலந்தொட்டு காணப்படுகின்றன. தொல்காப்பியச்‌ சொல்லதிகார எச்சவியலில்‌ 


வடசொற்கள்‌ குறித்துக்‌ கூறுகையில்‌ தொல்காப்பியர்‌, 


“வடசொநீ கிளவி வடவெழுத்‌(து) ஓரீஇ 
எழுத்தொடு புணர்ந்த சொல்லா கும்மே”? 

என்கின்றார்‌. அ..தாவது வடசொற்களைப்‌ பயன்படுத்தும்‌ பொழுது, 
வடவெழுத்துக்களை நீக்கித்‌ தமிழில்‌ எழுதவேண்டும்‌ என்று 
எழுத்துப்பெயர்ப்பு முறையினை விளக்கியுள்ளார்‌. மேலும்‌ பொருளதிகார 
மரபியலில்‌ வழிநூல்‌ வகைகள்‌ குறித்து விளக்கும்‌ தொல்காப்பியர்‌, வழிநூல்‌ 
வகைகள்‌ நான்கினுள்‌ ஒன்றாக மொழிபெயர்ப்பு நூலினையும்‌ 
குறிப்பிடுகின்றார்‌. 


“தொகுத்தல்‌ விரித்தல்‌ தொகைவிரி மொழிபெயர்த்து 


அதர்ப்பட யாத்தலோடு அ௮னைமரபினவே?”?? 


2:7 


இந்நூந்பாவிற்கு உரை வகுத்த பேராசிரியர்‌, “மொழிபெயர்ப்பதென்பது, பிற 


பாடையாற்‌ செய்யப்பட்ட பொருளினைத்‌ தமிழ்நூலாகச்‌ செய்வது. அதுவும்‌ 
தமிழ்‌ நூலின்‌ வழிநூலுக்கு மரபாம்‌ என்றவாறு  அதர்ப்படவென்பது 


2934 


நெறிப்படவென்நாநு என்கின்நார்‌. மொழிபெயர்க்குங்கால்‌ மூலநூலின்‌ 
வழிநின்று மொழிபெயர்க்கவேண்டும்‌ என்ற சிந்தனையும்‌ தொல்காப்பியர்‌ 
காலத்திலிருந்தே இருந்து வந்தமை புலனாகின்றது. மொழிபெயர்ப்புச்‌ 
சிந்தனைகள்‌ தொல்காப்பிக்‌ காலத்திலேயே செல்வாக்குப்‌ பெந்றிருந்தன 


என்பதற்கு இக்குறிப்புகள்‌ சான்றுகளாகும்‌. 


தொல்காப்பியரின்‌ சிந்தனைகளை அடியொற்றி மொழிபெயர்ப்பு 
முயற்சிகளும்‌, பிறமொழி இலக்கியத்‌ தாக்கங்களும்‌ தமிழில்‌ 
கிடைக்கப்பெறும்‌ இலக்கியங்களுள்‌ தொன்மையாதாகிய சங்க 
இலக்கியந்தொட்டுக்‌ காணப்படுகின்றன. ஆயின்‌ இவை வெறும்‌ கருத்துநிலை 
மொழிபெயர்ப்புகளாக மட்டும்‌ அமைந்திருந்தன. சங்க இலக்கியத்தில்‌ 
மொழிபெயர்ப்பு முயந்சிகள்‌ நடந்தேறின என்பதந்கு மு.வளர்மதி பின்வரும்‌ 
பகுதியினைச்‌ சான்றாக்குகின்றார்‌: 
” “தம்மபதத்தில்‌, *“அருகதர்‌ சருக்கத்தில்‌' (௮தி.7) 98-வது பாடலாக 
உள்ள ஒன்றினைப்‌ பேராசிரியர்‌ தெ.பொ.மீனாட்சிசுந்தரனார்‌ 
எடுத்துக்காட்டுகிறார்‌. “காமே வா யதி வராஞ்ஞே நின்னே வா யதிவா தலே 
யத்தா அரஹந்தோ வி....ரந்தி தம்‌ பூமிம்‌ ரமகணேய கம்‌” என்பது 
பாலிமொழியில்‌ உள்ள தம்மபதத்தின்‌ வடிவம்‌ ஆகும்‌. தமிழில்‌ 
மொழிபெயர்த்த வெ.இராமசாமி என்பவர்‌, “நாடாக இருந்தாலும்‌, பள்ளமாக 
இருந்தாலும்‌ பரவாயில்லை. அ௮ருகதர்‌ எனப்படும்‌ அறவோர்‌ வாழும்‌ நிலமே, 
நன்னிலமாகும்‌”” என்று தமிழாக்கம்‌ செய்திருக்கிறார்‌. 


னளெவையாரின்‌ காலத்திற்கு முந்தையதாகச்‌ சுட்டப்படும்‌ தம்மபதம்‌, 
னெவையாரின்‌ கருத்தைக்‌ கவர்ந்திருக்க வேண்டும்‌ என்பது தெ.பொ.மீ 


அவர்களின்‌ கருத்தாகும்‌. 


28 


“நாடா கொன்றோ காடா கொன்றோ 
அவலா கொன்றோ மிசையா கொன்றோ 
எவ்வழி நல்லவர்‌ ஆடவர்‌ 
அவ்வழி நல்லை வாழிய நலனே?” 

(புறம்‌ 188) 


இப்புறநானூற்றுப்பாடல்‌ மேற்கண்ட தம்மபதச்‌ செய்யுளைத்‌ தழுவியதாக 


9935 


அறிஞர்‌ தெ.பொ.மீனாட்சி சுந்தரனார்‌ விளக்கியுள்ளார்‌ 
சங்க இலக்கியத்தில்‌ பிறமொழி இலக்கியங்களின்‌ கருத்துக்கள்‌ 
மொழிபெயர்க்கப்பட்டூுள்ளன என்பதற்கு மேற்கூறிய பகுதி சான்றாகின்றது. 


தமிழ்மொழியில்‌ எழுந்த முதல்‌ மொழிபெயர்ப்பு நூலாக, 


பெருவாயின்முள்ளியரால்‌ படைக்கப்பட்‌। ஆசாரக்கோவையினைச்‌ 


சுட்டூகின்றார்‌ ச.சிவகாமி: 


“பெருவாயின்‌ முள்ளியார்‌ படைத்த “ஆசாரக்கோவை” கிடைக்கும்‌ 


நூல்களுள்‌ முதல்‌ மொழிபெயர்ப்பு நூல்‌ எனும்‌ பெருமைக்குரியதாகின்நது. 


“ஆரெயில்‌ மூன்றும்‌ அழித்தான்‌ அடி ஏத்தி 
ஆரிடத்துத்‌ தானறிந்த மாத்திரையான்‌ ஆசாரம்‌ 
யாரும்‌ அறிய அறன்‌ ஆய மற்றவற்றை 
ஆசாரக்‌ கோவை எனத்‌ தொகுத்தான்‌” 


என்பது அந்நூலின்‌ தற்சிறப்புப்‌ பாயிரச்‌ செய்தியாகும்‌.  ...................... 
வடமொழி நூலான “ஆரிடம்‌? இதன்‌ மூலநூலாகக்‌ கருதப்படுகிறது 
வத்த கண்ல . நூலின்‌ காலம்‌ உறுதி செய்யப்படாவிடினும்‌ இந்நூல்‌ 


முதல்‌ மொழிபெயர்ப்பு என்பதில்‌ ஜயமில்லை””?6 


இதன்‌ பின்னர்‌ அதர்ப்பட யாக்கப்பட நூல்கள்‌ பல 
வெளிவந்திருப்பினும்‌, அவை யாவும்‌ தழுவல்களாக அமைந்தன. இந்தத்‌ 
தழுவல்களுள்‌ முதன்மையாக என்றும்‌ வைத்தெண்ணப்படூவது வடமொழியில்‌ 
அமைந்த வால்மீகிஇராமாயணத்தைத்‌ தழுவி தமிழில்‌ கம்பர்‌ இயற்றிய 
இராமகாதையாகும்‌. கம்பர்‌ தமிழ்ப்பண்பிற்கு ஏற்பக்‌  கதைமாந்தரின்‌ 


29 


செயல்களையும்‌, இயல்புகளையும்‌ மாற்றியமைத்திருப்பதுடன்‌ புதிய 


நிகழ்வுகளையும்‌, கதைகளையும்‌ இணைத்துள்ளார்‌. 


ஐரோப்பியரின்‌ வரவிற்குப்‌ பிறகு, மேலைநாட்டவரின்‌ நாவல்‌, நாடகம்‌, 
கட்டுரை, சிறுகதை, கவிதை போன்ற இலக்கியவகைகளும்‌ பல்கிப்‌ 
பெருகின. இதன்‌ விளைவாக வரிக்கு வரி முழுமையாகப்பெயர்க்கும்‌ 


முறையும்‌ மிகுதியாகியது. 


இலக்கிய மொழிபெயர்ப்புத்‌ துறையானது கவிதை மொழிபெயர்ப்பு, 
கட்டுரை மொழிபெயர்ப்பு, புனைகதை மொழிபெயர்ப்பு, நாடக மொழிபெயர்ப்பு 


என்ந பல பிரிவுகளைத்‌ தன்னுள்‌ உள்ளடக்கியதாகக்‌ காணப்படுகின்றது. 


1.6.1 கவிதை மொழிபெயர்ப்பு 


கவிதை மொழிபெயர்ப்பென்பது ஏனைய  மொழிபெயர்ப்புக்களைக்‌ 
காட்டிலும்‌ கடினமான பணியாகும்‌. ஏனெனில்‌ மொழியின்‌ வளத்தினை 
நிறுவுகின்ற மிகச்சிறந்த  சொல்லாட்சிகளும்‌, முருகியல்‌ இன்பத்தை 
வாசகனுக்குத்‌ தருகின்ற சந்த, அணி நயங்களும்‌ கவிதையின்‌ 
தனிக்கூறுகளாக அமைகின்றன. மேலும்‌ மிகச்‌ சிறந்த கவிதைகளில்‌ 
சொல்லும்‌ பொருளும்‌ வேறுவேறாக பிரித்தறியப்படமுடியாத வகையில்‌ 
கவிஞனால்‌ நெய்யப்பட்டூள்ளது. கவிதையில்‌ கையாளப்படும்‌ சொற்களும்‌ 
தொடர்களும்‌, தொடரமைப்பு முறைகளும்‌ பல்வேறு உணர்வு அனுபவங்களை 
வாசகனுக்கு அள்ளி வழங்குகின்றன. இந்த உணர்வு அனுபவங்களைப்‌ 
பிறிதொரு மொழித்தொடரால்‌ சந்த நயத்துடன்‌ விளக்குதல்‌ என்பது 
அரிதாகின்நது. எனவேதான்‌ பெரும்பான்மையான கவிதை மொழிபெயர்ப்புகள்‌ 


மூலத்தை விட்டு விலகி இருப்பதாக அறிஞர்கள்‌ கருதுகின்றனர்‌. 


30 


இரு கருத்துக்கள்‌ 


கவிதை மொழிபெயர்ப்பில்‌ மொழிபெயர்ப்பாளர்கள்‌ சொல்லுக்கு ஈடான 
அகராதிச்‌ சொல்லைக்‌ கொண்டு மொழிபெயர்க்காமல்‌ மூலமொழியில்‌ 
உள்ளவாறே பெயர்ப்பு மொழியிலும்‌ கந்பனைத்‌ திறத்தை வெளிப்படுத்தும்‌ 
வகையில்‌ மொழிபெயர்க்க வேண்டும்‌. கவிதை மொழிபெயர்ப்பில்‌ 
மொழிபெயர்ப்பாளன்‌ கருத்திந்கு முக்கியத்துவம்‌ தரவேண்டும்‌ என்றும்‌, 
வடிவத்திற்கு முக்கியத்துவம்‌ தரவேண்டும்‌ என்றும்‌ இருவேறு கருத்துக்கள்‌ 
நிலவி வருகின்றன. 


கவிதை மொழிபெயர்ப்பு பற்றிய திறனாய்வாளர்‌ கருத்துக்கள்‌ 


இந்திய இலக்கிய மொழிபெயர்ப்பாளர்களுள்‌ குறிப்பிடத்தகுந்தவராகிய 
ஏ.கே.ராமானுஜம்‌, “மொழிபெயர்ப்பென்பது ஒன்றை மந்நொரு இடத்திற்கு 
அல்லது நிலைக்குப்‌ பெயர்த்தல்‌, போலச்செய்தல்‌, விளக்குதல்‌ ஆகியவை 
ஆகும்‌. மூலமொழியின்‌ சில கூறுகளை மொழிபெயர்க்கவே இயலாது. ஒரு 
பெயர்ப்பாளன்‌ சந்த நயத்துடன்‌ பெயர்ப்பினும்‌, மூலமொழியின்‌ 
பாவகையினை பெறுமொழியில்‌ தர இயலாது. கவிதை மொழிபெயர்ப்பில்‌ 
மூலமொழியில்‌ அமைந்துள்ள சொற்களுக்கு ஒப்பான சொற்களைப்‌ 
பயன்படுத்த இயலுமேயன்றி மூலமொழிச்‌ சொற்களின்‌ ஒலிநயத்தைப்‌ பெற 
இயலாது. மேலும்‌ கவிதையின்‌ வடிவினை பெயர்த்தலைவிட அதன்‌ 
உணர்வினைப்‌ (இழைவமைதியினை) பெயர்த்தல்‌ கடினமாகின்றது வாக்கிய 
அமைப்பைவிட சொற்களின்‌ அமைப்புமுறை கடினமாகவும்‌, கவிதையின்‌ 


கட்டமைப்பைப்‌ பெயர்த்தலைவிட வரிகளைப்‌ பெயர்த்தல்‌ கடினமாகவும்‌ 


அமைகின்றது. மேந்கூறிய கூறுகள்‌ அனைத்தும்‌ கவிதை மற்றும்‌ 


மொழிபெயர்ப்புடன்‌ பிணைக்கப்பட்டிருப்பதால்‌ கவிதையைக்‌ கவிதையாக 


மட்டும்‌ மொழிபெயர்க்கவியலும்‌ 2” என்கின்றார்‌. 


டைட்லர்‌ என்ற அறிஞர்‌, “ரு தன்னுணர்ச்சிக்‌ கவிதையை 
உரைநடையில்‌ மாந்நுவது போன்ற அபத்தம்‌ வேறு கிடையாது காரணம்‌, 
அதன்‌ மூலத்தை எந்தெந்த அழகுகள்‌ வடிவமைக்கின்றனவோ, அதை 


21 


உரைநடையாக மாந்றும்போது மன்னிக்க முடியாத கறைகளாகின்றன?””?8 


என்கிறார்‌. 


ஆயின்‌ மேலை நாட்டறநிஞரான ஜே.எம்‌.மரே (து.ஆ.ஆரசசயல) என்பவர்‌ 
“கவிதையை எப்பொழுதும்‌ உரைநடையில்தான்‌ மொழிபெயர்க்க வேண்டும்‌. 
மூலத்தை மிகச்‌ சரியாக தருவதே மொழிபெயர்ப்பாளனின்‌ கடமையாதலின்‌, 
யாப்பு ஒலிநயம்‌ போன்ற தளைகள்‌ இக்கடினமான பணியைத்‌ தடைச்‌ 
செய்யலாகாது. இவைதான்‌ கவிதை மொழிபெயர்ப்பைச்‌ சாத்தியமந்நவை 
ஆக்குகின்றன”? என்கின்றார்‌. இவருடைய கூற்றுப்படி ஒரு மொழிக்‌ 
கவிதையை பிறிதொரு மொழிக்‌ கவிதையாக மாந்நுவது என்பது 


சாத்தியமந்நதாகும்‌. 


இவ்வாறு கவிதை மொழிபெயர்ப்பு பந்நிய கருத்தில்‌ தலைசிறந்த இரு 
திறனாய்வாளர்கள்‌ தம்முள்‌ மாறுபட்டிருப்பது சிந்தனைக்குரியதாகும்‌. 


ராபர்ட்‌ பிராஸ்ட்‌ என்ற கவிஞர்‌ “மொழிபெயர்ப்பில்‌ கவிதைத்‌ தன்மை 


முழுமையாக அழிந்து விடூகிறது””* என்கின்றார்‌. 


மேற்கூறியதன்‌ வழி கவிதையை மொழிபெயர்க்க இயலாது என்று 
அறிஞர்கள்‌ .'. கவிஞர்கள்‌ பலர்‌ கருதுகின்றனர்‌ என்பது புலனாகும்‌. மேலும்‌ 


ஐரோப்பாவில்‌ ஒரு காலக்கட்டத்தில்‌ கவிதையை மொழிபெயர்ப்பதென்பது 


ஒரு பாவச்செயலாகக்‌ கருதப்பட்டது: 


32 


“மொழிபெயர்ப்பென்பது 

அலங்காரத்‌ தட்டில்‌ வைத்த 
கவிஞனின்‌ வெளிறி வெறித்த முகம்‌! 
கிளியின்‌ கீநிச்சொலி 

குரங்கின்‌ கூவல்‌! 

மறைந்த மேதைக்குச்‌ செய்யும்‌ 
மரியாதைக்‌ கேடு?! 

என்ற கடும்‌ விமர்சனமும்‌ எழுந்தது. வங்காள மொழிக்கவிஞர்‌ ரவீந்திரநாத்‌ 
தாகூரும்‌ “கவிதையை மொழிபெயர்க்க இயலாது” என்றார்‌. மேலும்‌ “ஒரு 
மொழி இலக்கியத்தை மொழிபெயர்ப்பின்‌ மூலம்‌ கற்றல்‌ என்பது ஒரு 
242 


பெண்ணைப்‌ பிரதிநிதியின்‌ மூலம்‌ காதலித்தலுக்கு ஒப்பாகும்‌?“ என்று தாகூர்‌ 


குறிப்பிடுவதை மொழிபெயர்ப்புத்‌ திறனாய்வாளர்கள்‌ எடுத்துக்‌ காட்டியுள்ளனர்‌. 


ஆயின்‌ இத்தகைய விமர்சனங்கள்‌ கவிதை மொழிபெயர்ப்புகளின்‌ 
வளர்ச்சிக்குத்‌ தடையாகவில்லை. ஹோமரையும்‌, மில்டனையும்‌, 
தாந்தேயையும்‌, சேக்ஸ்பியரையும்‌ உரைநடையாகவும்‌, கவிதையாகவும்‌ பலர்‌ 


மொழிபெயர்த்தனர்‌. 


கவிதையினை கவிதையாக மொழிபெயர்ப்பவர்கள்‌ பின்பநீந வேண்டிய 
நெறிமுறைகள்‌ குறித்து இ.முருகையன்‌ பின்வருமாறு கூறுகின்றார்‌. 
“எந்தவொரு மொழிபெயர்ப்பும்‌ எடுத்த எடுப்பில்‌ முழுநிறைவு பெற்றிடூதல்‌ 
அரிதாகும்‌. மொழிபெயர்ப்பின்‌ முதல்வரைவினை யாரேனும்‌ ஒருவர்‌ 
பரிசோதித்துச்‌ செப்பனிடூுதல்‌ வேண்டும்‌. அப்போது முதன்மையான மூன்று 

அம்சங்களைக்‌ கவனித்தல்‌ வேண்டும்‌. ௮வை பின்வருவன: 
அ. பெறுமொழியில்‌ உரைக்கப்பட்ட கருத்து தெளிவாக 


இயல்பாக வெளிப்படுகிறதா என்று பார்த்துக்கொள்ளல்‌. 


ஆ. பெறுமொழி உரைகோலவையில்‌ இலக்கணப்பிழை 
இல்லாதிருப்பதை உறுதி செய்தல்‌. 


33 


இ. தருமொழி மரபுகளோடு பழக்கமில்லாத 
பெறுமொழியாளருக்கு நல்விளக்கம்‌ கிடைத்திடூவதை 
உத்தரவாதப்படுத்துதல்‌”* 
சமஸ்கிருத செவ்வியல்‌ பாக்களை ஆங்கிலத்தில்‌ மொழிபெயர்த்த 

ஜான்பிரெளவ்‌ (துழாெ டீசழரபா) என்பார்‌ “ஒரு கவிதையினை கவிதையாக 

மொழிபெயர்ப்பினும்‌ உரைநடையாக பெயர்ப்பினும்‌ மூலப்படைப்பை நம்மால்‌ 
வாசகருக்கு கொண்டு செல்ல இயலாது என்பதுதான்‌ உண்மை. நாம்‌ 
விரும்பிடினும்‌  விரும்பாவிடினும்‌ இதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும்‌” 
என்கின்றார்‌. மேலும்‌ அவர்‌ கவிதையை உரைநடையாக 
மொழிபெயர்க்கையில்‌ நாம்‌ உள்ளடக்கத்தினை முழுமையாக தந்துவிட 
இயலும்‌. எனினும்‌ மூலமொழிப்படைப்பு ஒரு கவிதை என்ந முக்கிய 


கூறினையும்‌ நாம்‌ மறத்தல்‌ கூடாது?“ என்கின்றார்‌. 


“வெறும்‌ பெயர்ப்பைவிட கவிதை மறுபடைப்பு தரமுடையதாகக்‌ 
கருதப்படுகின்றது. கவிதையை மூலத்திற் படைத்த கவிஞனே 
மொழிபெயர்ப்பையும்‌ செய்யும்‌ பொழுது ௮அம்மொழிபெயர்ப்பு ஆற்றலுள்ளதாக 
அமைகின்றது. (தாகூர்‌ கீதாஞ்சலியை வங்காளத்திலிருந்து ஆங்கிலத்தில்‌ 
பெயர்த்ததைப்‌ போல). பெயர்ப்பு மொழியின்‌ இயல்பிற்கேற்ப கவிதை 
மொழிபெயர்க்கப்படும்பொழுது வாசகர்களால்‌ அவை தரமுள்ளவையாகக்‌ 
கருதப்படுகின்றன. நேருக்கு நேர்‌ மொழிபெயர்ப்பினை வாசகர்கள்‌ 
விரும்புவதில்லை” என்று வாசகர்‌ நோக்கையும்‌ திறனாய்வாளர்கள்‌ 
எடுத்துரைக்கின்றநார்‌. கவிதை மொழிபெயர்ப்பை மதிப்பிடூவதில்‌ பின்வரும்‌ 
கூறுகள்‌ பெரும்பங்கு ஆறந்ீறுவதாக முனைவர்‌.க.பூரணச்சந்திரன்‌ 
குறிப்பிடூகின்றார்‌. அவையாவன, 


34 


வாசிப்புத்தன்மை 

சுயத்தன்மை அல்லது முன்மை 
விளைவு 

வாசகத்திருப்தி 

மொழிபெயர்ப்பாளரின்‌ நம்பகத்தன்மை 


ச ப ப 


மொழிபெயர்ப்பாளரின்‌ படைப்பாற்றல்‌.46 


கவிதை மொழிபெயர்ப்பினைப்‌ பொறுத்தமட்டில்‌ மொழிபெயர்ப்பாளனும்‌ 


ஒரு கவிஞனாக அமைதல்‌ வேண்டும்‌ என்பது அவசியமாகின்றது. 


“கவிதையை மொழிபெயர்க்கும்‌ செயலானது ஒரு கட்டிடத்தைக்‌ 
கருவிகளைக்‌ கொண்டு அளந்து பின்‌ ௮தன்‌ அளவுகளை வரையறுத்துக்‌ 
கூறுவதைப்‌ போன்றதொரு செயலல்ல. மாறாகக்‌ கவிதையை 
மொழிபெயர்த்தலென்பது ஒரு வாத்தியக்‌ கருவியில்‌ இசைக்கப்பட்ட 
இசையினை அதனினும்‌ முந்றிலும்‌ வேறுபட்ட பிறிதொரு வாத்தியக்‌ 
கருவியில்‌ இசைக்கும்‌ செயலாகும்‌. இச்செயல்‌ முறைக்கு நுண்ணுணர்வும்‌, 


கலையுணர்வும்‌ இன்றியமையாத பண்புகளாகின்றன?”*? 


என்ந நைடாவின்‌ 
கருத்தும்‌ இங்கு நினைவுக்‌ கூரத்தக்கதாகும்‌. இவ்வாறு கவிதை 
மொழிபெயர்ப்பின்‌ தன்மைகள்‌ குறித்துக்‌ கவிதை படைப்பாளர்களும்‌, 
திறனாய்வாளர்களும்‌, மொழிபெயர்ப்பாளர்களும்‌ பன்முகக்‌ கருத்துக்களைக்‌ 


கூறியுள்ளனர்‌. 


1.6.2 கட்டுரை மொழிபெயர்ப்பு 


கட்டுரை மொழிபெயர்ப்பில்‌ மூலமொழிக்கும்‌, இலக்குமொழிக்குமான 
இலக்கண வேறுபாடுகள்‌ மிகப்பெரிய சிக்கலாக அமைவதில்லை. 
கட்டுரைபெயர்ப்புகள்‌ பெரும்பான்மையும்‌ “இயல்புபெயர்ப்புகளாக” (குசநந 
வசயளெடயவழைளெ) அமைகின்றன. இவ்வகை மொழிபெயர்ப்பில்‌ மூலத்தின்‌ 
வாக்கியங்கள்‌, சொற்கள்‌ ஆகியவற்றுக்கு நேர்‌ மொழிபெயர்ப்பு 


அமையவேண்டுமென்பதில்லை. எனவே மற்ற இலக்கிய 


35 


மொழிபெயர்ப்புகளுடன்‌ ஒப்பிட்டு நோக்கின்‌ கட்டுரை மொழிபெயர்ப்பு 
எளிமையான ஒன்றாகக்‌ கருதப்படுகின்றது. 


கட்டுரை மொழிபெயர்ப்பின்‌ பொழுது உவமைகள்‌, உருவகங்கள்‌ 


போன்றவை சமமான நிகர்மையற்றிருந்தால்‌, அவை 
பொழிப்புரைக்கப்படுகின்றன. உரைநடையினைப்‌ பெயர்க்கும்பொழுது 
மொழிபெயர்ப்பாளன்‌ உள்ளடக்கம்‌, கருப்பொருள்‌, போதிய 


விளைவேற்படுத்தல்‌ ஆகியவற்றுடன்‌ ஆசிரியரின்‌ பார்வைக்கோணம்‌, 
எடுத்துரைமுறை ஆகியவற்றிலும்‌ கவனம்‌ செலுத்த வேண்டும்‌. 


1.6.3 புனைகதை மொழிபெயர்ப்புகள்‌ 


நாவல்‌, சிறுகதை முதலிய புனைவுகளின்‌ மொழிபெயர்ப்பில்‌, அவற்றில்‌ 


இடம்‌ பெறும்‌ உரையாடல்களை மொழிபெயர்ப்பதென்பது சிக்கலாகின்றது. 


மூலமொழியின்‌ வட்டார வழக்கில்‌ அல்லது கதை மாந்தர்களுக்கேந்ந பேச்சு 
மொழியில்‌ அமைந்துள்ள உரையாடல்களைப்‌ புரிந்துகொண்டு, அவற்றுக்கு 
பொருத்தமான பெறுமொழி நிகரன்களைத்‌ தேர்ந்தெடுத்தல்‌ என்பது கடினமான 
பணியாகும்‌. உறவுமுறைப்‌ பெயர்களைப்‌ பெயர்ப்பதிலும்‌ சிக்கல்‌ 
ஏற்படுகின்றது. சான்றாக, ஆங்கிலத்தில்‌ “டீசழவாநச” என்ற சொல்‌ 
அண்ணன்‌, தம்பி இருவரையும்‌ குறிப்பதாக அ௮மைந்துவிடுகின்றது. இதன்‌ 
பொருளை இனங்கண்டு மொழிபெயர்ப்பதென்பது சிக்கலான பணியாகும்‌. 


1.6.4 நாடக மொழிபெயர்ப்புகள்‌ 


நாடக இலக்கியங்கள்‌ “எழுத்துப்‌ பிரதி” (ளுஉசவிவ), *நிகழ்த்தல்‌ 
பிரதி” (நசகழச ௮யடலெந வுநவை) என்ற இருவேறு பிரதிகளை 
கொண்டூள்ளன. எனவே நாடக மொழிபெயர்ப்பினை மொழிபெயர்த்தலென்பது 
வேறுபரிணாமத்தை அடைகின்றது. நாடகப்‌ பிரதி என்பது மேடைச்‌ 
சொல்லாடல்‌ அ௮மைவின்‌ கூறுகளில்‌ ஒன்றே ஒன்று மட்டும்‌ ஆகும்‌. 
எழுத்துப்பிரதி மொழியுட்‌ கூறுகளின்‌ (யசயடபைெரளைவடை நுடந௮நவெள) 
உதவியையும்‌ நாடியிருக்கின்றது. அதாவது பேசுபவனின்‌ குரல்‌, 


36 


இசையழுத்தம்‌, பேச்சழுத்தம்‌ ஆகிய யாவும்‌ குறிப்பான்௧ளாக 
மாறிவிடுகின்றன. ஆக மொழிபெயர்ப்பாளன்‌ நாடகச்சூழல்‌ மட்டுமல்லாது 
மேற்கண்ட குறிப்பான்களையும்‌ கணக்கிலெடுத்துக்‌ கொண்டு மொழிபெயர்க்க 
வேண்டும்‌. சுருங்கக்‌ கூறின்‌, நாடக மொழிபெயர்ப்பாளன்‌ நாடகப்‌ பிரதியை 
நிகழ்த்தற்‌ பணியைச்‌ செய்யும்‌ ஒன்றாக இடையறாது மனத்திலிருத்தியே 
தனது மொழிபெயர்ப்பைச்‌ செய்தல்‌ வேண்டும்‌. 


1.7 தமிழில்‌ மொழிபெயர்ப்பு முறைகள்‌ 


தமிழ்‌ இலக்கிய வகைகளாகிய கவிதை, கட்டுரை, புனைகதை, 
நாடகம்‌ ஆகிய அனைத்தும்‌ இதுவரை பின்வரும்‌ நான்கு மொழிபெயர்ப்பு 
முறைகளில்தான்‌ மொழிபெயர்க்கப்பட்டூுள்ளதாக இலக்கியத்‌ 


திறனாய்வாளர்கள்‌ கூறுவர்‌. அவையாவன: 
தழுவல்‌ 
சுருக்கம்‌ 


மொழியாக்கம்‌ 


கக்‌ ப்‌ ந 


நேர்மொழிபெயர்ப்பு என்பனவாகும்‌.“ 


1.7.1 தழுவல்‌ 


மூலப்படைப்பின்‌ மையக்கருத்தினை மட்டும்‌ உள்வாங்கிக்‌ கொண்டு 


கதைப்போக்கு, கதைப்பின்னல்‌, கதைமாந்தர்‌ படைப்பு போன்றவந்றை 


மொழிபெயர்ப்பாளர்‌ தனது விருப்பத்திந்கேந்ப அமைத்துக்‌ கொள்ளுதல்‌ 
தழுவல்‌ எனப்படும்‌. மூலப்படைப்பாளரின்‌ புலமையைவிட பெயர்ப்பாளரின்‌ 
மேதைமை இவ்வகை மொழிபெயர்ப்பில்‌ வெளிப்படும்‌. காப்பியக்‌ 
காலக்கட்டத்தில்‌ தமிழ்‌ மொழிபெயர்ப்புகள்‌ பெரும்பாலும்‌ தழுவல்களாக 
அமைந்தன. முன்பே குறிப்பிட்டதைப்‌ போன்று காப்பியத்‌ தழுவல்களுள்‌ 


முதன்மையானதாக அமைவது கம்பராமாயணம்‌ ஆகும்‌. 


காப்பியத்தை நடத்திச்‌ செல்லும்‌ திறத்தாலும்‌, சொந்பொருள்‌ 
அழகினாலும்‌, கந்பனை வளத்தாலும்‌ இலக்கிய உலகில்‌ தனக்கென 


21 


தனியிடம்‌ பெறுகின்றார்‌ கம்பர்‌. இவர்தம்‌ காப்பியத்தில்‌ இராமன்‌, சீதை 
இருவரும்‌ திருமணத்திற்கு முன்பே ஒருவரை ஒருவர்‌ கண்டு 
அன்புக்கொள்வதாகத்‌ தமிழ்‌ மரபிந்கேற்பப்‌ படைத்தளித்துள்ளார்‌. 


“எண்ணரு நலத்தினால்‌ இணையவள்‌ நின்றருளி 
கண்ணோடு கண்ணினை கவ்விஒன்றை யொன்று 
உண்ணவும்‌ நிலைபெறாது உணர்வும்‌ ஒன்றிட 
அண்ணலும்‌ நோக்கினான்‌ அவளும்‌ நோக்கினாள்‌?” 


வால்மீகி இராமாயணத்தில்‌ இத்தகையப்‌ போக்கு காணப்படவில்லை. 
ஆயின்‌ கம்பர்‌ தமிழர்‌ ௮கமரபிற்கு ஏற்றவாறு களவின்வழிவந்த கந்பாக 
இராமன்‌-சீதை உறவை அமைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும்‌ 
இராவணன்‌ சீதையை கவர்ந்து செல்லும்பொழுது அவள்‌ தங்கியிருந்த 
குடிலுடன்‌ பெயர்த்துச்‌ செல்வதாகவும்‌ குறிப்பிட்டூள்ளார்‌. மேலும்‌ வான்மீகி 
இராமாயணத்தில்‌ காணப்படாத இரணியன்வதைப்‌ படலத்தை தம்‌ தழுவல்‌ 
இராமாயணத்தில்‌ இணைத்துள்ளார்‌. தமிழகத்தில்‌ புகழ்வாய்ந்த நரசிம்ம 
அவதாரத்தின்‌ சிறப்பினைக்‌ கூறும்‌ முகமாக இப்படலம்‌ அமைந்துள்ளது. 
இவை போன்று பல நிகழ்வுகளை கம்பர்‌ தமிழ்மரபிந்கு ஏற்ப 
அமைத்துள்ளார்‌. இதன்‌ மூலம்‌ தழுவல்‌ பெயர்ப்பாளர்களுக்கு 


முன்னோடியாகவும்‌ கம்பர்‌ திகழ்கின்றார்‌. 


19-ஆம்‌ நூற்றாண்டின்‌ பிற்பகுதியில்‌ உரைநடையிலக்கியங்கள்‌ தமிழில்‌ 


தோன்றியமைக்கு மொழிபெயர்ப்புகள்தான்‌ பின்புலமாக அமைந்தன எனலாம்‌. 


ீக்ஸ்பியரின்‌ நாடகங்கள்‌ பல தமிழில்‌ தழுவல்களாக வெளிவந்துள்ளன. 
ரோமியோ ஜுலியட்‌, மேக்பெத்‌, மெர்ச்சென்ட்‌ ஆப்‌ வெனிஸ்‌, ஜுலியஸ்‌ சீசர்‌, 
ஹாம்லெட்‌ முதலியன நாடகங்கள்‌ ஒன்றுக்கு மேற்பட்டோரால்‌ 
மொழிபெயர்க்கப்பட்டூள்ளன. இருபதாம்‌ நூநீ்றாண்டின்‌ தொடக்கத்தில்‌ மேலை 
நாடுகளில்‌ வெளியான துப்பறியும்‌ நாவல்கள்‌ பல தமிழில்‌ 
மொழிபெயர்க்கப்பட்டன. ஆரணி குப்புசாமி முதலியார்‌, தி.ஜே.ரங்கராஜன்‌, 
வடுவூர்‌ துரைசாமி அய்யங்கார்‌ முதலியோர்‌ ஆங்கில துப்பறியும்‌ நாவல்களை 
தமிழில்‌ மிகுதியான அளவில்‌ மொழிபெயர்த்தனர்‌. ஜேன்‌ அயரின்‌ 


38 


“அபலைப்பெணி”, மார்க்ட்வைனின்‌ அரசனும்‌ ஆண்டியும்‌, ஜேன்‌ 
ஆஸ்டினுடைய “எம்மா”, ஹெமிங்வேயின்‌ நோபல்‌ பரிசு பெந்ந “கடலும்‌ 
கிழவனும்‌” போன்றவை தமிழில்‌ மொழிபெயர்க்கப்பட்ட நூல்களுள்‌ 
குறிப்பிடத்தக்கவையாகும்‌. வெகுசன இதழ்கள்‌ இத்தகைய தழுவல்களைப்‌ 
பெரிதும்‌ ஊக்குவித்தன. 


தழுவல்‌ மொழிபெயர்ப்பின்‌ வாயிலாக, பிறநாட்டு இலக்கியங்களை 
எளிதாக மக்களிடம்‌ எடுத்துச்செல்லவியலும்‌ என்ந காரணம்பற்றியும்‌ 
நாடகத்தை மொழிபெயர்க்கும்‌ முறைகளுள்‌ இதுவே சிறந்தது என்பதனாலும்‌ 
இன்நளவும்‌ தழுவல்மொழிபெயர்ப்பு மக்களிடையே  பெருஞ்செல்வாக்குப்‌ 
பெந்நதாக அமைகின்றது. 


1.7.2 சுருக்கம்‌ 


மூலப்படைப்பின்‌ மையக்கருவினைச்‌ சிதைக்காமல்‌ வடிவ ௮ளவினைப்‌ 
பெறுமொழியில்‌ சுருக்கிப்பெயர்த்தல்‌ சுருக்க மொழிபெயர்ப்பாகும்‌. 
மூலப்பிரதியில்‌ விரிவானது, நடப்பியலுக்குப்‌ பொருத்தமற்றது, பண்பாட்டு 
அடிப்படையில்‌ தேவையந்நது என மொழிபெயர்ப்பாளரால்‌ கருதப்படுகின்ற 
பகுதிகளை நீக்கிவிட்டு மொழிபெயர்ப்பது சுருக்க முறையின்‌ அடிப்படை 
நோக்கமாகும்‌. எனினும்‌ மூலத்தின்‌ சிறப்புக்‌ கூறுகள்‌ சுருக்கமுறையில்‌ நழுவி 
விடாதபடி மொழிபெயர்க்கவேண்டியதும்‌ சுருக்க மொழிபெயர்ப்பாளரின்‌ 
கடமையாகும்‌. இலக்கிய மொழிபெயர்ப்புகளில்‌ சுருக்கமுறை மொழிபெயர்ப்பு, 
பெறுமொழி வாசகர்களுக்கு மூலமொழி குறித்த  அ௮றிமுகத்தினையும்‌ 
ஈடூபாட்டினையும்‌ தருகின்றது. பெரும்பாலும்‌ பிறநாட்டு இலக்கியங்களை 
மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்துவதில்‌ இச்சுருக்க மொழிபெயர்ப்பு 
குறிப்பிடத்தகுந்த இடத்தைப்‌ பெறுகின்றது. 


1.7.3 மொழியாக்கம்‌ 


இலக்கிய மொழிபெயர்ப்பில்‌ இம்முறை பெரிதும்‌ பின்பற்றப்படூகின்றது. 


மனித மனத்தின்‌ நுணுக்கங்கள்‌, பண்பாட்டுக்கூறுகள்‌, சமூகவிழுமியங்கள்‌ 


39 


ஆகியவற்றைப்‌ பெயர்க்குங்கால்‌ பெறுமொழி வாசகர்களை மனதில்‌ கொண்டு 


மொழிபெயர்ப்பதினை மொழியாக்கம்‌ என்று சுட்டுகின்றனர்‌. 


கவிதை மொழிபெயர்ப்பில்‌ மொழியாக்க முறை அதிக அளவில்‌ 
பயன்படுகிறது. கவிதையின்‌ பொருள்‌ மிகவும்‌ செறிந்த நிலையில்‌ பன்முகத்‌ 
தன்மையுடையதாக விளங்குவதால்‌, மூலமொழியில்‌ கவிதை வெளிப்படுத்தும்‌ 
பொருள்‌ தளங்களை மொழிபெயர்ப்பின்‌ மூலம்‌ பெறுமொழியில்‌ 
வெளிப்படுத்துவது கடினமான பணியாகும்‌. இந்நிலையில்‌ பெரிதும்‌ 
பயன்படுவது மொழியாக்கம்‌ ஆகும்‌. உமர்கய்யாமின்‌ “ரூபாயத்‌' கவிதை 
நூலினை மொழிபெயர்த்த கவிமணி தேசிய விநாயகம்‌ பிள்ளையின்‌ 
மொழிபெயர்ப்பு மொழியாக்கத்திற்குச்‌ சிறந்த சான்றாக ௮அமைகின்நது. 


தனித்தமிழ்‌ இயக்கத்தில்‌ ஆர்வம்‌ கொண்ட மறைமலையடிகள்‌ 
போன்றோரும்‌, தென்னிந்திய சைவசித்தாந்தநூற்பதிப்புக்கழகத்தினரும்‌ 
வெளியிட்ட பிறமொழி இலக்கியப்படைப்புகளின்‌ தமிழ்‌ மொழிபெயர்ப்பில்‌ 


மொழியாக்கமுறை பெரிதும்‌ கையாளப்பட்டூள்ளது. 


1.7.4 நேர்‌ மொழிபெயர்ப்பு 


மூலமொழியிலுள்ள கருத்து அல்லது செய்தியினைப்‌ பெறுமொழிக்கு 
முழுமையாக மாற்றுதல்‌ நேர்‌ மொழிபெயர்ப்பாகும்‌. பொதுவாக 
மொழிபெயர்ப்பு என்ற சொல்லானது நேர்‌ மொழிபெயர்ப்பினைக்‌ குறிப்பதாக 
அமைகின்றது. ஆயின்‌ மொழிபெயர்ப்பாளரின்‌ நோக்கம்‌, மொழிபெயர்ப்புக்‌ 
கோட்பாடு ஆகியவற்றின்‌ காரணமாக மொழிபெயர்ப்பு முறைகளில்‌ மாற்றம்‌ 
ஏற்படுகின்றது. 


நேர்மொழிபெயர்ப்பில்‌, மொழிபெயர்ப்பாளர்‌ மூலமொழி ஆசிரியர்‌, 
மூலமொழியில்‌ உணர்த்தியுள்ள சொற்களின்‌ பொருளை அவ்வாறே 
பெறுமொழியில்‌ மொழிபெயர்ப்பதுடன்‌, ஆசிரியரின்‌ மனவோட்டத்தினையும்‌ 
பெயர்ப்பர்‌. அறிவியல்‌, சட்டம்‌ போன்ற துறைகளில்‌ நேர்மொழிபெயர்ப்பு 
பெரிதும்‌ கையாளப்படுகின்நது. இலக்கியத்தைப்பொறுத்தவரை 


40 


அண்மைக்காலங்களில்‌  மொழிப்பெயர்ப்பாளர்கள்‌, வாசகர்கள்‌ இருவரும்‌ 


நேர்மொழிபெயர்ப்பினைக்‌ கையாளுகின்றனர்‌. 


சங்க இலக்கிய ஆங்கில மொழிபெயர்ப்புகளைப்‌ பொறுத்தவரையில்‌ 


பெரும்பான்மையும்‌ நேர்மொழிபெயர்ப்புமுறை பின்பந்றப்பட்டூள்ளது. 


1.8 இலக்கிய மொழிபெயர்ப்பாளர்களுக்கான தகுதிகள்‌ 


மொழிபெயர்ப்பாளர்‌ மக்களுக்கும்‌ மொழிக்கும்‌ வளம்‌ சேர்ப்பவராகத்‌ 
திகழ்கின்றார்‌. குறிப்பாக இலக்கிய மொழிபெயர்ப்பாளர்கள்‌ மனித 
இனங்களிடையே  ஒற்றுமையுணர்வை ஏற்படுத்துவதில்‌ குறிப்பிடத்தகுந்த 
பங்கினை ஆற்றி வருகின்றனர்‌. மனிதனின்‌ அறிவுவளர்ச்சிக்கும்‌ 
சிந்தனைவளத்திற்கும்‌, மனப்பண்பாட்டிற்கும்‌ வித்திடூபவர்களாக 
மொழிபெயர்ப்பாளர்கள்‌ அ௮மைகின்றனர்‌. எனவேதான்‌ மொழிபெயர்ப்பாளர்களை 


“அறிவின்‌ இணைப்பாளர்கள்‌?*! என்கின்றார்‌ சோவியத்‌ அறிஞர்‌ படகின்‌. 


41 


சூஸன்பாஸ்நெட்‌ கருத்துக்கள்‌ 


மொழிபெயர்ப்பிலக்கியங்களின்‌ திறனாய்வாளராகிய சூஸன்பாஸ்நெட்‌ 


மொழிபெயர்ப்பாளருக்குரிய பண்புகளாகப்‌ பின்வருவனவற்றை 
வரையறுக்கின்நார்‌: 
(1) “மொழிப்பெயர்ப்பாளர்‌ மூலப்படைப்பின்‌ முழுமையான பொருளை 


உணர்ந்திருக்க வேண்டும்‌. குறிப்பாக ஏதேனும்‌ ஜயம்‌ இருப்பின்‌ 
அதனைத்‌ தேர்ந்து தெளிதல்‌ வேண்டும்‌. 


(2) மொழிபெயர்ப்பாளர்‌ மூலமொழி பெறுமொழி இரண்டிலும்‌ 
முழுமையான தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும்‌. 


(3) சொல்லுக்கு சொல்‌ மொழிபெயர்த்தலைத்‌ தவிர்த்தல்‌ வேண்டும்‌. 


(4) வழக்கில்‌ உள்ள சொற்களை மொழிபெயர்ப்பில்‌ பயன்படுத்த 


வேண்டும்‌. 


(5) பொருத்தமான சொற்களைத்‌ தேர்வுச்‌ செய்து அவற்றை முறையாக 


632: 52 


பொருத்தமான இடத்தில்‌ பயன்படூத்தவேண்டும்‌”. 


சூஸன்பாஸ்நெட்‌ குறிப்பிட்டூள்ளதைப்‌ போன்று ஒரு சிறந்த 
மொழிபெயர்ப்பாளருக்கு இருமொழி அறிவு இன்றியமையாததாகும்‌. 
இருமொழிகளின்‌ கட்டமைப்பு, விதிகள்‌, சொல்லாக்க  வடிவமைவுகள்‌, 
ஓலிமரபுகள்‌ ஆகியவற்றில்‌ மொழிபெயர்ப்பாளர்‌ தேர்ச்சியும்‌ பயிற்சியும்‌ 
பெற்றிருக்க வேண்டும்‌. 


42 


மொழி மரபுகள்‌ 


இருமொழிகளிலும்‌ உள்ள சொற்களின்‌ நேர்பொருள்‌ வழக்குகள்‌, 
சிறப்பு வழக்குகள்‌ (ஜனழை௮ள) உவம உருவக வழக்குகள்‌, உணர்வுப்‌ 
பொருள்‌ வழக்குகள்‌ ஆகியவந்றை மொழிபெயர்ப்பாளர்கள்‌ அறிந்திருத்தல்‌ 
வேண்டும்‌. மூலமொழி, பெறுமொழி என்ற இரண்டினோடும்‌ நெருங்கிய 
தொடர்புடையவராகவும்‌, காலந்தோறும்‌ இருமொழிகளிலும்‌ நேர்கின்ற 
சொற்பொருள்‌ மாற்றங்களை அறிந்தவராகவும்‌ இருத்தல்‌ வேண்டும்‌. சான்றாக 
“தான்‌” என்ற சொல்‌ சங்க இலக்கியத்தில்‌ படர்க்கைப்‌ பொருளில்‌ பயின்று 
வந்துள்ளது. அண்மைக்‌ காலத்தில்‌ அது தன்மைப்‌ பொருளைச்‌ சுட்டுகின்றது. 


22953 


“யாருமில்லை தானே கள்வன்‌ என்ற பாடலை மொழிபெயர்க்கின்ற 


மொழிபெயர்ப்பாளன்‌ இதனை நன்கு அறிந்திருத்தல்‌ வேண்டும்‌. 


துறை அறிவு 


ஒரு மொழிபெயர்ப்பாளன்‌ தான்‌ தேர்ந்து கொண்ட அறிவுத்துறையில்‌ 
(னுளைஉடிடநை) முழுமையான அறிவினைப்‌ பெற்றிருத்தல்‌ வேண்டும்‌. 
சான்றாக ஒரு நாடக மொழிபெயர்ப்பாளனுக்கு எழுத்துப்பிரதி (ளூஉசலிவை)இ 
நிகழ்த்துப்பிரதி (நசகழசஅயஜெந வநஒவ) குறித்த அறிவும்‌, அதன்‌ 
அமைப்பு முறையும்‌ தெளிவாகத்‌ தெரிந்திருத்தல்‌ அவசியமாகின்றது. சமயஞ்‌ 
சார்ந்த நூல்களை மொழிபெயர்க்குங்கால்‌ அச்சமயம்‌ குறித்த முழுமையான 


அறிவு, மொழிபெயர்ப்புச்‌ சிறப்பாக அமைய பெரிதும்‌ துணை நூற்கும்‌. 
நாகரிகப்‌ பண்பாட்டுக்‌ கூறுகள்‌ 


இலக்கிய  மொழிபெயர்ப்பாளன்‌ மூலமொழி, பெறுமொழி ஆகிய 
இருமொழிகளின்‌ நாகரிகப்‌ பண்பாட்டுக்‌ கூறுகளை அறிதல்‌ 
இன்றியமையாததாகின்றது. சான்றாக சங்க இலக்கியப்‌ பாடல்கள்‌ பலவற்றுள்‌ 
தோழி தலைவனைக்‌ குறிப்பிடுகையில்‌ “நம்‌ காதலர்‌?“ என்று 
குறிப்பிடுகின்றாள்‌. இதனை மொழிபெயர்க்கும்‌ பெயர்ப்பாளன்‌ தமிழரின்‌ 
பண்பாட்டு மரபினை அறிந்திருக்க வேண்டும்‌. 


43 


நிலவியல்‌ சூழலும்‌ வாழ்வியல்‌ கூறுகளும்‌ 


இலக்கிய  மொழிபெயர்ப்பாளன்‌ மூலமொழி, பெறுமொழி ஆகிய 
இருமொழி பேசும்‌ மக்கள்‌ வாழுகின்ற நிலப்பின்னணி, தட்பவெப்பநிலை, 
எல்லைகள்‌ ஆகியவை குறித்துத்‌ தெளிவாக அறிந்திருக்க வேண்டும்‌. 
மேலும்‌ இருமொழி பேசும்‌ மக்களின்‌ வாழ்வியற்‌ கூறுகள்‌ குறித்த அறிவையும்‌ 
பெற்றிருக்க வேண்டும்‌. சங்க இலக்கியங்களில்‌ பயின்று வருகின்ற 
“வம்பமாரி?*, “தென்புல வாழ்நர்‌?” போன்ற சொல்லாட்சிகளை 
மொழிபெயர்க்கவும்‌, திணை துறைப்‌ பாகுபாடுகளை அறியவும்‌ இவ்வறிவு 
பேருதவியாக அமையும்‌. 


சமூக அரசியல்‌ வரலாறு 


இலக்கிய மொழிபெயர்ப்பாளன்‌ சமூக வரலாறு, இலக்கிய வரலாறு 
(௮.'.தாவது அக்குறிப்பிட்ட இலக்கியம்‌ தோன்றியதந்கான பின்புலம்‌) 
ஆகியவநீறையும்‌ நன்கு அறிந்திருத்தல்‌ வேண்டும்‌. சான்நாக, செவ்வியல்‌ 


இலக்கியங்களாக அடையாளப்படுத்தப்படூுகின்ற சங்க இலக்கியம்‌, சங்கம்‌ 


மருவிய இலக்கியம்‌ ஆகிய இரண்டிலும்‌ உள்ள கொள்கைகள்‌, 
கோட்பாடுகள்‌ ஆகியவந்றில்‌ நேர்ந்த மாற்றங்களை அறிந்தபின்‌ ஒரு 
மொழிபெயர்ப்பாளன்‌ மொழிபெயர்ப்புப்‌ பணியில்‌ ஈடுபடின்‌ ௮ம்மொழிபெயர்ப்பு 
முழு வீச்சுயுடையதாக இருக்கும்‌. ஒரு பாடல்‌ எழுந்தமைக்கான காரணத்தை 
அறிந்தபின்‌ மொழிபெயர்ப்பாளன்‌ பெயர்ப்பு முயற்சியில்‌ ஈடுபட்டால்‌ அவன்றன்‌ 
புலப்பாட்டுத்‌ தன்மை மேம்படும்‌ என்பது உறுதி. சான்றாக, 
பாரதியின்‌ “பாஞ்சாலி சபதத்தை” வெறுமனே மொழிபெயர்க்கும்‌ 
மொழிபெயர்ப்பாளனைவிட  அவ்விலக்கியம்‌ எழுந்த  காலப்பின்னணியை 


அறிந்தவரின்‌ மொழிபெயர்ப்பு புலப்பாட்டூத்‌ தன்மையில்‌ மேம்பட்டு விளங்கும்‌. 


இலக்கிய மொழிபெயர்ப்பாளர்கள்‌ ஒரு குறிப்பிட்ட படைப்பாளனின்‌ 


படைப்புகளை மொழிபெயர்க்கப்‌ புகுமுன்‌, அ௮ப்படைப்பாளனுடைய பிற 


படைப்புகளையும்‌ வாசித்தல்‌ வேண்டும்‌. இதன்‌ மூலம்‌ அக்குறிப்பிட்ட 


44 


படைப்பாளனுடைய சொல்லாட்சி, அவர்‌ கையாளும்‌ இலக்கிய உத்திகள்‌ 


ஆகியவை தெள்ளிதின்‌ புலனாகும்‌. 


பரந்த வாசிப்பு 


இலக்கிய மொழிபெயர்ப்பாளர்கள்‌ பரந்துபட்ட வாசிப்புப்பழக்கத்தைக்‌ 
கொண்டவர்களாகவும்‌, விடாமுயற்சி உடையவர்களாகவும்‌ அகராதி, 
கலைக்களஞ்சியங்கள்‌ ஆகியவற்றுடன்‌ நெருங்கிய தொடர்புடையவராகவும்‌ 


இருத்தல்‌ வேண்டும்‌. ஏனெனில்‌ மேற்கூறிய பண்புகள்‌ மொழிபெயர்ப்பாளர்தம்‌ 


படைப்புத்‌ திறனை மிகுவிக்கின்றது. மொழிபெயர்ப்பாளர்கள்‌ 
பெயர்ப்பாளர்களாக மட்டுமல்லாது படைப்பாளர்களகாவும்‌ திகழ்தல்‌ 
அவசியமாகின்றது. 

பணித்தூய்மை 


இங்கு “மொழிபெயர்ப்பாளனுக்கு அடக்கஉணர்வு இன்றியமையாத 
குணநலனாகும்‌. மூலப்படைப்பை இன்னொரு மொழிக்களனுக்குப்‌ பாய்ச்சும்‌ 
வாய்க்கால்தான்‌ அவன்‌. மூல ஆசிரியருடன்‌ போட்டிபோடும்‌ ஓர்‌ 
இணைப்படைப்பாளியாகத்‌ தன்பாத்திரத்தை அணுகும்‌ அ௮சட்டூுத்தனத்தையும்‌ 
அகந்தையையும்‌ துடைத்தெறிய வேண்டும்‌. தன்‌ விளக்கங்களையும்‌ 
வியாக்கியானங்களையும்‌ மூலப்படைப்பின்‌ மேல்‌ சுமத்த முயல்வது 
அறிவுநாணயத்துக்கு அப்பாந்பட்டது என்பதை மனதிலிருத்திக்‌ கொள்ள 
2957 


வேண்டும்‌””' என்ற கே.எஸ்‌.சுப்பிரமணியனின்‌ கருத்து எண்ணத்தக்கது. 


மொழிபெயர்ப்புப்‌ பிரதியும்‌ மொழி பெயர்ப்பாளரும்‌ 


இலக்கிய மொழிபெயர்ப்பாளர்கள்‌ பெரும்பான்மையும்‌ விருப்பு 
வெறுப்புகளை கடந்து உலக மானுடத்திற்கு உன்னதம்‌ சேர்க்கும்‌ 
படைப்புகளை மட்டும்‌ மொழிபெயர்க்க விரும்புகின்றனர்‌. அத்தகைய 
படைப்புகளைத்‌ தன்னகத்து கொண்டு இலங்குவதாக சங்க இலக்கியம்‌ 
காணப்படுகின்றது. உலகச்‌ செவ்வியல்‌ மொழிகளில்‌ ஒன்றான 


தமிழ்மொழியில்‌ அமைந்த “யாதும்‌ ஊரே யாவரும்‌ கேளிர்‌” என்ற 


45 


புறநானூற்று வரிகளை “யுடட ௮நெ்‌ யசந ஆல மவை ரூ மை என 
மொழிபெயர்த்து ஜக்கிய நாடுகளின்‌ சபையில்‌ பொறித்துள்ளனர்‌ என்பது 
இங்கு குறிப்பிடத்தக்கது. மேலும்‌ யூஜின்‌.ஏ.நைடாவின்‌, “ஒரு படைப்பின்‌ மீது 
மொழிபெயர்ப்பாளனுக்கு மதிப்பில்லை எனில்‌ அதனை அவர்‌ 


9958 


மொழிபெயர்க்கக்கூடாது என்ற கருத்தும்‌ எண்ணத்தக்கது. ஆக ஒரு 
மொழிப்பெயர்ப்பாளரின்‌ பண்பு நலன்களே அம்மொழி பெயர்ப்பின்‌ தன்மைக்கு 


காரணமாக அமையும்‌ என்பது மேற்கூறியதன்‌ வழி புலனாகின்றது. 


1.9 சங்க இலக்கிய ஆங்கில மொழிபெயர்ப்புகள்‌ 


செவ்வியல்‌ இலக்கியமாக உலக அறிஞர்களால்‌ சுட்டப்படூவது சங்க 
இலக்கியமாகும்‌. செவ்வியல்‌ இலக்கியத்தின்‌ பண்புகளாகிய இலக்கியத்தின்‌ 
மேம்பாடு, செம்மாந்த குறிக்கோள்‌, நிலைபேறு என்ற மூன்றினையும்‌ ஒருங்கே 
பெற்றது சங்க இலக்கியம்‌. சங்க இலக்கியத்தை மொழிபெயர்த்த 
மேனாட்டறிஞர்களின்‌ மதிப்புரைகள்‌ சங்க இலக்கியத்தின்‌ பெருமையை 


நிறுவுகின்றன. 


ஆங்கிலம்‌ அல்லாத பிற மேலை நாட்டு மொழிகளைப்‌ 
பொறுத்தமட்டில்‌, சங்க இலக்கியம்‌ பிரெஞ்சு, ரய மற்றும்‌ ஜெர்மன்‌ 


மொழிகளில்‌ மொழிபெயர்க்கப்பட்டூள்ளது. 


பிரான்சுவாகுரோ என்பவரால்‌ 1968இல்‌ பரிபாடலும்‌” 
ழான்‌.'.பிலியோசாவால்‌ திருமுருகாந்றுப்படையும்‌, கமில்‌ சுவலபிலால்‌ 
சங்கப்பாடல்‌ தொகையும்‌ (டீடழளளழஅ௮ள ழக துயள௮பரை யுவொழடழபல 


ழக ஊயமெய௮ “ழநவசல) “' பிரெஞ்ச்‌ ஆக்கம்‌ செய்யப்பட்டுள்ளன. 


அலெவ்‌ இப்ரகிமோவ்‌ ரய மொழியில்‌ முல்லைப்பாட்டிலிருந்தும்‌, 
நற்றிணை, குறுந்தொகை, அகநானூறு, புறநானூறு, கலித்தொகை முதலிய 
தொகை நூல்களிலிருந்தும்‌ பல பாடல்களையும்‌ மொழிபெயர்த்து 
ரீயர்களுக்குச்‌ சங்கத்‌ தமிழிலக்கியத்தை அறநிமுகப்படுத்தியுள்ளார்‌.” 


46 


1979இல்‌ ஜெர்மன்‌ மொழியில்‌ ஹெர்மன்‌ திகென்‌ என்பவர்‌ 


சங்கப்பாக்களை மொழிபெயர்த்துள்ளார்‌ £ 


இந்திய மொழிகளில்‌ மலையாளம்‌, தெலுங்கு மந்றும்‌ சமஸ்கிருதத்தில்‌ 
சங்க இலக்கிய மொழிபெயர்ப்புகள்‌  குறிப்பிடத்தகுந்த இடத்தினைப்‌ 


பெறுகின்றன. 

மலையாள மொழியில்‌ 1958இல்‌ வி.ஆூர்‌.நாராயணபணிக்கர்‌ 
பதிற்றுப்பத்து, புறநானூறு மந்றும்‌ முத்தொள்ளாயிரம்‌ ஆகியவற்றிலிருந்து 
தொகுக்கப்பட்‌। பாடல்களை மொழிபெயர்த்துள்ளார்‌. 1961இல்‌ 


ஜி.வைத்தியநாத ஜயர்‌ பதிற்றுப்பத்தினையும்‌, 1974இல்‌ எம்‌.நாராயண குட்டி 
“செந்தமிழ்‌ முத்துக்கள்‌? என்ற பெயரில்‌ தேர்ந்த சங்கப்பாக்களையும்‌ 
மொழிபெயர்த்துள்ளார்‌. 1981இல்‌ என்‌.வி.கிருணவாரியார்‌ அகக்‌ கவிதைகளை 


மொழிபெயர்த்துள்ளார்‌. 


மு.கு.ஜகந்நாதராஜா தெலுங்கில்‌ குறிஞ்சிப்பாட்டூ,_ புறநானூறு, 
முத்தொள்ளாயிரம்‌ ஆகியவற்றை மொழிபெயர்த்துள்ளார்‌. 
எஸ்‌.என்‌.ஸ்ரீராமதேசிகன்‌ சமஸ்கிருதத்தில்‌ பரிபாடலையும்‌ பத்துப்பாட்டையும்‌ 


மொழிபெயர்த்துள்ளார்‌. 


பிற இந்திய மொழிகளில்‌ சங்கத்தமிழ்‌ மொழிபெயர்ப்புகள்‌ 
குறிப்பிடத்தக்கனவாக இல்லை. எனினும்‌ சங்க இலக்கியங்கள்‌ முழுமையும்‌ 
ஆங்கிலத்தில்‌ பெயர்க்கப்பட்டூள்ளன. இப்பெயர்ப்பு முழுமையான 
பெயர்ப்புகளாகவும்‌, தேர்ந்த சில பாக்களின்‌ மொழிபெயர்ப்புகளாகவும்‌ 
அமைந்துள்ளன. ஏ.கே.இராமானுஜனின்‌ மொழிபெயர்ப்புகள்‌ குறித்து முனைவர்‌ 
பட்ட ஆய்வினை மேற்கொண்ட முனைவர்‌.பா.இராஜ்குமார்‌“ சங்க இலக்கிய 
ஆங்கில மொழிபெயர்ப்பாளர்களைப்‌ மூன்று வகைப்பாடுகளில்‌ 


அடக்கியுள்ளார்‌. (அட்டவணை 1 காண்க ப.75) 


மொழிபெயர்ப்பாளர்கள்வழி நோக்காது, மொழிபெயர்ப்புக்கான 
காரணங்கள்வழி நோக்கும்பொழுது மொழிபெயர்ப்பாளர்கள்‌ இருவகையாக 


அமைகின்றனர்‌. 


47 


1.9.1 தாம்‌ சார்ந்துள்ள நிறுவனத்திற்காக மொழிபெயர்த்தவர்கள்‌ 
௭-௫ திரு.வீ.முருகன்‌ முதலியோர்‌ 


1.9.2 தனிப்பட்ட முறையில்‌ ஆய்வு நோக்கங்களுக்காகவும்‌, இன்ன 
பிற காரணங்களுக்காகவும்‌ மொழிபெயர்த்தவர்கள்‌ 

௭-௫ கமில்‌ சுவலபில்‌, பி.ஜோதிமுத்து முதலியோர்‌ 

“1895இல்‌ இலங்கையைச்‌ சார்ந்த பி.குமாரசாமி என்பவர்‌ “யு £ஈயடக 
£ழரச நவை வறழ யடஜெநைவெ வுய௮டை "ழநவள” என்ற பெயரில்‌ 
கபிலரின்‌ குறிஞ்சிப்பாட்டையும்‌, முடத்தாமக்கண்ணியாரின்‌ 
பொருநராற்றுப்படையையும்‌ மொழிபெயர்த்து கொழும்புவிலிருந்து வெளிவந்த 
துழரசயெட ழக வாந ஊநல்டழட டீசயலொ ழக வாந சுழலயட 
யுளயைவஜலை ளழஉநைவல என்ந இதழில்‌ வெளியிட்டூள்ளார்‌.£ இதுவே 
சங்க இலக்கியத்தின்‌ முதல்‌ ஆங்கில மொழிபெயர்ப்பாகக்‌ கருதத்தக்கது. 
இதற்கு பின்வந்த மொழிபெயர்ப்புகள்‌ அனைத்தும்‌ நிறுவன 
மொழிபெயர்ப்புகள்‌, தனிநபர்‌ மொழிபெயர்ப்புகள்‌ என்ற இரு நிலையில்‌ 
அமைந்துள்ளன. 


1.9.1 நிறுவன மொழிபெயர்ப்பு 


சங்க இலக்கிய மொழிபெயர்ப்பில்‌ ஈடூபட்ட நிறுவனங்களுள்‌ உலகத்‌ 
தமிழாராய்ச்சி நிறுவனம்‌, ஆசியவியல்‌ நிறுவனம்‌, சாகித்திய அகாதெமி, 
நேனல்புக்‌ டிரஸ்ட்‌, யுனெஸ்கோ, தென்னிந்திய மொழிகள்‌ புத்தக டிரஸ்ட்‌ 
இந்தியா, தமிழ்‌ வளர்ச்சிக்‌ கழகம்‌ மநீறும்‌ தமிழகப்பல்கலைக்கழகங்கள்‌ 


ஆகியவை குறிப்பிடத்தக்கன. 


1.9.1.1 ஆசியவியல்‌ நிறுவனம்‌ 


ஆசியவியல்‌ நிறுவனத்தை 1982-ஆம்‌ ஆண்டு முனைவர்‌ 
ஜான்சாமுவேல்‌ அவர்தம்‌ ஜப்பானிய மாணவர்‌ “ஹிக்கோ சாகோவுடன்‌ 


இணைந்து தொடங்கினார்‌. சென்னையில்‌ இயங்கும்‌ இந்நிறுவனம்‌ பல்வேறு 


48 


மொழிபெயர்ப்புப்‌ பணிகளையும்‌ ஆற்றிவருகின்றது. சென்னை 
மாநிலக்கல்லூரியில்‌ பேராசிரியராக இருந்த வீ.முருகன்‌ 
இந்நிறுவனத்திந்காகத்‌ தமிழிலக்கிய நூல்கள்‌ சிலவற்றை மொழிபெயர்த்து 
அளித்துள்ளார்‌. அவற்றுள்‌ 1999-ஆம்‌ ஆண்டு பதிப்பிக்கப்பெற்ற 
கலித்தொகை, 2001-ஆம்‌ ஆண்டு பதிப்பிக்கப்பெந்ற தொல்காப்பியம்‌ ஆகியன 
குறிப்பிடத்தக்கன. 


மேலும்‌ எட்டுத்தொகை மற்றும்‌ பத்துப்பாட்டு ஆகியவறந்றிலிருந்து 
தேர்ந்த சில பாக்களை மட்டுமெடுத்து “வுயஅடை நவசல வாசழரபா வாந 
யபநள” என்ற பெயரில்‌ இரு தொகுதிகளாக  வெளியிட்டூள்ளார்‌. 
பொன்னையா அவர்களால்‌ எட்டூுத்தொகைப்பாக்கள்‌ மொழிபெயர்க்கப்பட்டு 
1997ஆம்‌ ஆண்டு பதிப்பிக்கப்பெற்நுள்ளது. பின்னர்‌ 2000ஆம்‌ ஆண்டில்‌ 
ராஜரத்தினம்‌ மொழிபெயர்த்த பத்துப்பாட்டு தொகுப்பினையும்‌ (பகுதி 
மொழிபெயர்ப்பு) இந்நிறுவனம்‌ வெளியிட்டது. “வுய௮டை “ழநவசல வுூழசரபா 
வாந யுபநள என்ற நூலின்‌ இரு தொகுதிகளிலும்‌ மூலத்திற்கு நேரான 
மொழிபெயர்ப்பை ஆங்கில மொழிநடைக்கு ஒத்தவாறு பெயர்த்தளித்தலே 
£5966 


தங்கள்‌ மொழிபெயர்ப்பின்‌ நோக்கம்‌ என்று  மொழிபெயர்ப்பாளர்கள்‌ 


குறிப்பிட்டூள்ளனர்‌. 
1996 ஆம்‌ ஆண்டு கே.ஜி.சோத்திரியைக்‌ கொண்டு பரிபாடலினை 
மொழிபெயர்த்து வெளியிட்டூள்ளது. 


ஆசியவியல்‌ நிறுவன மொழிபெயர்ப்புகள்‌ அனைத்தும்‌ மொழிபெயர்ப்புத்‌ 
துநையைச்‌ சார்ந்த வல்லுநர்‌ குழுவின்‌ ஓப்புதலுக்குப்‌ பின்னர்‌ 
வெளியிடப்பெறுவதாக இந்நிறுவனத்தின்‌ அதிகாரப்பூர்வ இணையத்தளம்‌” 
தெரிவிக்கின்றது. 


1.9.1.3 உலகத்தமிழ்‌ ஆராய்ச்சி நிறுவனம்‌ 


1972 முதல்‌ சென்னை தரமணியில்‌ இயங்கி வருகின்ற உலகத்‌ 
தமிழாராய்ச்சி நிறுவனம்‌ மொழிபெயர்ப்புப்பணிகள்‌ மற்றும்‌ பதிப்புகளில்‌ 
சிறந்த முன்னோடியாகத்‌ திகழ்கின்றது. 


49 


இந்நிறுவன அரையாண்டிதழான தமிழியலில்‌ (துழுவுளு துழரசயெட 
ழக வுய௮டை ளுவரனநைள) கமில்‌ சுவலபிலின்‌ தொல்காப்பியத்தின்‌ 
எழுத்ததிகாரம்‌ மற்றும்‌ திருமுருகாற்றுப்படையின்‌ முழுமையான 
மொழிபெயர்ப்புகள்‌ வெளிவந்துள்ளன. 


இதுவேயன்றி உலகத்‌ தமிழாராய்ச்சி நிறுவனத்தின்‌ இயக்குனராக 
இருந்த தமிழறிஞர்‌ ச.வே.சுப்பிரமணியன்‌ மற்றும்‌ செக்‌ நாட்டறிஞரான 
ஜே.வாசெக்கும்‌ இணைந்து 1989-ஆம்‌ ஆண்டு “யு வுயனடை சுநயனநச- 
ஜவெசழனரஉபைெ ளுயபெய௮ டூவைநசயவரசந ” என்ற நூலை 
வெளியிட்டனர்‌. இந்நூலினை உலகத்தமிழ்‌ ஆய்ச்சி நிறுவனம்‌ 
வெளியிட்டூள்ளது. சங்க இலக்கியத்தினைப்‌ பயில விரும்பும்‌ பிறமொழி 
மாணவர்களைக்‌ கருத்தில்‌ கொண்டு இந்நூல்‌ அ௮மைக்கப்பட்டூள்ளது. பின்னர்‌ 
ஜே.வாசெக்‌ அவர்கள்‌ மட்டும்‌ எழுதிய இரண்டாம்‌ தொகுதியும்‌ அவ்வாண்டு 
வெளிவந்துள்ளது. தமிழ்மொழியினை அறியாதவர்களும்‌ சங்க 
இலக்கியத்தின்‌ சிறப்பினை அறிந்து துய்க்க வேண்டும்‌ என்ற நோக்கத்துடன்‌ 
இந்நூல்‌ அமைக்கப்பட்டூள்ளது. 

1987-ஆம்‌ ஆண்டு உலகத்தமிம்‌ ஆராய்ச்சி நிறுவனத்தில்‌ சிலகாலம்‌ 
மொழிபெயர்ப்பு ஆசிரியராக பணியாந்நிய தமிழறிஞர்‌ பெ.நா.அப்புஸ்வாமி 
மொழிபெயர்த்த தேர்ந்த சங்கப்‌ பாக்களின்‌ தொகுப்பாகிய “யு வுய௮டை 
எநசளந ட்‌ வுசயளெடயவழைெ்‌ என்ற நூலினை அந்நிறுவனம்‌ 
வெளியிட்டது. மொழிபெயர்ப்புப்‌ பணிகளுக்காக “மறநடட யனெ 


ஆழநொநயன?”” என்ற சிறப்புப்‌ பரிசினைப்‌ பெற்ற இவ்வறிஞரின்‌ 
மொழிபெயர்ப்புகளுள்‌ 


1. வுயஅடை எநசளந ை வுசயளெடயவழைெ 


2. முரசடெைைியவவரஇ ஆரவவழடடயலசைய ௮ 


ஆகிய இரு நூல்களும்‌ குறிப்பிடத்தக்கவையாகும்‌. இவருடைய 
முரசடைைஸைியவவரடஇ ஆரவவழடடயலசைய ௮ 1997-ஆம்‌ ஆண்டி 


50 


உ லகத்தமிழாராய்ச்சி நிறுவனத்தினரால்‌ மீண்டும்‌ மறுபதிப்பு 


செய்யப்பெற்றுள்ளது. 


பெ.நா.அப்புஸ்வாமி தம்‌ மொழிபெயர்ப்புக்‌ குறித்து பின்வருமாறு 
கூறுகின்றார்‌. “பண்டைக்‌ காலப்‌ பாடல்களில்‌ சிறந்து காணப்படும்‌ கவிதைப்‌ 
பண்புகளையும்‌, நயங்களையும்‌ அப்புலவர்கள்‌ வழங்கிய சொற்களின்‌ 
அடிப்படையில்‌, கருத்தோடு ஊன்றி உணர்ந்தும்‌, ௮ப்பாடல்களின்‌ அடித்தளம்‌ 
வரை ஆழ மூழ்கிக்‌ கலக்காமலும்‌ அவற்றின்‌ கவிதை நயங்களை 
எடுத்துக்காட்டுவதே இந்த ஆங்கில மொழிபெயர்ப்பின்‌ நோக்கமாகும்‌” 


என்கின்றார்‌. 


இதுவேயன்றி குறுந்தொகையின்‌ குறிப்பிடத்தகுந்த மொழிபெயர்ப்பாக 
அமைகின்ற பேராசிரியர்‌ மு.சண்முகம்பிள்ளை மற்றும்‌ டேவிட்‌ இ லடனின்‌ 
மொழிபெயர்ப்பினையும்‌ இந்நிறுவனம்‌ மறுபதிப்பாக 1997-ஆம்‌ ஆண்டு 
வெளியிட்டுள்ளது. “ஆங்கிலத்தில்‌ சரியான நிகரன்களைத்‌ தேர்ந்தெடுத்து, 
மூலத்திற்கு உண்மையாக கவிதை நயத்துடன்‌ ஆங்கிலத்தில்‌ 
9570 


பெயர்ப்பதுதான்‌ தங்களின்‌ நோக்கம்‌ என்று இம்மொழிபெயர்ப்பாளர்கள்‌ 


தங்கள்‌ மொழிபெயர்ப்பின்‌ முகவுரையில்‌ குறிப்பிட்டூுள்ளனர்‌. 


பேரா.௮.தட்சிணாமூர்த்தியால்‌  மொழிபெயர்க்கப்பட்ட  நநீநிணையை 
இந்நிறுவனம்‌ 2001-ஆம்‌ ஆண்டில்‌ வெளியிட்டூள்ளது. இந்நூலின்‌ முகவுரையில்‌ 
தட்சிணாமூர்த்தி அவர்கள்‌ “ஒரு மொழிபெயர்ப்பாளனாக தான்‌ நேர்‌ 


மொழிபெயர்ப்பினை விரும்புவதாகக்‌ கூறியுள்ளார்‌. மூலத்தில்‌ உள்ள 


ஒவ்வொரு நுண்ணிய கூறினையும்‌ மொழிபெயர்த்துள்ளதாகவும்‌”''! என்று 
குறிப்பிட்டூள்ளார்‌. 
ஜி.யு.போப்‌ அவர்கள்‌ புறப்பொருள்வெண்பாமாலையினையும்‌ 


புறநானூந்றினையும்‌ இணைத்து மொழிபெயர்த்த “வுயஅடை ர்நசழலை 
“மந௮ள?” என்ற நூலினையும்‌ இந்நிறுவனம்‌ மறுபதிப்பாக 1997ஆம்‌ ஆண்டு 
வெளியிட்டுள்ளது. 


51 


பத்துப்பாட்டினைப்‌ பொறுத்தமட்டில்‌, என்‌.ரகுநாதன்‌ அவர்களால்‌ 


மொழிபெயர்க்கப்பட்ட “ளுஜை டூழபெ “ழந௮னள கசழ௮ ளுயபெய௮ 
வுயவுடை” என்ற நூலை மறுபதிப்பாக 1997-ஆம்‌ ஆண்டு இந்நிறுவனம்‌ 
வெளியிட்டூள்ளது. மேலும்‌ “குழரச டூழபெ “ழந௮ள கசழ௮ ளுயபெய௮ 
வுயஅடை” என்ந தொகை நூலினையும்‌ 2000-ஆம்‌ ஆண்டு பதிப்பித்துள்ளது. 


இந்நிறுவனத்தில்‌ பணியாந்றிய ச.வே.சுப்பிரமணியன்‌ 
பெ.நா.அப்புஸ்வாமி ஆகியோரும்‌, ச.சிவகாமி, மு.வளர்மதி ஆகியோரும்‌ 
மொழிபெயர்ப்புத்‌ துறைக்குக்‌ குறிப்பிட்ட பங்களிப்பினை நல்கியுள்ளனர்‌. 


1.9.1.3 சாகித்திய அகாதெமி 


1954-ஆம்‌ ஆண்டு மார்ச்‌ 12-ஆம்‌ நாளில்‌ நடூவணரசால்‌ “சாகித்திய 
அகாதெமி” என்னும்‌ தேசிய இலக்கியக்கழகம்‌ உருவாக்கப்பட்டது. 
ஆண்டுதோறும்‌ சாகித்திய ௮காதெமியின்‌ பரிசு பெறும்‌ அனைத்து 
மொழிநூல்களும்‌ பிற இந்திய மொழிகளில்‌ பெயர்க்கப்படும்‌ சிறப்பினைப்‌ 
பெறுகின்றன. இந்நிறுவனம்‌ 1989-ஆம்‌ ஆண்டு முதல்‌ ஆண்டுதோறும்‌ சிறந்த 
12 மொழிபெயர்ப்பாளர்களுக்கு பரிசு வழங்குகின்றது. மேலும்‌ இந்நிறுவனம்‌ 
2000-ஆம்‌ ஆண்டு யுஜலெநைவெ ஜனெயை டூவைநசயவரசந யெ 
யுவொழடழபல என்ந பெயரில்‌ தேர்ந்த சில சங்கப்‌ பாக்களை 


மொழிபெயர்த்துப்‌ பதிப்பித்துள்ளது. 


1.9.1.4 தமிழ்ப்பல்கலைக்கழகம்‌ 


தமிழ்‌ வளர்ச்சிப்‌ பணிகளை மேற்கொள்வதற்காக 1987-ஆம்‌ ஆண்டு 


தமிழ்ப்பல்கலைக்கழகம்‌ உருவாக்கப்பட்டது. அப்பொழுது அதன்‌ 


திட்டப்பணிகளுள்‌ மொழிபெயர்ப்பும்‌ இடம்‌ பெற்றிருந்தது. “தமிழ்‌ இலக்கிய 
நூல்களைப்‌ பிற மொழிகளிலும்‌, பிறமொழி இலக்கிய, அறிவியல்‌ 
நூல்களைத்‌ தமிழிலும்‌ மொழிபெயர்த்தல்‌, தமிழ்‌ மொழியிலிருந்து பிற 
மொழிகளில்‌ பெயர்க்கப்பட்ட மொழிபெயர்ப்பு நூல்களையும்‌, 


பிறமொழிகளிலிருந்து தமிழில்‌ பெயர்க்கப்பட்ட இலக்கியம்‌, அறிவியல்‌, 


52 


பிறதுறைகளின்‌ மொழிபெயர்ப்பு நூல்களையும்‌ மதிப்பீடு செய்து, 
மொழிபெயர்ப்பு நுணுக்கங்களையும்‌ ஆய்வு செய்தல்‌, பல்கலைக்கழக, 
கல்லூரி ஆசிரியர்களிடம்‌ மொழிபெயர்ப்பு நுணக்கங்களையும்‌ திறனனையும்‌ 
வளர்த்தல்‌, மொழிபெயர்ப்பு நூலகம்‌ உருவாக்குதல்‌, மொழிபெயர்ப்பு 
நுணுக்கங்களையும்‌ துறைசார்ந்த செய்திகளையும்‌ மாணவர்களுக்கு 


2972 


கந்பித்தல்‌ மொழிபெயர்ப்பு தொடர்பான ஆய்விற்கு உதவி செய்தல்‌””'* ஆகிய 
நோக்கங்களுடன்‌ இதன்‌ மொழிபெயர்ப்புத்துறை செயல்பட்டு வருவதாக 
இப்பல்கலைக்கழகத்தின்‌ 2001ஆம்‌ ஆண்டு ஆண்டறிக்கையில்‌ 
குறிப்பிடப்பட்டூள்ளது. இப்பல்கலைக்கழகத்தினால்‌ மணிமேகலைகாப்பியம்‌, 
திருக்கோவையார்‌, பெரியபுராணம்‌ ஆகியவை ஆங்கிலத்தில்‌ மொழிமாந்றம்‌ 


செய்யப்பட்டு வெளியிடப்பட்டூள்ளது. 


சங்க இலக்கியங்களைப்‌ பொநுத்தமட்டில்‌ ஜே.வி.செல்லையா 
பத்துப்பாட்டு முழுமையும்‌ மொழிபெயர்த்துள்ளார்‌. 1985-ஆம்‌ ஆண்டு இந்நூல்‌ 
இப்பல்கலைக்கழகத்தினரால்‌ மறுபதிப்பாக வெளியிடப்பட்டூள்ளது. 


ஜே.வி.செல்லையா தம்முடைய மொழிபெயர்ப்பு நூலின்‌ முன்னுரையில்‌ சங்க 
இலக்கியம்‌ குறித்துப்‌ பின்வருமாறு கூறுகின்றார்‌: 


“சங்க இலக்கியத்தில்‌ இடம்பெற்றுள்ள பழந்தமிழ்‌ சொற்களும்‌, 
வாக்கிய கட்டமைப்பும்‌, அறியப்படாத புதிய கருத்துக்களும்‌ அதனைப்‌ 
படிப்பதற்கு  கடுமையானவையாக  மாந்றுகின்றன. நச்சினாக்கினியர்‌ 


உரையின்‌ துணை இல்லாது போயிருப்பின்‌ பல பாடல்களின்‌ பொருளினைத்‌ 


தற்கால வாசகர்கள்‌ அறியாமல்‌ போயிருப்பர்‌”?? 


என்று கூறுகின்றார்‌. மேலும்‌ 
இவர்‌ தன்மொழிபெயர்ப்பு குறித்து கூறுகையில்‌ நேருக்கு நேர்‌ 
மொழிபெயர்ப்பினையே தான்‌ பெரிதும்‌ விரும்புவதாகவும்‌, எனவே ஆங்கில 
மரபுச்‌ சிதையாத வகையில்‌ பத்துப்பாட்டனை தான்‌ நேர்மொழிபெயர்ப்பு 
முறையை கையாண்டு மொழிபெயர்த்துள்ளதாகவும்‌ கூறுகின்றார்‌.”* மேலும்‌ 
சங்க இலக்கியச்‌ சொல்லாட்சிகள்‌ அனைத்தையும்‌ மொழிபெயர்க்க 
முயற்சித்திருப்பதாகவும்‌ எனவே மூலத்தைக்‌ கந்க விரும்பும்‌ வாசகர்கள்‌ தன்‌ 


நூலினைக்‌ கற்கலாம்‌? என்றும்‌ நம்பிக்கை தெரிவித்துள்ளார்‌. 


53 


1.9.1.5 தமிழ்‌ வளர்ச்சிக்‌ கழகம்‌ 


தமிழ்‌ வளர்ச்சிக்‌ கழகத்தின்‌ மூலம்‌ தமிழகஅரசு பல நூல்களை 
வெளியிட்டு வருகின்றது. மேலும்‌ சிறந்த மொழிபெயர்ப்பு நூல்கள்‌ வெளியிட 
நிதியுதவி வழங்கும்‌ திட்டம்‌ ஒன்றும்‌ அரசினால்‌ செயல்படுத்தப்படுகின்றது. 
இத்திட்டத்தின்‌ மூலம்‌ பிறமொழி இலக்கியங்கள்‌ தமிழிலும்‌ தமிழ்‌ 
இலக்கியங்கள்‌ பிநமொழியிலும்‌ பெயர்த்து வெளியிடப்படுகின்றன. 


இந்நிறுவனம்‌ 1989-ஆம்‌ ஆண்டு முதல்‌ 1994-ஆம்‌ ஆண்டுவரை 
பி.எஸ்‌.சுந்தரம்பிள்ளை அவர்களால்‌ மொழிபெயர்க்கப்பட்ட கம்பராமாயண 
மொழிபெயர்ப்பு ஏழு தொகுதிகளாக வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. 
மேலும்‌ ஏ.வி.சுப்பிரமணியன்‌ அவர்களால்‌ மொழிபெயர்க்கப்பட்ட வூாந வுநெ 
னநஉயனள (1980)இ வாந ளுஙரசைசநட ட்‌ வாந ஊழரசவ லுயசன 
(1980)இ யேசசயைை யுெ யுவொழடழபல ழக யு௮ழரச (1989) 
ஆகியவற்றையும்‌ இந்நிறுவனம்‌ பதிப்பித்துள்ளது. இவை முறையே 
பதிநீறுப்பத்து, தேர்ந்த சில சங்கப்பாக்கள்‌ மந்றும்‌ நற்றிணையின்‌ 


மொழிபெயர்ப்பாகும்‌. 


இவ்வாசிரியர்‌ வூந ளுஙரசைசநட டை வாந ஊழரசவலயசன என்ற 
நூலின்‌ முன்னுரையில்‌ கவிதைகளை மொழிபெயர்க்க இயலாது என்றும்‌, 
அவ்வாறு மொழிபெயர்ப்பினும்‌ அது மூலநூல்‌ ஏற்படுத்திய தாக்கத்தை 
வாசகனிடம்‌ ஏற்படுத்தாது எனவும்‌ கூறியுள்ளார்‌. இவர்‌ சங்க 


இலக்கியப்பாக்களை கவிதையாக மொழிபெயர்க்காது கவிதையின்‌ சாரத்தை 


மட்டும்‌ கட்டூுரைத்துள்ளார்‌. இம்முறையை ஏ.வி.சுப்பிரமணியன்‌ 
“வுசயளெஉழ௮ழளவைழைெ்‌ (கட்டூுரைத்து பெயர்த்தல்‌) என்று 
குறிப்பிடுகின்றார்‌. 


1.9.1.6 பாரதிதாசன்‌ பல்கலைக்கழகம்‌ 


பல்கலைக்கழகங்களைப்‌ பொறுத்தமட்டில்‌ தமிழ்ப்பல்கலைக்‌ 


கழகத்தைத்‌ தொடர்ந்து பாரதிதாசன்‌ பல்கலைகழகமும்‌ பல மொழிபெயர்ப்பு 


54 


நூல்களைத்‌ தொடர்ந்து  வெளியிடுகின்றது. அவற்றுள்‌ பாரதிதாசன்‌ 


படைப்புகளின்‌ மொழிபெயர்ப்பும்‌, சங்க இலக்கிய மொழிபெயர்ப்பும்‌ 
குறிப்பிடத்தக்கனவாகும்‌. 
அகநானூறு மற்றும்‌ குறுந்தொகை மொழிபெயர்ப்பினை 


இப்பல்கலைக்கழகம்‌ வெளியிட்டூள்ளது. 


மதுரை செந்தமிழ்க்‌ கல்லூரியில்‌ தமிழ்த்துறைப்‌ பேராசிரியராகவும்‌, 
முதல்வராகவும்‌ பணியாற்றி ஓய்வுபெற்ற தட்சிணாமூர்த்தி அவர்களின்‌ 
அகநானூறு மொழிபெயர்ப்பை முழுவதுமாக (மூன்று தொகுதிகளாக-1997) 
இப்பல்கலைக்கழகம்‌ வெளியிட்டுள்ளது. தட்சிணாமூர்த்தி நற்றிணை, 
குறுந்தொகை, பதினெண்கீழ்க்கணக்கு நூல்கள்‌ ஆகியவநீறையும்‌ 
மொழிபெயர்த்துள்ளார்‌. 

இவருடைய நற்றிணை மொழிபெயர்ப்பு உ லகத்தமிழாராய்ச்சி 
நிறுவனத்தினரால்‌ 2001-ஆம்‌ ஆண்டு பதிப்பிக்கப்பெற்றுள்ளது. 
பதினெண்கழ்க்கணக்கு நூல்களின்‌ மொழிபெயர்ப்பு பாரதிதாசன்‌ 


பல்கலைக்கழகத்தினரால்‌ வெளியிடப்பட்டூள்ளது. 


அண்மையில்‌ நல்லாடை பாலகிருட்டிண முதலியாரின்‌ குறுந்தொகை 
மொழிபெயர்ப்பினையும்‌ இப்பல்கலைக்கழகம்‌ முதற்பதிப்பாகப்‌ 
பதிப்பித்துள்ளது. 
1.9.1.7 பதிப்பகங்கள்‌ 

நேனல்‌ புக்‌ டிரஸ்ட்‌, தென்னிந்திய மொழிகள்‌ புத்தக டிரஸ்ட்‌, 
யுனெஸ்கோ போன்ற நிறுவனங்கள்‌ மொழிபெயர்ப்பு பணியில்‌ 


ஈடுபட்டிருப்பினும்‌ இவை தற்கால இலக்கியங்களை மிகுதியும்‌ 
மொழிபெயர்த்து வெளியிடுகின்றன. 


பதிப்பகங்களை பொறுத்தமட்டில்‌ தென்னிந்திய சைவ சித்தாந்த 
நூற்பதிப்புக்‌ கழகமும்‌, நியூ செஞ்சுரி புத்தக நிறுவனமும்‌ சங்க இலக்கிய 
மொழிபெயர்ப்பு நூல்களை வெளியிடுவதில்‌ ஆர்வம்‌ காட்டு வருகின்றன. 
நியூ செஞ்சுரி புத்தக நிறுவனம்‌ பெரும்பாலான ரய இலக்கிய 
மொழிபெயர்ப்புகளுக்கு வித்திட்டது. 


2 


சைவ சித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌ 1973-ஆம்‌ ஆண்டு ஜி.யு.போப்‌ 
அவர்களால்‌ மொழிபெயர்க்கப்பட்ட புறநானூறு மொழிபெயர்ப்பை 
வெளியிட்டது. பின்னர்‌ இந்நூல்‌ உலகத்‌ தமிழாராய்ச்சி நிறுவனத்தரால்‌ 
வெளியிடப்‌ பெற்றுள்ளது. மேலும்‌ இந்நிறுவனம்‌ ஆர்‌.பாலகிருண முதலியார்‌ 
“வாந புழடனநெ யுவொழடழபல ழக யுஉநைவெ வுயஅடை 
டூவைநசயவரசந” என்ற பெயரில்‌ மொழிபெயர்த்த சில சங்கப்பாக்களை 
1958-ஆம்‌ ஆண்டு மூன்று தொகுதிகளாக வெளியிட்டது. இந்நூல்‌ மீண்டும்‌ 
ஓரே நூலாக மறுபதிப்பு செய்யப்பட்டூள்ளது. 


1.9.2 தனிநபர்‌ மொழிபெயர்ப்பு 


நிறுவனம்‌, பதிப்பகம்‌ சார்ந்த முயற்சிகள்‌ அல்லாது ஆய்வு காரணம்‌ 
பநீறியும்‌, ஆர்வம்‌ காரணமாகவும்‌ தனிநபர்களும்‌ சங்க இலக்கிய 
மொழிபெயர்ப்பு முயற்சிகளில்‌ ஈடுபட்டனர்‌. இவர்களுள்‌ 
குறிப்பிடத்தகுந்தவர்கள்‌ குறித்து இங்கு ஆய்வு செய்யப்படுகின்றது. 


1.9.2.1 ஏ.கே.இராமானுஜம்‌ 


தமிழைத்‌ தாய்மொழியாகக்‌ கொண்ட அத்திப்பட்டு கிருண சுவாமி 
ஐயங்கார்‌ இராமானுஜன்‌ 1929-ஆம்‌ ஆண்டு மைசூரில்‌ பிறந்தார்‌. ஆங்கில 
இலக்கியத்தில்‌ முதுகலைப்பட்டம்‌ பெற்ற இவர்‌, ஏறத்தாழ பத்தாண்டுகள்‌ 
பரோடா, பெல்காம்‌, மதுரை, கொல்லம்‌ ஆகிய ஊர்களில்‌ கல்லூரி 
விரிவுரையாளராகப்‌ பணியாற்றினார்‌. பின்னர்‌ 1963-ஆம்‌ ஆண்டு 
அமெரிக்காவில்‌ உள்ள இந்தியானா பல்கலைக்கழகத்தில்‌ மொழியியலில்‌ 
முனைவர்‌ பட்டம்‌ பெந்றார்‌. 1962-ஆம்‌ ஆண்டு முதல்‌ அமெரிக்காவில்‌ உள்ள 
இந்தியானா மந்றும்‌ சிகாகோ  பல்கலைக்கழகங்களில்‌ பேராசியராகப்‌ 
பணியாற்றினார்‌. 1993-ஆம்‌ ஆண்டு மறைந்தார்‌. தாம்‌ பிறந்து வாழ்ந்த 
சூழ்நிலைகளினால்‌ தமிழ்‌, கன்னடம்‌, தெலுங்கு ஆகிய மும்மொழிகளிலும்‌ 
வல்லவராகத்‌ திகழ்ந்த இவர்‌ சங்க இலக்கிய மொழிபெயர்ப்புகளில்‌ 
சிறப்பிடம்‌ பெறுகிறார்‌. 


56 


ஏ.கே.இராமானுஜம்‌ வாந ளுவசனைநசள (1966) மந்றும்‌ 
சுநடயவழைளெ (1967) என்ற இருகவிதைத்‌ தொகுப்புகளை 
வெளியிட்டூள்ளார்‌. தமிழ்‌ மற்றும்‌ கன்னட இலக்கியங்களை சிறந்த 
முறையில்‌ ஆங்கிலத்தில்‌ மொழிபெயர்த்தமைக்காக பல்வேறு தரப்பினராலும்‌ 
பாராட்டப்பெற்றார்‌. இவருடைய மொழிபெயர்ப்பு தொகுப்புகளில்‌ வுூந 
ஜஐவெநசழைச டூயனெளஉயிநஇ “ழந௮ள ழக டூழள ரூ றுயச மற்றும்‌ 
ளிநயமபை ழக ளுளைய ஆகிய மூன்றும்‌ குறிப்பிடத்தகுந்தவையாகும்‌. 


இந்திய அரசாங்கத்தின்‌ உயரிய விருதுகளுள்‌ ஒன்நான “பத்மஸ்ரீ? 
விருது 1976 ஆம்‌ ஆண்டு இவருக்கு வழங்கப்பட்டது. “வூந ஐவெநசழைச 
டூயனெளஉயிந” என்ற சங்க இலக்கிய  மொழிபெயர்ப்பிற்காக தமிழ்‌ 
எழுத்தாளர்கள்‌ சங்கத்தின்‌ தங்கப்பதக்கத்தினை வென்றார்‌. 1974-ஆம்‌ 
ஆண்டு “ளிநயமபை ழக ளுளைய?” என்ற மொழிபெயர்ப்பிற்காகத்‌ தேசிய 
புத்தக விருதினையும்‌ பெற்றுள்ளார்‌. 


“பழமையையும்‌, புதுமையையும்‌ சமகாலத்‌ தன்மையையும்‌ கொண்டு 


இத்துணை அமைதியாகவும்‌, நாடகப்‌ பண்புடனும்‌ பாடப்பட்டூள்ள இந்தப்‌ 


பாடல்களுக்கு ஈடாகக்‌ கூறத்தக்கவை வேறு எந்த இந்திய மொழியிலும்‌ 
இல்லை. இவை கொண்டூள்ள மதிப்புகளை நோக்கினாலும்‌, இவை என்றும்‌ 
நிலை நிந்க வல்லவையாகவும்‌, பக்குவம்‌ பெநீ்நவையுமான 
கவிதைகளாகவும்‌ காணப்படுகின்றன. இவை வெளியிடும்‌ தீவிரமான 
கருத்துக்களை இவற்றில்‌ பொதிந்துள்ள பண்புநயங்கள்‌ ஈடூசெய்கின்றன. 
தெள்ளத்‌ தெளிவாகக்‌ கூறப்பட்டுள்ள  அங்கதங்கள்‌, முரண்படைப்புகள்‌, 
அமைப்பின்‌ நய நுட்பங்கள்‌ முதலியவை ஈடூ செய்கின்றன. ஆளைக்‌ 
குறிப்பிடாமல்‌ பொதுப்படக்‌ கூறும்‌ தன்மைகளை ஒளிவீசும்‌ விவர நுட்பங்கள்‌ 
ஈட செய்கின்றன. மெல்லியவை போல்‌ தோன்றும்‌ அடிகளைக்‌ குறிப்பாகச்‌ 
2977 


சுட்டும்‌ கருத்துக்கள்‌ ஈட செய்கின்றன என்று சங்க இலக்கியத்தின்‌ 


சிறப்புக்‌ குறித்து கூறுகின்றார்‌. 


மேலும்‌ தன்னுடைய “ழந௮ள ழக டூழஎ@ ரூ நுயச என்ந நூலின்‌ 
பின்னுரையில்‌ (நிடைழபரந) சங்க இலக்கியங்களை 


© 


மொழிபெயர்க்கும்பொழுது அதில்‌ காணப்படும்‌ அனைத்து நுண்ணிய 


விவரங்களையும்‌ ஆங்கிலத்தில்‌ மொழிபெயர்க்க முயன்றதாகக்‌ கூறியுள்ளார்‌. 


இவ்வாசிரியரின்‌ மொழிபெயர்ப்புகள்‌ குறித்த ஆய்வுகள்‌ 


பலவெளிவந்துள்ளன. 


58 


1.9.2.2 ம.லெ.தங்கப்பா 


மா.இலெனின்‌ தங்கப்பா என்ற இயற்பெயரினை உடைய இவர்‌, 
“வழுதி?” “செந்தேன்‌” “கிண்டற்பித்தன்‌” ஆகிய புனைபெயர்களில்‌ 
இலக்கியங்கள்‌ பலவற்றை படைத்துள்ளார்‌. இவர்‌ தமிழ்நாட்டு 
மொழிபெயர்ப்புக்‌ குழுவின்‌ முன்னாள்‌ உறுப்பினர்‌ சாகித்திய ௮காதெமியின்‌ 
மொழிபெயர்ப்பாளர்களுள்‌ ஒருவர்‌ சொற்பிறப்பியல்‌ அகர முதலி குழுவின்‌ 
முன்னாள்‌ உறுப்பினர்‌ போன்ற பல பொறுப்புகளை வகித்துள்ளார்‌. ஏறத்தாழ 
25 ஆண்டுகளுக்கு மேலாக புதுச்சேரியில்‌ உள்ள பல்வேறு கல்லூரிகளில்‌ 
தமிழ்ப்பேராசிரியராக பணியாற்றியுள்ளார்‌. பிரெஞ்ச்‌ மற்றும்‌ ர்‌்ய 
மொழிக்கட்டுரைகளை ஆங்கிலத்தில்‌ மொழிபெயர்த்து வெளியிட்டூள்ளார்‌. 
மேலும்‌ பாரதிதாசனின்‌ “இருண்ட வீடு, திருவருட்பாவின்‌ சில பகுதிகள்‌ 
ஆகியவற்றையும்‌ மொழிபெயர்த்துள்ளார்‌. 


சங்க இலக்கியத்தின்‌ சில பாக்களை “ர்ரநள ரூ ர்யசனழநைள 
கசழ௮ யெ யுலெநைவெ வுயஅடை டயனெ” என்ற பெயரில்‌ 
மொழிபெயர்த்து வழங்கியுள்ளார்‌. 2010-ஆம்‌ ஆண்டு சனவரி மாதம்‌ 
பென்குயின்‌ பதிப்பகத்தரால்‌ “டூழஎந ளுவயனெள யுடழநெ”' என்ற 
சங்கப்பாக்களின்‌ மொழிபெயர்ப்பும்‌ வந்துள்ளது. ம.லெ.தங்கப்பா 
அவர்களுக்கு 1991-ஆம்‌ ஆண்டு பாரதிதாசன்‌ விருதும்‌, 2007-ஆம்‌ ஆண்டு 
சிற்பி இலக்கிய விருதும்‌ வழங்கப்பட்டூள்ளது. 


தங்கப்பா தன்னுடைய *ர்ரநள யனெ ர்யசனழநைள்‌” என்ந நூலின்‌ 
முன்னுரையில்‌ “சங்க இலக்கியத்தின்‌ அழகு அதன்‌ கட்டமைப்பிலும்‌, 
சொல்லாடலிலும்‌ அமைந்துள்ளது. சங்க இலக்கியத்தை தற்காலத்‌ (இக்கால) 
தமிழில்‌ மாற்றுவது என்பது இயலாததொன்றநாகும்‌”* என்றும்‌ கூறுவதுடன்‌, 
அவருடைய மொழிபெயர்ப்பில்‌ மந்ந எதனையும்விட மூலத்தின்‌ 
மேன்மையினை.'.கருத்தினை தக்க வைத்துக்கொள்ளவே தாம்‌ 


முயன்றதாகவும்‌ கூறியுள்ளார்‌. 
1.9.2.3 நல்லாடை இர.பாலகிருட்டிண முதலியார்‌ 


59 


நல்லாடை பாலகிருட்டிண முதலியார்‌ 1903-ஆம்‌ ஆண்டு தமிழ்நாட்டில்‌ 
பிறந்தார்‌. 1923-ஆம்‌ ஆண்டு ஆங்கில இலக்கியத்தில்‌ கலையியல்‌ இளையர்‌ 
பட்டம்‌ பெற்ற பாலகிருட்டிண முதலியார்‌, 1958-ஆம்‌ ஆண்டு முதல்‌ 
அவருடைய பணி ஓய்விற்குப்‌ பிறகு மொழிபெயர்ப்புப்‌ பணியில்‌ தீவிரமாக 
ஈடுபட்டார்‌. 1965-ஆம்‌ ஆண்டு முதல்‌ 1968-ஆம்‌ ஆண்டு வரை சென்னையில்‌ 
சுப்பையாபிள்ளை அவர்களால்‌ நிறுவப்பெற்ற கே.எஸ்‌.பிள்ளை தமிழாய்வு 
மையத்தின்‌ இயக்குநராகச்‌ செயல்பட்டார்‌. இளங்கண்ணன்‌ நினைவு மலர்‌, 
சிறுவர்க்கேந்ந சிறுகதைகள்‌, சங்ககாலப்‌ பாவலரும்‌ காவலரும்‌, தமிழ்‌- 
ஆங்கில அகராதி முதலியவை அவருடைய பதிப்பிக்கப்பட்ட படைப்புகளுள்‌ 


குறிப்பிடத்தகுந்தவை ஆகும்‌. 


இவருடைய தேர்ந்த சில சங்கப்‌ பாக்களின்‌ மொழிபெயர்ப்பாக 
அமைந்த சங்க இலக்கிய இன்கவித்திரட்டு அல்லது வூந புழடனநெ 
யுவொழடழபல முக யுஜலெநைவெ வுயஅ௮டை டூவைநசயவரசந என்ந நூல்‌ 
சைவ சித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகத்தினரால்‌, 1958-ஆம்‌ ஆண்டு பதிப்பிக்கப்‌ 
பெற்றுள்ளது. 1967-ஆம்‌ ஆண்டு இவர்‌ மொழிபெயர்த்த 
குறுந்தொகைப்பாக்கள்‌ (முழுமையும்‌) 2009-ஆம்‌ ஆண்டு பாரதிதாசன்‌ 
பல்கலைக்கழகத்தினரால்‌ முதன்முதலில்‌ பதிப்பிக்கப்‌ பெற்றுள்ளது. இவர்‌ 
தம்முடைய மொழிபெயர்ப்புப்‌ பணிகளுக்காக 1970-ஆம்‌ ஆண்டு யுனெஸ்கோ 
விருதினைப்‌ பெற்றுள்ளார்‌. 


1.9.2.4 பி.பாண்டியன்‌ 


பரிபாடல்‌ முழுமையும்‌ பி.பாண்டியன்‌ மொழிபெயர்த்துள்ளார்‌. 
கலித்தொகையில்‌ உள்ள குறிஞ்சிக்கலியினை “ட௫ூழ௭எந ைி்‌ வாந நுழழனநன 
ர்டைட எளடழிந” என்ற பெயரில்‌ மொழிபெயர்த்து யாத்துள்ளார்‌. இந்திய 
ஆட்சிப்பணியில்‌ இருந்த இவ்வறிஞர்‌ கவிதை புனையும்‌ ஆற்றலால்‌ 
தமிழிலக்கிய உலகில்‌ குறிப்பிடத்தகுந்த இடத்தைப்‌ பெற்றுள்ளார்‌. கவிதை 
மட்டுமின்றி நாடக இலக்கியங்களையும்‌ படைத்துள்ளார்‌. 1960-ஆம்‌ ஆண்டு 
மறைந்த தமிழறிஞர்‌ இலக்குவனார்‌ இவருக்கு “தமிழ்நாட்டு தாகூர்‌” என்ற 


60 


பட்டத்தை வழங்கினார்‌. 1987-ஆம்‌ ஆண்டு மதுரைத்‌ தமிழ்ச்சங்கம்‌ 


“ஞானக்கவிக்குயில்‌” என்ற பட்டத்தினை வழங்கியுள்ளது. 
இவ்வறிஞர்‌ தனது மொழிபெயர்ப்புகள்‌ ௮னைத்தும்‌, 


1. ஒரு படைப்பாளர்‌ கூறியது என்ன? 
2. அதன்‌ மூலமாக அவர்‌ உணர்த்த வரும்‌ கருத்து யாது? 


3. அதை அப்படைப்பாளர்‌ எவ்வாறு கூறியுள்ளார்‌? 


என்ற மூன்று கூறுகளையும்‌ கருத்தில்‌ கொண்டு செய்யப்படுவதாக “டூழ௭எந 


279 


டை வாந நறுழழனநன ர்டைட எடழிந என்ந நூலின்‌ முன்னுரையில்‌ 


குறிப்பிட்டூள்ளார்‌. 

கலித்தொகைப்‌ பாடல்கள்‌ கநீறவர்கள்‌ பலரின்‌ கவனத்தை 
ஈர்த்திருப்பதாக கூறியுள்ள இவ்வறிஞர்‌ வெவ்வேறு சூழலில்‌ நிகழ்ந்த ௮கம்‌ 
சார்ந்த நிகழ்வுகள்‌ அனைத்தும்‌ இந்நூலில்‌ இருப்பதாகவும்‌, மூலநூல்‌ 
வாசகனிடம்‌ கொண்டு வந்த உணர்வினைக்‌ கொண்டு வருவது தான்‌ தனது 
மொழிபெயர்ப்பின்‌ நோக்கம்‌" என்றும்‌ கூறியுள்ளார்‌. மேலும்‌ இவர்‌ 
மணிமேகலை காப்பியத்தையும்‌ மொழிபெயர்த்துள்ளார்‌. தந்பொழுது தமிழ்‌ 
செவ்வியல்‌ மொழி நிறுவனம்‌ அமைத்துள்ள மொழிபெயர்ப்புக்‌ குழுவிலும்‌ 


இடம்‌ பெற்றுள்ளார்‌. 
1.9.2.5 ஜியார்ஜ்‌ எல்‌.ஹார்ட்‌ 


அமெரிக்காவைச்‌ சார்ந்த ஜியார்ஜ்‌.எல்‌.ஹார்ட்‌ என்ற அறிஞர்‌ தமிழ்‌ 
செவ்வியல்‌ இலக்கியங்களை மொழிபெயர்ப்பதிலும்‌, தமிழ்‌ இலக்கியங்களை 
சமஸ்கிருதம்‌ மற்றும்‌ பிறமொழி இலக்கியங்களுடனும்‌ ஓஒப்பிடூவதிலும்‌ 
தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றார்‌. தமிழ்‌ இலக்கியங்களின்‌ சிறப்பினை 
உலகிற்கு எடூுத்துரைப்பதில்‌ இவருடைய பங்கு குறிப்பிடத்தகுந்தது “தமிழ்‌ 
உலகின்‌ பெருமை வாய்ந்தசெவ்வியல்‌ மொழி என்பது இத்துறையில்‌ ஞானம்‌ 
உள்ளவர்கட்கு ஜயம்‌ திரிபற்ற வெளிப்படை தமிழின்‌ செம்மொழித்‌ 
தகுதியினை புறக்கணிப்பது இந்தியப்‌ பண்பாட்டுப்‌ பெருமையின்‌, அதன்‌ 


6l 


வளத்தின்‌, சக்தி வாய்ந்ததும்‌ மையமெனத்தக்கதுமான சிறப்பை 


2981 


இழப்பதாகும்‌””*' என்று தமிழின்‌ சிறப்பினை நிறுவுகின்றார்‌. 


இவ்வறிஞர்‌ ஹாவார்ட்‌ பல்கலைக்கழகத்தில்‌ வடமொழி கற்றுப்‌ பட்டம்‌ 
பெற்றவர்‌. 1969 முதல்‌ 1975 வரை அமெரிக்காவில்‌ உள்ள மேடிசன்‌ நகரில்‌ 
உள்ள விஸ்கான்சின்‌ பல்கலைக்கழகத்தில்‌ வடமொழிப்‌ பேராசிரியராக 
பணியாற்றியவர்‌. 1963-ஆம்‌ ஆண்டு முதல்‌ வடமொழி இலக்கியங்களை 
விரிவாகக்‌ கநீறு வந்தவர்‌. காளிதாசர்‌, மாகர்‌ (ஆயபாய)இ பாரவி, ஸ்ரஹர்‌ன்‌ 
போன்றோர்‌ படைப்புகளில்‌ ஆய்வுகளை மேற்கொண்டவர்‌. இலத்தீன்‌, 
கிரேக்கம்‌ ஆகிய இருமொழிகளையும்‌ திரிபற உணர்ந்தவர்‌. 1975 முதல்‌ 
பெர்கலியில்‌ உள்ள கலிபோர்னிய பல்கலைக்கழகத்தின்‌ தெற்காசிய 
மற்றும்‌ தென்கிழக்கு ஆசிய நாடுகள்‌ குறித்த கல்வியினை வழங்கும்‌ 
துறையில்‌ (னுநிவ ழக ளுழரவா ரூ ளுழரவா நுயளவ யுளயைெ 
ளுவரனநைள) தமிழ்‌ இணைப்‌ பேராசிரியராகப்‌ பணியாற்றி வருகின்றார்‌. 
இத்துறை தெற்காசிய மற்றும்‌ தென்கிழக்கு ஆசியநாடுகள்‌ குறித்த பல்வேறு 
ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றது. சங்க இலக்கியத்திந்கென தனி 
வலைத்தளத்தை இப்பல்கலைக்கழகம்‌ உருவாக்கியுள்ளது. 
இவ்வலைத்தளத்தில்‌ சங்க இலக்கிய மொழிபெயர்ப்புகள்‌ பலவும்‌ 


வெளியிடப்பட்டூுள்ளன. 


சங்க ௮௧ இலக்கியங்களுள்‌ ஐங்குறுநூறு, குறுந்தொகை, நநீநிணை, 
அகநானூறு ஆகியவற்றிலிருந்து தேர்ந்த சில பாக்களையும்‌, 
புறநானூந்றிலிருந்து சிலவற்றையும்‌ இவ்வறிஞர்‌ மொழிபெயர்த்துள்ளார்‌. 1979- 
ஆம்‌ ஆண்டு இவற்றைத்‌ தொகுத்து பிரின்ஸ்டன்‌ பல்கலைக்கழகம்‌ “ழநவள 
ழக வுயஅடை யுவொழடழபநைள” என்ற நூலை வெளியிட்டூள்ளது. 


இதுவேயன்றி புநநானூறு முழுமையையும்‌ இவர்‌ 
மொழிபெயர்த்துள்ளார்‌. இம்மொழிபெயர்ப்பு “வாந “ழந௮ள ழக யுலெநைவெ 


வுயஅடை?” என்ற பெயரில்‌ நூலாக வெளிவந்துள்ளது. 


62 


சங்க இலக்கிய மொழிபெயர்ப்பாளர்களுள்‌ ஜி.எல்‌.ஹார்ட்‌ 
குறிப்பிடத்தகுந்த இடத்தைப்‌ பெறுகின்றார்‌. “தமிழர்கள்‌ தங்கள்‌ 
மொழியில்‌ அமைந்துள்ள பழந்தமிழ்‌ இலக்கியத்தை மீட்டுருவாக்கம்‌ செய்து, 
அதில்‌ கையாளப்பட்டூள்ள உத்திகளை மிகச்சரியாக புரிந்து கொள்வார்கள்‌ 
எனில்‌, அவர்தம்‌ படைப்புகள்‌ புதிய பரிமாணத்தை எட்டூுவதுடன்‌ மீண்டும்‌ 
தமிழகம்‌ உலகின்‌ மிகச்‌ சிநந்த இலக்கியங்கள்‌ தோன்றும்‌ இடமாக 


2282 


மாறும்‌ என்று தம்முடைய “ழந௮ ழக யுஜலெநைவெ வுய௮அடை என்ற 


நூலில்‌ இவர்‌ சுட்டிக்காட்டியுள்ளார்‌. 


சங்க இலக்கிய அமைப்பு முறையினை மிகச்‌ சுருக்கமாக 
ஜி.எல்‌.ஹார்ட்‌ தன்நூலின்‌ முன்னுரையில்‌ ஆய்வு செய்துள்ளார்‌. சங்க 
இலக்கியப்‌ பாடல்களை புரிந்து கொள்வதற்கு உதவும்‌ வகையில்‌ 
புறத்திணைகளின்‌ ஏழினையும்‌, அகத்தில்‌ உள்ள ஐந்து திணைகளையும்‌ 
விளக்கியுள்ளார்‌. மேலும்‌ இந்நூலில்‌ மொழிபெயர்க்கப்பட்ட கவிதைகளைப்‌ 
புரிந்துகொள்ள தேவையான அடிப்படைத்‌ தரவுகளை மட்டும்தான்‌ 
வழங்கியுள்ளதாகவும்‌, தமிழிலக்கியம்‌ குறித்து மேலும்‌ அறிய 
விரும்புபவர்கள்‌ துணைநூநீ பட்டியலில்‌ வழங்கப்பெற்றுள்ள நூல்களின்‌ 
உதவியை நாடுமாநும்‌£ கூறியுள்ளார்‌. தமிழ்‌ மரபினை அறியாத 
மேலைநாட்டு இலக்கிய வாசகனுக்கு, ௮அக்கவிதைகளில்‌ இடம்பெற்றுள்ள 
குறியீடுகளின்‌ பொருளினை உணர்த்தாமல்‌ போய்விடும்‌ என்பதந்காக சில 
கவிதைகளை தம்முடைய முன்னுரையில்‌ எடுத்துக்காட்டியுள்ளர்‌. இவருடைய 
மொழிபெயர்ப்புகள்‌ சில “ஹேபட்சு”' என்னும்‌ படைப்பாளருடன்‌ இணைந்து 


மேற்கொள்ளப்பட்டூள்ளன. 


63 


1.9.2.6 ஜோதிமுத்து 


1904 ஆம்‌ ஆண்டு மதுரையில்‌ பிறந்த இவ்வறிஞர்‌, அண்ணாமலைப்‌ 
பல்கலைக்‌ கழகத்தில்‌ தமிழிலக்கியம்‌ பயின்றார்‌. மதுரை அமெரிக்கன்‌ 
கல்லூரியில்‌ 30 வருடங்களுக்கு மேல்‌ பணியாற்றினார்‌. பின்னர்‌ இந்திய 
மொழிகள்‌ துறையின்‌ துறைத்தலைவராக செயல்பட்டார்‌. புறநானூற்றையும்‌, 
ஐங்குறுநூற்றினையும்‌ முழுமையாக மொழிபெயர்த்துள்ளார்‌. “பிறமொழிகளில்‌ 
இலக்கணம்‌ என்பது எழுத்துக்கும்‌, சொல்லுக்கும்‌ இலக்கணம்‌ வகுக்கையில்‌ 
தமிழ்‌ இலக்கணவியலாளர்கள்‌ தமிழர்‌ தம்‌ வாழ்வினை ஆய்வு செய்து 
அகம்‌, புறம்‌ என்று இரண்டாக வகுத்தமை சிநப்பிற்குரியது””** என்று தன்‌ 
புறநானூற்று மொழிபெயர்ப்பின்‌ முன்னுரையில்‌ எடுத்தோதுகின்றார்‌. 


1.10 முடிபுகள்‌ 


* மனிதர்தம்‌ அறிவு வளர்ச்சிக்கும்‌ கருத்து வளத்திற்கும்‌ உ தவிடூவது 
மொழிபெயர்ப்பாகும்‌. மொழிபெயர்ப்பு குறித்து ஆய்வுச்‌ செய்த 
திறனாய்வாளர்கள்‌ மொழிபெயர்க்கும்பொழுது பொருளுக்கே முதலிடம்‌ 
நல்க வேண்டும்‌ என்பதைப்‌ பல்லாந்நானும்‌ வலியுறுத்தியுள்ளனர்‌. எனவே 
மூலத்தின்‌ பொருள்‌ முதன்மைபெறும்‌ வகையில்‌ பெறுமொழி 
நிகரன்களைக்‌  கண்டறிவதுதான்‌ மொழிபெயர்ப்பின்‌  மையப்பணியாக 


அமைகின்நது. மொழிபெயர்ப்பு என்பது உலகம்‌ தழுவிய அறிவுப்பயிரின்‌ 


அடிப்படைத்தேவையாகின்நது. குறிப்பாக, இலக்கிய மொழிபெயர்ப்பு 
என்பது மனித மனப்பண்பாட்டிந்கும்‌, நாகரிக வளர்ச்சிக்கும்‌ 


இன்றியமையாததாகக்‌ கூறாகின்றது. 


4 இலக்கிய மொழிபெயர்ப்பென்பது கவிதை மொழிபெயர்ப்பு, கட்டுரை 
மொழிபெயர்ப்பு, புனைகதை மொழிபெயர்ப்பு, நாடக மொழிபெயர்ப்பு என்ற 
அனைத்தையும்‌ உள்ளடக்கியது ஆகும்‌. தமிழைப்‌ பொறுத்தமட்டில்‌ 


இவ்விலக்கியங்கள்‌ அனைத்தும்‌, 


64 


தழுவல்‌ 
சுருக்கம்‌ 


மொழியாக்கம்‌ 


க்‌ 


நேர்‌ மொழிபெயர்ப்பு 
என்ந நான்கு முறைகளில்தான்‌ மொழிபெயர்க்கப்பட்டூுள்ளன. சங்க 
இலக்கிய மொழிபெயர்ப்புகள்‌ பெரும்பான்மையும்‌ *நேர்மொழிபெயர்ப்பு” 


முறையில்‌ பெயர்க்கப்பட்டூுள்ளன. 


3 இலக்கிய மொழிபெயர்ப்பாளர்களுக்கு இருமொழிப்‌ புலமையுடன்‌, 
இருமொழிகளின்‌ கட்டமைப்பு விதிகள்‌, சொல்லாக்க வடிவமைவுகள்‌, 
ஓலிமரபுகள்‌, நாகரிக பண்பாட்டுக்‌ கூறுகள்‌ ஆகியவற்றைப்‌ பற்றிய 
அறிவும்‌ இன்றியமையாததாகின்றது. மேலும்‌ இலக்கிய 
மொழிபெயர்ப்பாளர்கள்‌ பரந்துபட்ட வாசிப்புப்பழக்கத்தைக்‌ 
கொண்டவர்களாகவும்‌, விடாமுயற்சி உடையவர்களாகவும்‌, அகராதி 
கலைக்களஞ்சியங்கள்‌ ஆகியவற்றுடன்‌ நெருங்கிய தொடர்புடையவராகவும்‌ 
இருத்தல்‌ வேண்டும்‌. ஒரு மொழிபெயர்ப்பின்‌ தன்மை அதனை 
மொழிபெயர்க்கும்‌ பெயர்ப்பாளனின்‌ தன்மையை அடியொற்றியே 


அமைகின்நது. 


4 சங்க இலக்கிய ஆங்கில மொழிபெயர்ப்புகளை  நிறுவனம்சார்ந்த 
மொழிபெயர்ப்பு, தனிநபர்‌ சார்ந்த மொழிபெயர்ப்பு என்ற இருவகையாகப்‌ 
பிரிக்கலாம்‌. சங்க இலக்கியத்தை மொழிபெயர்த்த நிறுவனங்களுள்‌ 


உ லகத்தமிழாராய்ச்சி நிறுவனம்‌, ஆசியவியல்‌ நிறுவனம்‌, 
தமிழ்ப்பல்கலைக்கழகம்‌ தமிழ்‌ வளர்ச்சி கழகம்‌, பாரதிதாசன்‌ 
பல்கலைக்கழகம்‌ ஆகியன குறிப்பிடத்தக்கன. சங்க இலக்கிய 


மொழிபெயர்ப்பில்‌ ஈடுபட்ட ஆய்வறிஞர்களுள்‌ ஏ.கே.இராமானுஜன்‌, 
ஜியார்ஜ்‌.எல்‌.ஹார்ட்‌, தட்சிணாமூர்த்தி, ம.லெ.தங்கப்பா, பி.பாண்டியன்‌, 
ஜோதிமுத்து, நல்லாடை பாலகிருணமுதலியோர்‌ குறிப்பிடத்தக்கவர்கள்‌ 
ஆவர்‌. 


65 


* சங்க இலக்கிய முழுமைக்கும்‌ மொழிபெயர்ப்புகள்‌ வெளிவந்துள்ளன. 
இம்மொழிபெயர்ப்புகளனைத்தும்‌ முழுநிலை மொழிபெயர்ப்பாகவும்‌, பகுதி 


நிலை மொழிபெயர்ப்பாகவும்‌ அமைந்துள்ளன. 


4 நிறுவனம்‌ சார்ந்த மொழிபெயர்ப்பிற்கும்‌ தனிநபர்‌ மொழிபெயர்ப்பிற்கும்‌ 
உள்ள வேறுபாடுகள்‌ பின்வருமாநு: 

ஒரு குறிப்பிட்ட நிறுவனம்‌ சார்ந்த மொழிபெயர்ப்புகள்‌ 

அனைத்தும்‌ குறிப்பிட்ட அமைப்பில்‌ அமைந்துள்ளமை புலனாகின்நது. 


நிறுவனம்‌ சார்ந்த மொழிபெயர்ப்புகளில்‌ மொழிபெயர்ப்பாளர்தம்‌ 
கோட்பாடுகளைவிட நிறுவனக்‌ கொள்கைகளுக்கு முதலிடம்‌ 
வழங்கப்படுகின்நது. உ லகத்தமிழாராய்ச்சி நிறுவனம்‌ முதலிய 
நிறுவனங்கள்‌, பிற நிறுவனங்களின்‌ பதிப்பினை மறுபதிப்பாக 


வெளியிடும்பொழுது புகழ்‌ பெற்ற சிறந்த படைப்புகளை மட்டும்‌ 
வெளியிடுகின்றது. தனிநபர்கள்‌ பெரும்பான்மையும்‌ ஒரு இலக்கியத்தை 
முழுமையாக பெயர்த்துள்ளனர்‌ அல்லது தனக்கு விருப்பமான 
பாடல்களை மொழிபெயர்த்துள்ளனர்‌. இம்மொழிபெயர்ப்பாளர்கள்‌ செய்யும்‌ 


பாடல்‌ தேர்வு குறித்து எவ்வித வரையறையும்‌ காணப்படவில்லை. 


* இவ்விரு வகையான மொழிபெயர்ப்புக்களிடையில்‌ வேறுபாடுகள்‌ பல 
காணப்படினும்‌ அவர்கள்‌ அனைவரும்‌ சங்க இலக்கியத்திறன்‌ குறித்து 
வியந்து போற்றியுள்ளனர்‌. மேலும்‌ சங்க இலக்கியத்தின்‌ நயங்களை 
மொழிபெயர்க்கவியலாது என்பதையும்‌ அவர்கள்‌ ஒப்புக்கொண்டூள்ளனர்‌. 
சங்க இலக்கிய மூலத்துடன்‌ நெருக்கமானதாக  தம்மொழிபெயர்ப்பு 
அமையவேண்டும்‌ என்பதுதான்‌ அவர்தம்‌ முதன்மை நோக்கமாக 


அமைந்துள்ளது என்பது இவ்வியலின்‌ வழிப்‌ புலனாகின்றது. 


66 


8. 


9. 


சான்றெண்‌ விளக்கம்‌ 


. முனைவர்‌ சேதுமணி மணியன்‌., மொழிபெயர்ப்பியல்‌ கோட்பாடுகளும்‌ 


உத்திகளும்‌ ப.!1 


மேலது., ப.11 


“வுசயளெடயவழைட ளை ய உசயகவ உழளெளைவபை டை வாந 
யவவந௮ெவ வழ சநிடயஉந ய நசவைவநெ அநளளயபந யனெ.'.ழச 
ளவயவநஅ௮நவெ டை ழநெ டயபெரயபந டில வாந ளயஅ௮ந அநளளயபந 
யனெ.'.ழச ளவயவந௮நவெ ைு்‌ யழெவாநச டயபெரயபந”. “நவநச 


நேற ௮அயசமஇ யிசழயஉ௱நள வழ வசயளெடயவழை “. 7 


வாந சநிடயஉநஅநவெ ழக வநவைரயட அ௮யவநசமயைட டை மழநெ 
டயபெரயபந (ளுடு) டில நஙரளையடநவெ வநஒவரயட அயவநசயைட 
டைி்‌ யழெவாநச டூய்பெரயபந  (வுட).து.௮. ஊயவகழசனஇ யு 


டபெரளைவடை வாநழசல ழக வசயளெடயவழைட “. 20 


ஊாயபெந எவெழ யழெவாநச டயபெரயபந சநவயலைபெ வாந 
ளநளெந. டீதையல்‌ முரஅயசனயளஇ வாந ர்ழசணைழ ழக 


வுசயளெடயவழை எவரனநைள £. 2 


வுழ வசயளெடயவந ளை வழ உ௱யபெந எவெழ யழெவாநச 
டயபெரயபந சநவயபடபெை யள அரஉா ழக வாந ளநளெந ழநெ 
உய மீதையல முரஅயசனயளஇ வாந ர்ழசணைழெ ழக 
வுசயளெடயவழை ளஎவரனநைள “.1 

டாக்டர்‌ வா.செ. குழந்தைசாமி., அறிவியல்‌ தமிழ்‌ ப.174 
ந.முருகேசபாண்டியன்‌., தமிம்‌ மொழிபெயர்ப்பில்‌ உலக இலக்கியம்‌ ப.22 


மாணிக்கவாசகர்‌., திருவாசகம்‌ பா.632 


10. தோலாமொழித்தேவர்‌., சூளாமணி பா.459 


11. ௮.ச. ஞானசம்பந்தன்‌., இலக்கியக்கலை ப.3 


67 


12. கழகத்தமிழ்‌ ௮கராதி., ப.127 

13. றுசவைவந நழசமள வாயவ யசந சநபயசனநன யள ஈயை 
யசவளைவை அநசவை. முகழசன னுலைவழையெசல 
வாநளயரசரள ரூ நழசன "ழநநச பரனைந £. 523 

14. கா. சுப்பிரமணிய பிள்ளை., தமிழ்‌ இலக்கிய வரலாறு ப.77 

15. மு.வரதராசனார்‌., இலக்கியத்திறன்‌ ப.44 

16. ச.வே. சுப்பிரமணியன்‌., தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை, தொகுதி- 1, ப.4 

17. புறநானூறு., பா.212 


18. புறநானூறு., பா. 235 


19.மேலது., பா.189 
20. சுப்பிரமணிய பாரதியார்‌., பாரதி பாடல்கள்‌ (ஆய்வுப்பதிப்பு) பக்‌..524-525 
21.மகாத்மா காந்தி., சத்திய சோதனை பக்‌.358-359 


22. முனைவர்‌ அரங்க சுப்பையா., இலக்கியத்திறனாய்வு இசங்கள்‌ 
கொள்கைகள்‌ ப.24 


23. முனைவர்‌ ச.சிவகாமி., மொழிபெயர்ப்புத்தமிழ்‌ பக்‌.2-3 
24. மு.வளர்மதி., மொழிபெயர்ப்புக்கலை ப.23 

25. தொல்‌.அகத்‌.நூ.37 

26.மேலது., 38 

27.தொல்‌.கற்பி., நூ.34 

28. புநநானூறு., பா.312 

29.மேலது., பா. 58 

30.மேலது., பா.367 

31. முனைவர்‌ கி.இராசா ஓஒப்பிலக்கியம்‌., ப.146 
32.தொல்‌., எச்சவியல்‌. நூ5 


33.தொல்‌.மரபி. நூ. 99 


68 


34.மேலது., பேராசிரியர்‌ உரை 
35. மு.வளர்மதி., மொழிபெயர்ப்புக்கலை ப.59 
36. க.சிவகாமி., மொழிபெயர்ப்புத்தமிழ்‌ ப.38 


37. வசயளெடயவழைளெ யசந வசயளெொிழளவைழைளெடஇ சந- 
நயெஉ வ௮அநவெளஇ வெநசிசநவயவழைளெ. ளுழஅ௮ந நடநஅநவெள 
ழக வாந ழசபையைட உயடழெவ ந வசயளொிழளநன யவ யடட. 
ழுநெ உய ழகவநெ உழளெநெல்‌ ய ளநளெந ழக வாந ழசபையைட 
சாலவா௮ டிரவ ழெவ வாந டயபெரயபந டிழழனெ அநவசநஇ ழநெ 
உய ௮ஜைை டநஎடள ழக னஜலைவழைடெ டிரவ ழெவ வாந 
யஉவரயட ளழரனெ ழக வாந ழசபையையைட நழசனள வுநஒவரசந யசந 
ாயசனநச (௮அயல டிந னைிழளளடைடந) வழ வசயளெடயவந வாய 
ளவசரஉவரசநளஇ டறைநயைச ழசனநச அழசந னகைகடைரடவ வாய 
ளலவெயஒ டபெள அழசந னகைகடைரடவ வாய டயசபநச 
யவவநசளெ. “ழநவசல ளை அயனந யவ யடட வாநளந டநஎநடள 
யனெ ளழ வை வசயளெடயவழைெ யு.மு.சுயஅ௮யரெதய௮இ வுாந 
உழடடநஉவநன நுளளயலள ழக யு.மு. சுய௮அயரெதய௮.இ 
£பள.230- 231. 


38. க.பூரணச்சந்திரன்‌., நவீன மொழிபெயர்ப்புக்‌ கொள்கைகள்‌ ப.150 


39. மேலது., ப.150 


40. குசழளவ ழடலஜெந நந னைநவெகைநைன ழநவசல யள வாயவ 
நூாஜலை ளை டழளவ வழ வசயளெடயவழைெ 


யு.மு.சுயஅயரெதய௮இ வூந உழடடநஉவநன நுளளயலள ழக யு.மு. 
சுய௮அயரெதய௮.இ £.219 


41. முனைவர்‌ சேதுமணி மணியன்‌., மொழிபெயர்ப்பியல்‌ கோட்பாடுகளும்‌ 
உத்திகளும்‌ ப.18 


42. மு.வளர்மதி., மொழிபெயர்ப்புக்கலை ப.124 
43. ஜி.முருகையன்‌., மொழிபெயர்ப்பு நுட்பம்‌ (ஓர்‌ அறிமுகம்‌) ப.126 


44. துழாெ டீசழரபா.இ “ழந௮ள கசழ௮ வாந ளுயளெமசவை £.22 


69 


45. க.புரணச்சந்திரன்‌., நவீன மொழிபெயர்ப்புக்‌ கொள்கைகள்‌ ப.151 


46. மேலது., ப.152 


70 


47.முநெ னழநள ழெவ சநனெநச "ழநவ யள நவை ய உழஅனியளளஇ 
ழநெ அநயளரசநள யனெ வநடடள வாந னனைநளெழைளெ ழக வாந 
டிரடைனபைை டிரவ சயவாநச டை வாந நயல ட்‌ நூலை மழநெ 
சநிசழனரஉநள எளயஅந டிநயரவகைரட அரளடை ரிழப னகைகநசநவெ 
ளெைவசரஅநவெ ய "சழஉநனரசந நாலை சநஙரசைநள ய பநரெறை 
ளமடைட ழக நசகழசஅயலஸெந யனெ ளநளெவைளைவைல வழ 
யசவளைவலை எளவலடந - நுரபநநெ யு. னைய.இ வுழநயசனள ய 


ளஉநைடெந ழக வுசயளெடயவபைெ “.151 


48.ந.முருகேச பாண்டியன்‌., மொழிபெயர்ப்புக்கலை இன்று ப.103 
49. கம்பஇராமாயணம்‌., பா.514 
50.மேலது., பா.3390 
51.மு.வளர்மதி., மொழிபெயர்ப்புக்கலை ப.40 
a EE வாந வசயளெடயவழச அரளவ கரடடல ரனெநசளவயனெ வாந 
ளநளெந ரூ 
அநயடபபெ ழக வாந ழசபையைட 


யரவாழசஇ யடவாழரபா ந ளை யவ டடைநசவல வழ 
உடயசகைல ழடிளஉரசவைநைள்‌. 


ட. வாந வசயளெடயவழச ளாழரடன ஈ£யஎந ய 'நசகநஉவ 
மழெறடநனபந ழக ளுூடு ரூ வுடு 


உ. வுூந வசயளெடயவழச ளாழரடன யஎழனை நழசன கழச 
நழசன சநனெநசபைெள்‌. 


ன. வாந வசயளெடயவழச ளாழரடன ரளந கழச௮ள ழக ளிநநஉா 

டை உழஅ௮அ௮ழ்‌ ரளந. 

ந. வாந வசயளெடயவழச ளாழரடன உரழழளந யனெ ழசனநச 
நழசனள யிசழிசயைவநடல வழ சழனரஉந வாந உழசசநஉவ 
ழநெ. 

ளுரளய டீயளளநெவவ.இ வுசயளெடயவழை ளவரனநைள “பள.58- 


59 


53.குறுந்தொகை., பா.25 


71 


54.மேலது., பா.103 
55. மேலது., பா.66 
56.புநம்‌., பா.9 
57. கே.எஸ்‌.சுப்பிரமணியன்‌., மொழிபெயர்ப்புக்கலை இன்று ப.72 
58.“முநெ ளாழரடன நெஏச வசயளெடயவந யலெவாபை வாயவ ஈ£ந 
னழநள ழெவ யனஅ௮சைந” 
நுரபநநெ. யு. னைய.இ வுழநயசனள வாந எஉநைடெந ழக 
வுசயளெடயவபைெ “.151 
59. ளு.ளுையமய௮.இ டீடைடழைபசயில ழெ வுசயளெடயவழைளெ £428 
60. மேலது. 
61.மேலது., 
62. முனைவர்‌ ச.சிவகாமி., மொழிபெயர்ப்புத்‌ தமிழ்‌ ப.109 
63. ளு.ளுளையமய௮.இ டீடைடைழபசயில ழெ வுசயளெடயவழைளெ £.431 
64. முனைவர்‌ பா. இராஜ்குமார்‌., அதர்ப்படயாத்தல்‌ ப.84 
65. முனைவர்‌ ச.சிவகாமி., மொழிபெயர்ப்புத்தமிழ்‌ ப.107 


66. வாளை நழசம யலனைள யவ ய கயவைகரட வசயளெடயவழைெ 
சநளநசஎபை வாந கடழந ழக சநயனயடிடைவைல டை வாந ளநவ ரி 
ழக நுபெடளை ழக ளநடநஉவநன "நைஉநள ழக வயஅ௮டை 
உடயளளகைநைன "ழநவசல. 


னுச. ளார.ர்மைழளயமயஇ னச.துழா ளுயஅரநட (பு.நன).இ வுயஅடை 
“ழநவசல வாூாசழரபா வாந யபநள ஏழட.1இ £.23 


ழு வாந நாழடந யெ நயசநெளவ யவவநஅ௮ிவ £யள டிநந அயனந 
வழ சநனெநச வாந "ழந௮ள டை வழ நுபெடளை நவை வாந 
ளஉாநஅ௮நஅ௮ யனெ ளவசரஉவரசந ழக வாந ழசபையைட "ழந௮ள 
ழெவ ைிை யலெறயல ஜைியசைநன டை வாந வசயளெடயவழைெ 
னச.துழா ளுயஅ௮ரநடஇ (பு.நுனு).இ வுய௮அடை "நவசல வாசழரபா வாந 
யுபநள ஏழட.ஜஜூ £.ஒஒஓலை 


72 


67. நநற.ஒடறநடி.'யளயைெ்‌ எநசவையபந 


68. முனைவர்‌ ச.சிவகாமி., மொழிபெயர்ப்புத்தமிழ்‌ ப.19 
69... யிரளய௮ை.இ வுயஅ௮டை ஏநசளந ை வுசயளெடயவழை £. ஓஜஜஜஐ 


70.மழுரச வவெநவெ ளை டிழவா வழ வசயளெடயவந நவை 
ளஉாழடயசடல யஉஉரசயஉல யனெ கனைநடவைல வழ வாந 
ழசபையைைட யனெ வழ சநனெநச வாந வசயளெடயவழைளெை டை ய 
டநயளபைெெ சநயனயடிடந நுபெடளை கழசஅ௮யவ முரசரவெழமயஜை 
இசை. ஆ. ளாயஜெரபய௮ “டைடயஜை ஓஅயஎனை நு. டூரனன௩இ 


“சநகயஉ ந. 


71.“யுள ய வசயளெடயவழச அல எழவந ளை டை கயழரச ழக ய 
டவைநசயட வசயளெடயவழைப ஐ ஈய வசநைன வழ டிந யள 
கயவைகரடடல யள ழளளடழைடந வழ வாந ழசபையைெைட வநஒவ. ஜ 
£ாயஎந வசநைன வழ வசயளெடயவந நஎசல எநசல அ௮அைெவந 
னநவயடைள கழரனெ டை வாந ழசபையயெட. னுச. யு. 


னுயமளாயைஅரசவால.இ வாந யேசசயை கழரச ர்ரனெசநன 


ஓஏஉ: 


72. முனைவர்‌ ச.சிவகாமி., மொழிபெயர்ப்புத்தமிழ்‌ ப.84 


73.யுசஉாயஜலை நழசனளஇ ளவசயபெந உழளெவசரஉவழைளெ யனெ 
ரகெய௮டையைச னைநயள அயமந வாந ளவரனல ழக வாநளந "ழந 
எநசல னகைகடைரடவ. ழே ழநெ உய எவரனல வாநளந "ழந௮ள 
நவைழரவ வாந ஈநபி ழக வாந உழஅஅநவெயசல ழக 
யேஉாஉ௱யெசமமபயைச நவைழரவ நூலை வாநல நழரடன 
ாயஎந சந௮அயபைன ய உடழளநன டிழழம வழ அழனநச சநயனநசள 


து.ஏ. ஊாநடடயயை.இ “யவரியவவர “£.ஓஜஐ 


74.ஐ ௮அரளவ ஈநசந ளயல வாயவ நவை வாளை நனெ ௦ எநைந அல 


யலை ஈயள டிந்ந வழ அயமந வாந வசயளெடயவழை யள 


73 


டவைநசயட  யள "ழளளடைடந நவைழரவ ளஎயஉசகைலைபை 
நுபெடளை னைழைஅ௮. ஐ £யஎ யஎழனைநன "யசயிசயளபை யனெ 
வசநைன வழ வசயளெடயவந யடஅழளவ நஎசல நழசன டை வாந 
வநவை நவைழரவ யனனபை நழசனள ழக அப. ஜவ ளை அல 
ாழிந வாயவ ழநெ நாழ நளைநள வழ ளவரனல வாநளந "ழந௮ளை 
வாந ழசபையைட உய னழ எழ நவை வாந ஈநடி ழக வாளை 


வசயளெடயவழைெ து.ஏ. ஊாநடடயயை.இ “யவவரியவவரஇ “.ஓஐ 


75.குழச வை ளை டியயெட உடலைபூ வழ எளயல வாயவ "ழநவசல 


உயடழெவ டிந வசயளெடயவநன எவெழ எநசளந டை யழெவாநச 
டயபெரயபநஇ வாயவ கை வசயளெடயவநன வை நடைட ழெவ £ய௭எந 
வாந னைியஉவ ழக வாந ழசபையைைட. யு.ஏ. ளுரடிீசய௮யமை.இ 
வாந ளுஙரசைசநட டை வாந உழரசவ லயசன £. ஏஜஐ. 


7௦.மேலது., 


77... யிரளய௮ை.இ வுயஅடை ஏசளந ை வுசயளெடயவழை £. ஓஜூஜஜ 


74 


78.வூநசந ளை யடறயலள ய புசநயவ னநயட வழ டிந டழளவ ய 
வசயளெடயவழைெ நளிநஉயைட்டல 1 வாந முயடயபய௮ 
டூவைநசயவரசந நாநசந அரஉ௱ ழக வைள டிநயரவல்‌ டநைள 
ளவலடந யனெ னஜலைவழை வை உழரடன எஉயசஉநடல டிந 
சநிசழனரஉநன நஎநெ ௦ அழனநச வுயஅடை நாயவ நந ஈய 
டநநெ யடிடந வழ "சநளநசஎாந ைு்‌ நுபெளை ளை சயசந 
டிநஉயரளந ழக வைள யுவெநைரவைல. 
ஆ.டு.வாயபெயியஇ ர்ரநள ரூ ர்யசஅழநைள.இ “சநகயஉந. 

79.ஜ £யஎந டிழசநெ ூ்‌ அனை வாந கழட்டழநபைெ டை யடட அல 
நழசமள ழக வசயளெடயவழைடெ 


டை நுூயவ னழநள வாந யரவாழச ளயல? 
டை. நூயவ னழநள £ந அநய்‌ 
லை. ர்ழற னழநள ஈந ளயல வை? 


சை. £. £யனெமைெஇ டூழ௭எந ைி வாந நுழழனநன ர்டைட எடழிந “.1 


60.முயடளைநசளநள £யஎந சநஉநளைநன வாந நரடழபநைள ழக வாந 
நசரனவைந. ஜவள டியசந கழச௮ ளை யடிளவசரளந வழ அ௮யமந 
ழரவஇ டழஎ௭எ@ வாந௮அநள ட்‌ எனகைகநசநவெ அழழனள யனெ 
டழஉயடள யசந டலபை நச டிரசநரைன வாநசந ை. வூாநளந 
சை யனெ ஈசனயவெ டவைநசயசல யளவரசநள யசந மழெற 
அயனந யஎயடையடிடந யவ வாநசை எநசல னழழச. 


னுசஃயனெமைெஇ டூழள டை வாந நுழழனநன ர்டைட ளுடழிந £.1 


81. முனைவர்‌ வா.செ. குழந்தைசாமி, மனோரமா இயர்புக்‌., 2005, ப.98 


82.பு.ட.ர்யசவஇ “நசாயிள கை வாந வுயஅவடைள சுந-னளைஉழளச 
வாநசை அழளவ யடலஜெநைவெ டவைநசயவரசந ரூ ரனெநெசளவயனெ 
உழசசநஉவடல வைள வநஉாஙைரநள ய நெற னனைநளெழை 
நடைட டிந யனனநன வழ வாந நழசமள ழக வுயஅடை நசவைநசள 


வாயவ நடைட அயமந வுயஅடை யேனர ழஜெந யபயடை வாந ஈழஅந 


75 


ழக ழநெ ழக வாந நழசடனள கபெளவ்‌ டவைநசயவரசந 


£பயொிரளறய௮ை.இ வுயஅடை ஏநசளந டை வுசயளெடயவழைதெ “.ஜஏ. 


76 


63.ஜ £யஎ அயனந வாளை வெசழனரஉவழை யள டிசநைக யள 
ழளளடைடநஇ பனளைபைப ழடெல அழளவ டியளை 
ககெழசஅயவழை யடிழரவ வாந "ழநஅ௮ள. வாந சநயனநசள நாழ 
யசந வவெநசநளவநன ட்‌ னளைஉழஎநசபைெெ அழசந யடிழரவ வாந 
£ழந௮ளஇ வாநசை வநஉாஙநைைரநளஇ வாநசை உழளெநவெழைளெ 
யனெ வாந ளழஉநைவல கசழ௮ நாஜை வாநல உயஅந உய 
உழளெரடவ ளழஅ௮ந ழக வாந டிழழமள யனெ யசவலைடநள பளைநெ 
டை வாந டிடைடழைபசயில பு.டூ.ர்யசவ.இ "ழநவள ழக வுய௮டை 


யவொழடழபநைள்‌ “.16. 


84.வாந நழசன பசய௮அ௮யச ளை பநநெசயடடல ரளநன ை 
உழநெஉ வழை நவை வாந ளவரனல ழக ய டயபெரயபந வைள 
மசவாழபசயிலஇ வைள ழநெவடைள ரூ நவலஅழடழபல. டீரவ வாந 
யலெநைவெ வுயஅடை எளஉாழடயசள ஈயன வயமந்‌ ய கரசவாநச 
ளவநி வாநல £ஈயன யயெடலளநன வாந டகைந ழக நழிடந டளைநன 


© 


டை வாழளந னயலள. £. துழவாலைரவார.இ “ரசயயெரெசர £.5 


ழுழுழுழுழு 


77 


உள்ளடக்கம்‌ 


2.0 முன்னுரை 


2.1 மரபு-விளக்கம்‌ 


2.1.1 தொல்காப்பியர்‌ சுட்டும்‌ மரபுகள்‌ 


2.2 


2.3 


2.1.1.1 வடிவஞ்சார்ந்த மரபுகள்‌ 
2.1.1.2 பொருள்சார்ந்த மரபுகள்‌ 


சங்க இலக்கிய மரபுகளின்‌ மொழிபெயர்ப்புகள்‌ 


2.2.1 


2:22 


2.2.3 


2.2.4 
2.2.5 


2.2.6 


திணைமரபு 

2.2.1.0 சங்க இலக்கிய மொழிபெயர்ப்பு அமைப்பு முறைகள்‌ 
2.2.1.1 புறப்பாடல்களை பெயர்த்தவர்கள்‌ 

2.2.1.2 ௮கப்பாடல்களை பெயர்த்தவர்கள்‌ 

2.2.1.3 தேர்ந்த சில பாக்களை பெயர்த்தவர்கள்‌ 

2.2.1.4 திணை மயக்கம்‌ 


துறைமர்பு 

2.2.2.1 மரபு விளக்கங்களை தவிர்த்தல்‌ 

2.2.2.2 பாடலுக்கு முன்னரை வழங்குதல்‌ 

2.2.2.3 திணைத்துறை விளக்கத்தை முற்றிலும்‌ தவிர்த்தல்‌ 
2.2.2.4 சூழலை விளக்குதல்‌ 

2.2.2.5 மரபு விளக்கம்‌ தருதல்‌ 

2.2.2.6 முன்னுரையும்‌ விளக்கமும்‌ தருதல்‌ 

2.2.2.7 துறைப்‌ பெயர்களின்‌ மொழிபெயர்ப்புகள்‌ 


கூற்றுமரபு 

2.2.3.1 ௮கத்திணை மாந்தர்‌ குறித்த மொழிபெயர்ப்புகள்‌ 
குறியிடமரபு 

அடைப்புணர்த்தொடர்கள்‌ 


குறிப்புப்பொருள்‌ 
2.2.6.1 மொழிபெயர்ப்பாளர்‌ தம்‌ கருத்துக்கள்‌ 


முடிபுகள்‌ 


79 


2. இலக்கிய மரபுகளின்‌ மொழிபெயர்ப்புகள்‌ 


2.0 முன்னுரை 


சங்க இலக்கியப்‌ பாக்கள்‌ அனைத்தும்‌ ஓர்‌ இலக்கிய 
வரையறைக்குட்பட்டு எழுந்த இலக்கியங்களாகும்‌. புலவர்‌ பலரால்‌ (473 
புலவர்கள்‌)  இப்பாக்கள்‌  இயற்றப்பட்டிருப்பினும்‌, இவந்றின்‌ அமைப்பு, 
எடுத்துரைப்பு முறை ஆகியவற்றில்‌ ஒத்திசைவு காணப்படுகின்றது. 
இதன்மூலம்‌ சங்க இலக்கியப்‌ புலவர்கள்‌ அனைவரும்‌ வரையறுக்கப்பட்ட 


இலக்கிய மரபைப்‌ பின்பநீநியமை புலனாகின்றது. 


சங்கஇலக்கிய மரபுகளை அறிவதற்குத்‌ துணைசெய்வது 
தொல்காப்பியம்‌ ஆகும்‌. எழுத்து, சொல்‌, பொருள்‌ என முப்பிரிவாகப்‌ 
பகுக்கப்பட்டூள்ள தொல்காப்பியத்தில்‌ இலக்கிய மரபுகள்‌ குறித்த செய்திகள்‌ 
விரவிக்‌ காணப்படுகின்றன. குறிப்பாக, பொருளதிகாரத்தில்‌ செய்யுள்‌ 
யாக்கும்பொழுது பின்பந்ந வேண்டிய மரபுகள்‌ குறித்து விரிவாக 


வரையறுத்துக்‌ கூறப்பட்டூள்ளது. 


எனவே சங்க இலக்கியத்தை முழுமையாகப்‌ புரிந்து கொள்வதற்கும்‌, 
ஆய்வுகளை மேற்கொள்வதற்கும்‌ தொல்காப்பியப்‌ பின்புலம்‌ 
இன்றியமையாததாகின்றது. “சங்க இலக்கிய மொழிபெயர்ப்பாளர்கள்‌, 
மொழிபெயர்ப்புப்‌ பணியில்‌ ஈடூபடூுமுன்‌, சங்க இலக்கியப்‌ பாடல்களுடன்‌ 
தொல்காப்பியப்‌ பொருளதிகாரம்‌ மற்றும்‌ அதனை அடியொற்றிய 


591 


தமிழிலக்கண நூல்களைக்‌ கற்றுத்‌ தேர்ந்திருக்க வேண்டும்‌ என்று 


திறனாய்வாளர்‌ கருத்துரைப்பர்‌. 
சங்க இலக்கிய மரபுகள்‌, அம்மரபுகள்‌ குறித்த மொழிபெயர்ப்பாளர்கள்‌ 


மற்றும்‌ திநனாய்வாளர்கள்‌ கருத்துக்கள்‌, சங்க இலக்கிய மரபுகள்‌ 


மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும்‌ முறை, அதனை மொழிபெயர்ப்பதற்காக 


80 


மொழிபெயர்ப்பாளர்கள்‌ கையாண்டூள்ள உத்திகள்‌ ஆகியவற்றை ஆய்வுச்‌ 


செய்வதாக இவ்வியல்‌ அமைந்துள்ளது. 
2.1 மரபு - விளக்கம்‌ 


மனிதன்‌ படைக்கும்‌ இலக்கியங்களின்‌ வடிவம்‌, பாடுபொருள்‌ மற்றும்‌ 
அவற்றில்‌ கையாளப்படும்‌ உத்திகள்‌ ஆகியவை காலந்தோறும்‌ 
மாநுபடூுகின்றன. எனினும்‌ இலக்கியப்‌ படைப்பிந்காக வகுக்கப்பட்டூள்ள 
வரையறைகள்‌ பல தொடர்ந்து பின்பற்றப்படுகின்றன. அவ்வரையறைகள்‌ 


அனைத்தும்‌ “மரபு” என்ற பெயரால்‌ சுட்டப்படூுகின்றன. 


மரபு என்ற சொல்லுக்குச்‌ சென்னைப்‌ பல்கலைக்கழகத்‌ 
தமிழ்ப்பேரகராதி பதினான்‌ ச. சொற்பொருள்களைத்‌ தருகின்றது. அவை 
முறைமை, சான்றோரின்‌ சொல்‌, வழக்குமுறை, பழமை, வம்சம்‌, பாரம்பரியம்‌, 
இயல்பு, இலக்கணம்‌, நல்லொழுக்கம்‌, பெருமை, மேம்பாடு, நியாயம்‌, 


வழிபாடு, பருவம்‌ ஆகியனவாகும்‌.2 


நா.கதிரைவேற்பிள்ளையின்‌ தமிழ்மொழி அகராதியில்‌ மரபு என்ற 
சொல்லுக்கு “குணம்‌, பழமை, முறைமை, வம்சம்‌ என்ற பொருள்கள்‌ 
சுட்டப்பட்டூுள்ளன.? மேந்கூறிவற்றின்‌ மூலம்‌ தொன்றுதொட்டு பின்பற்றப்பட்டு 
வரும்‌ முறைமை, “மரபு” என்ற சொல்லால்‌ சுட்டப்படூுவதை அறியமுடிகின்றது. 


“ஒரு இனத்தவர்‌ ஒரு பொருள்‌ பந்நி வழக்கமாக அனுசரிக்கும்‌ 
நியதியே மரபு?* என்று வையாபுரிப்பிள்ளை கூறுகின்றார்‌. இலக்கியத்‌ 
திறனாய்வாளர்‌ க.கைலாசபதி “முன்னிருந்தோரால்‌ உண்மையானதும்‌, 
நன்மையானதும்‌ என்று கொள்ளப்பட்ட எண்ணக்கோவையே மரபு? 
என்கின்றார்‌. சுருங்கக்கூறின்‌, ஒரு பொருளில்‌ நிலைகொள்வதாக அல்லது 
ஒருகாலப்பாங்கானதாக அமையாது, ஒருவகைத்‌ தொடர்ச்சியுள்ள அனைத்தும்‌ 


மரபுகளாகும்‌ எனலாம்‌. 


| 


மேற்கூறிய விளக்கங்கள்‌ அனைத்தும்‌ இலக்கியத்‌  தளத்திந்கு 
மட்டுமின்றி வாழ்வின்‌ அனைத்துப்‌ படிநிலைகளுக்கும்‌ பொருந்தும்‌. எனவே 
இவ்விடத்தில்‌ இலக்கிய மரபுகள்‌ குறித்து வரையறைசெய்தல்‌ 
அவசியமாகின்றது. இலக்கிய மரபுகளாவன இலக்கியத்தின்‌ நுவல்பொருள்‌, 
வெளிப்பாட்டு முறை ஆகியன குறித்து அனைவராலும்‌ ஏற்றுக்கொள்ளப்பட்ட 
அடிப்படையான விதிமுறைகள்‌ அல்லது ஓழுங்கு நெறிகளாகும்‌. தமிழ்‌ 
இலக்கியத்தைப்‌ பொறுத்தமட்டில்‌ சங்க இலக்கியத்தில்‌  இம்மரபுகள்‌ 


மிகுதியாக காணப்படுகின்றன. 
2.1.1 தொல்காப்பியர்‌ சுட்டும்‌ மரபுகள்‌ 


தொல்காப்பியரின்‌ இலக்கியக்கோட்பாடுகள்‌ இலக்கிய மரபை 
அடியொற்றி அமைவதாக தமிழறிஞர்கள்‌ நுவலுகின்றனர்‌. “சங்கப்‌ 
பாடல்களுக்குள்‌, கவிதைகளுக்குள்‌ இறங்குவதந்கு முன்னர்த்‌ தமிழிலே 
இன்னொரு பெரிய தலைவாசல்‌ இருக்கிறது. அதுதான்‌ தொல்காப்பியம்‌, 
தமிழ்‌ மரபினுக்குள்‌ நுழைய விரும்புபவர்கள்‌ அ௮அதனூடாகத்தான்‌ நுழைய 
முடியும்‌. அப்படியே தநீ்செயலாக வேறுவழியாக வந்தாலும்கூட வெளியே 
வரும்பொழுதாவது தொல்காப்பியத்தின்‌ வழியாகத்தான்‌ வரமுடியும்‌. எனவே 
தொல்காப்பியம்‌ என்பது நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய சொத்து. நமக்குள்ள 
ஒரு மிகப்பெரிய பயில்முறை, தொல்காப்பியம்‌ ௮து நிறைவாக எழுதப்பட்ட 
காலத்தில்‌ நிலவிய தமிழ்மொழி, இலக்கியம்‌ பண்பாடு யாவற்றையும்‌ பதிவு 
செய்திருக்கிறது. எழுத்து, சொல்‌, பொருள்‌ என்ற மூன்று அதிகாரங்களில்‌ 
அதனைப்‌ பதிவு செய்திருக்கிறது. பொருளதிகாரம்‌ என்கின்ற பிரிவிலே 
இலக்கியப்‌ பாடல்களின்‌ மரபினை, பாடல்களின்‌ தன்மையினை அது பதிவு 
செய்திருக்கிறது” என்பதன்‌ மூலம்‌ சங்க இலக்கியத்தைப்‌ பயில்வதற்கும்‌, 
அதன்‌ கருத்தைப்‌ புரிந்து கொள்வதற்கும்‌ தொல்காப்பியத்தைக்‌ கற்றுத்‌ 
தேர்ந்திருக்க வேண்டும்‌ என்ந கருத்து புலனாகின்றது. 


82 


c 27 


மேலும்‌ தொல்காப்பியம்‌ முழுமையிலும்‌ இடம்பெற்றுள்ள ““என்ப?””, 
“மொழிப”, “புலன்நன்குணர்ந்த புலமையோர்‌”, “நேரிதின்‌ உணர்ந்தோர்‌ 
நெறிப்படுத்தினரே””!0, “நூலென மொழிப நுணங்கு  மொழிப்புலவர்‌?'!, 


2912 


“என்மனார்‌ புலவர்‌ போன்ற சொந்றொடர்கள்‌ தொல்காப்பியர்‌ முன்னோர்‌ 


மொழியினைப்‌ பொன்னேபோற்‌ போநீநிய பாங்கினை அறிவிக்கின்றன. 


செய்யுள்‌ யாக்கும்பொழுது பின்பற்ற வேண்டிய மரபுகளைத்‌ 
தொல்காப்பியர்‌ மரபியலில்‌ திறம்பட எடுத்தோதியுள்ளார்‌. மரபினை 
“மாந்றராஞ்‌ சிறப்பின்‌ மரபு?” என்ற அடைமொழியுடன்‌ குறிப்பிட்டுள்ள 
தொல்காப்பியர்‌, செய்யுளில்‌ “மரபு திரிதல்‌ கூடாது” என்பதையும்‌ பின்வரும்‌ 


நூந்பாக்கள்‌ மூலம்‌ வலியுறுத்துகின்நார்‌: 


“மரபுநிலை திரிதல்‌ செய்யுட்‌ கில்லை 


மரபுவழிப்‌ பட்ட சொல்லி னான??14 


“மரபுநிலை திரியின்‌ பிறிது பிறிதாகும்‌”! 


அ..தாவது செய்யுளானது மரபு வழிப்பட்ட சொந்களால்‌ மட்டும்‌ 
அமைய வேண்டுமென்றும்‌, மரபுநிலை திரிந்தால்‌ பொருள்‌ மாறுபடுமென்றும்‌ 
தொல்காப்பியர்‌ வலியுறுத்துகின்நார்‌. மேலும்‌ நூலின்‌ இலக்கணம்‌ குறித்து 
நுவலுகையில்‌ “மரபு நிலை திரியா மாட்சியவாகி?!£ அமைதல்‌ வேண்டும்‌ 
என்கின்றார்‌. மேற்கூறியவந்றின்‌ மூலம்‌ பண்டையத்‌ தமிழ்ப்புலவர்கள்‌ மரபிற்கு 
அளித்த முக்கியத்துவம்‌ புலனாகின்நது. 


83 


தொல்காப்பியர்‌ சுட்டும்‌ மரபுகளை 


2.1.1.1 வடிவம்‌ சார்ந்த மரபுகள்‌ 


2.1.1.2 பொருள்‌ சார்ந்த மரபுகள்‌ என இருவகையாகப்‌ பகுக்கலாம்‌. 


2.1.1.1 வடிவம்‌ சார்ந்த மரபுகள்‌ 


தொல்காப்பியத்தில்‌ வடிவம்‌ சார்ந்த மரபுகள்‌ குறித்த 
பெரும்பான்மையான செய்திகள்‌ செய்யுளியலில்‌ எடுத்தோதப்பட்டூள்ளன. 
தொல்காப்பியர்‌ இவ்வியலின்‌ முதல்‌ நூற்பாவில்‌ செய்யுளின்‌ 34 
உறுப்புக்களைப்‌!” பட்டியலிட்டுள்ளார்‌. பின்னர்‌ அவ்வுறுப்புக்களுள்‌ 
அமைந்துள்ள செய்யுளின்‌ அடிப்படை அலகுகளை விரித்துக்‌ கூறுகின்றார்‌. 
இவற்றுள்‌ ஒலியளவு, எழுத்து ஆகியவை குறித்து எழுத்ததிகாரத்திலும்‌, 
சொற்கள்‌ குறித்து சொல்லதிகாரத்திலும்‌ சொல்லப்பட்டூவிட்டதால்‌, இங்கு 
அசை, சீர்‌, தளை, தொடை, பாவகை மற்றும்‌ அவற்றின்‌ இலக்கணம்‌ 


ஆகியவற்றை விவரித்துள்ளார்‌. 


மேலும்‌ அவர்‌ ௮சைகளை விளக்குகையில்‌ இயலசைகளாகிய நேர்‌, 
நிரை அசைகளுடன்‌, உரியசைகளாகிய நேர்பு, நிரைபு ௮அசைகளையும்‌! 
விளக்கியுள்ளார்‌. நேர்பு, நிரைபு அசைகளின்‌ பயன்பாடு, சங்க 
இலக்கியங்களுக்குப்‌ பின்னர்‌ தோன்றிய இலக்கியங்களில்‌ பெரிதும்‌ 


காணப்படவில்லை. 


தொல்காப்பியர்‌ அடியின்‌ இலக்கணம்‌ கூறுகையில்‌ “நாந்சீர்‌ கொண்டது 
அடியெனப்‌ படுமே”! என்கின்றார்‌. அடியின்‌ வகைகளாகிய குறளடி 
முதலியவை எழுத்தெண்ணி வகுக்கப்பட்டுள்ளன. “இன்ன இன்ன பொருள்‌, 
இன்ன இன்ன யாப்பில்‌ பாடப்பட வேண்டும்‌” என்ற மரபும்‌ 
தொல்காப்பியத்தில்‌ நுவலப்பட்டூள்ளது. சான்றாக, “புறநிலை வாழ்த்தாவது” 
(“நீ வழிபடும்‌ தெய்வம்‌ நின்னை புறங்காப்ப' என வாழ்த்துவது) ஆசிரியம்‌ 
அல்லது வெண்பாவில்‌ மட்டும்‌ அமைதல்‌ வேண்டும்‌” கலிப்பா மற்றும்‌ 


வஞ்சிப்பாவில்‌ அமைதல்‌ கூடாது என்று வரையறுக்கப்பட்டூள்ளது. 


84 


மேற்கூறியவற்றைப்‌ போன்ற பல வடிவ மரபுகளைத்‌ தொல்காப்பியர்‌ 
வகுத்திருப்பினும்‌, சில மரபுகள்‌ மட்டும்‌ இன்றளவும்‌ தொடர்ந்து 
பின்பந்நப்படூுகின்றன. சங்க இலக்கியம்‌ முழுமையும்‌ இம்மரபுகள்‌ விரவிக்‌ 


காணப்படுகின்றன. 


மொழிபெயர்ப்பைப்‌ பொறுத்தளவில்‌ வடிவம்‌ சார்ந்த மரபுகளின்‌ 
பங்களிப்பாவது, கவிதையைக்‌ கவிதை வடிவில்‌ மொழிபெயர்க்க வேண்டும்‌ 
என்பதுடன்‌ நின்றுவிடுகிறது. ஆயின்‌, பொருள்‌ சார்ந்த மரபுகள்‌ 
மொழிபெயர்ப்பில்‌ முதன்மை பெறுவதுடன்‌, மொழிபெயர்ப்பின்‌ தரத்தை 
நிர்ணயிக்கும்‌ அ௮ளவுகோலாகவும்‌ அமைகின்றன. 


2.1.1.2 பொருள்‌ சார்ந்த மரபுகள்‌ 
பொருள்‌ சார்ந்த மரபுகளாவன ஒரு பாடுபொருளைப்‌ பாடும்பொழுது 


பின்பற்ற வேண்டிய நெறிமுறைகள்‌ குறித்ததாகும்‌. சங்க இலக்கியப்‌ 
பாடுபொருட்கள்‌ ௮கம்‌, புறம்‌ என்று இருபாந்படும்‌. 


அகமாவது உள்ளத்தால்‌ உணர்தலேயன்றி, பிறருக்கு 
வெளிப்படையாகப்‌ புலனாகா உணர்வுகளாகும்‌. அகமல்லாத பிற 
உணர்வுகளனைத்தும்‌ புநமென்று சுட்டப்படும்‌. இளம்பூரணர்‌ 


“அகப்பொருளாவது போக நுகர்ச்சியாகலான்‌, அதனான்‌ ஆயபயன்‌ தானே 
அறிதலின்‌ அகமென்றநார்‌. புறப்பொருளாவது அறநஞ்செய்தலும்‌, 
மறஞ்செய்தலும்‌ அ௮வற்றான்‌ ஆய பயன்‌ பிறருக்குப்‌  புலனாதலின்‌ 


2921 


புறமென்நார்‌”””* என்று கூறுகின்றார்‌. 

ஆசியவியல்‌ நிறுவன வெளியீடான “யு னஅஜைவழையெசல ழக 
வுயஅடை  டூவைநசயசல யனெ ஊசவைலையட  வுநச௮வ்‌ என்ற 
அகராதியில்‌ அகம்‌ என்பதற்கு, “சங்க அகப்பாடல்களில்‌ தலைவன்‌ 


தலைவியரின்‌ பருவ வயதில்‌ அரும்புவதாகச்‌ சுட்டப்படும்‌ மிக உயர்ந்த 


85 


அன்பானது அகமெனப்பட்டது””22 என்ற பொருள்‌ கூறப்பட்டூள்ளது. 
இவ்வகராதி புறம்‌ என்பதற்குப்‌ “போர்‌ அரசியல்‌ விவகாரங்கள்‌ 
9923 


உள்ளிட்ட செயல்களைப்‌ பாடூவது புநமாகும்‌”” என்று பொருள்‌ தருகின்றது. 


தமிழறிஞர்‌ வ.சுப.மாணிக்கனார்‌, “அகம்‌, புறம்‌ என்ற இருதிணை 
வடிவிலமைந்த  பொருளிலக்கியம்‌ இன்னும்‌ அறிவுலகிற்குப்‌ புதியது. 


தமிழ்மொழி ஒன்றின்‌ கண்ணேதான்‌ காணப்படுவது””2* என்கின்றார்‌. 


சங்க இலக்கியங்களாகச்‌ சுட்டப்பெறுவன எட்டுத்தொகையும்‌, 
பத்துப்பாட்டும்‌ ஆகும்‌. எட்டுத்தொகை நூல்களுள்‌ நற்றிணை, குறுந்தொகை, 
ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு ஆகிய ஐந்தும்‌ ௮அகநூல்களாகும்‌. 
பதிற்றுப்பத்து, புறநானூறு ஆகிய இரண்டும்‌ புறநூல்களாகும்‌. பரிபாடல்‌ 
அகமும்‌, புறமும்‌ தழுவிய நூலாகும்‌. பத்துப்பாட்டினுள்‌ திருமுருகாற்றுப்படை 


பொருநராற்றுப்படை, பெரும்பாணாந்றுப்படை, சிறுபாணாந்றுப்படை, 
கூத்தராந்றுப்படை ஆகிய ஐந்து ஆற்றுப்படை நூல்களும்‌, மதுரைக்காஞ்சியும்‌ 
“புறம்‌?” பந்றியனவாகும்‌. முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டூ, பட்டினப்பாலை 


ஆகிய மூன்றும்‌ அ௮கநூல்களாகும்‌. “நெடுநல்வாடை” அகமும்‌, புறமும்‌ 
தழுவிய நூலாகும்‌. 


2.2 சங்க இலக்கிய மரபுகளின்‌ மொழிபெயர்ப்புகள்‌ 


சங்கஇலக்கியப்‌ பொருள்மரபுகளில்‌ திணையமைப்பு, துநையமைப்பு, 
அகப்பாடல்கள்‌ மற்றும்‌ புறப்பாடல்களில்‌ கூற்றிற்குரியோர்‌, உள்ளுறை, 
இறைச்சி ஆகியவை முதன்மை பெறும்‌ கூறுகளாகும்‌. 


இலக்கிய மரபுகளை மொழிபெயர்க்கையில்‌ பின்பநீந வேண்டிய 


நெறிமுறைகள்‌ குறித்து, குறிப்பிடத்தகுந்த சங்க இலக்கிய 
மொழிபெயர்ப்பாளராகிய ம.லெ.தங்கப்பா பின்வருமாறு கூறுகின்றார்‌. 
“மொழிபெயர்ப்பைப்‌ பொறுத்தவரை தமிழிலிருந்து மிகமிக வேறுபட்ட 


மரபுகளை உடைய ஆங்கிலத்தில்‌ பெயர்க்கையில்‌ இத்தகைய ஆங்கிலம்‌ 


அல்லாத தன்மை புகுந்து விடூவதற்கான வாய்ப்புகள்‌ மிகுதி. ஆங்கில 


86 


மொழியில்‌ பாட்டூுவடிவத்தைத்‌ திறம்படக்‌ கையாள வேண்டியிருப்பதுடன்‌ 
தமிழ்ப்‌ பாடல்களில்‌ கூறப்படூவனவும்‌, தமிழ்‌ மரபுக்கே உரியனவுமான 
செய்திகளை அப்படி அப்படியே பெயர்த்து வைக்காமல்‌, ஆங்கில மரபுக்கும்‌ 
செவியுணர்வுக்கும்‌ ஏற்ப உருமாற்றம்‌ செய்து தருவதும்‌ மிக 


இன்றியமையாததாகும்‌”” என்கின்றார்‌. 


2.2.1 திணை மரபு 


சங்க இலக்கிய மரபுகளுள்‌ முதன்மையானது திணை மரபாகும்‌. 
சென்னைப்‌ பல்கலைக்கழகத்‌ தமிழ்ப்‌ பேரகராதி “திணை?” என்பதற்கு “பூமி, 
இடம்‌, வீடு, குலம்‌, ஒழுக்கம்‌ தமிழ்‌ நூல்களில்‌ காணப்பெறும்‌ அகமும்‌ 
புறமுமாகிய ஒழுக்கம்‌, உயர்திணை, ௮..நிணைப்‌ பகுப்பு?” என்று பொருள்‌ 
தருகின்றது. 

“குலமும்‌ நிலமு மொழுக்கமுந்‌ திணையே””?? என்று பிங்கல நிகண்டு 
கூறுகின்றது. “திணை?” என்பதற்குப்‌ பொதுவாக “ஒழுக்கம்‌” என்று பொருள்‌ 
சுட்டப்படும்‌. 

பண்டைத்தமிழ்‌ மரபில்‌ அகஓழுக்கமானது ஏழு திணைகளாகப்‌ 
பகுக்கப்பட்டூள்ளது. இதனைக்‌ குறிப்பிடும்‌ தொல்காப்பிய நூற்பா 
பின்வருமாறு: 


“கைக்கிளை முதலாப்‌ பெருந்திணை இறுவாய்‌ 
முற்படக்‌ கிளந்த எழுதிணை என்ப??28 

கைக்கிளை, முல்லை, குறிஞ்சி, மருதம்‌, பாலை, பெருந்திணை ஆகிய 
ஏழும்‌ ௮கம்சார்ந்த திணைகளாகும்‌. இவற்றுள்‌ கைக்கிளை என்பது ஒரு 
தலைவேட்கையைக்‌ குறிப்பது ஆகும்‌. இளம்பூரணர்‌ “கைக்கிளை என்ற 
பொருண்மை யாதோவெனின்‌, கை என்பது சிறுமை பற்றிவரும்‌. ௮து தத்தம்‌ 
குறிப்பிர்பொருள்‌ செய்வதோர்‌ இடைச்சொல்‌. கிளை என்பது உறவு. 


5529 


பெருமையில்லாத தலைமக்கள்‌ உறவினைக்‌ குறிப்பது” என்கின்றார்‌. 


87 


பெருந்திணை என்பது ஒவ்வாக்‌ கூட்டமாகும்‌. இ..து ஏனைய 
திணைகளெல்லாவறந்நிலும்‌ அடங்காமல்‌ விஞ்சும்‌ திணையாதலால்‌ 
தொல்காப்பியர்‌ இதனைப்‌ “பெருந்திணை என்று குறியீடு செய்தார்‌. 
எண்வகை மணங்களுள்‌ பிரமம்‌, பிரசாபத்தியம்‌, ஆரிடம்‌, தெய்வம்‌ என்ற 


நான்கும்‌ பெருந்திணையின்‌ பாற்படும்‌. 


முல்லை, குறிஞ்சி, மருதம்‌, நெய்தல்‌, பாலை ஆகிய ஐந்தும்‌ 
“அன்பின்‌ ஐந்திணை” என்று சுட்டப்படூுகின்றன. ஒத்த அன்புடைய தலைவன்‌ 
தலைவியர்‌ மாட்டு நிகழ்வதால்‌ இ.'.து இப்பெயர்‌ பெற்றது. 


ஐந்திணையாவது, முப்பொருளால்‌ இயங்குகின்றன. அவையாவன: 


1. முதற்பொருள்‌ 
2. கருப்பொருள்‌ 


3. உரிப்பொருள்‌ என்பனவாகும்‌. 


1. முதற்பொருள்‌ 


முதற்பொருளாவது நிலம்‌, காலம்‌ என இருவகைப்படும்‌. ஆங்கிலத்தில்‌ 
இதனை வுனலைந யனெ ியஉந என்று குறிப்பிடூவர்‌. உலகத்தோற்றம்‌, 
பூமண்டலத்தின்‌ இயக்கம்‌ ஆகியவற்றை விளக்குவதற்கு இவ்விரண்டையும்‌ 
தொடர்புபடுத்தி அறிவியல்‌ அறிஞர்‌ ஜன்ஸ்டைன்‌ “சார்பியல்‌ கொள்கை” 
(சுநடயவளைவைல வுூநழசல) யினை நிறுவியுள்ளார்‌. 

தமிழகத்தை நில அமைப்பின்‌ அடிப்படையில்‌ நான்கு வகைகளாகத்‌ 
தொல்காப்பியர்‌ பகுத்துக்காட்டூகின்றார்‌. காடும்‌ காடு சார்ந்த இடம்‌ 
முல்லையெனவும்‌, மலையும்‌ மலை சார்ந்த இடம்‌ குறிஞ்சியெனவும்‌, வயலும்‌ 
வயல்‌ சார்ந்த இடம்‌ மருதமெனவும்‌, மணலும்‌ மணல்‌ சார்ந்த இடம்‌ 


நெய்தலெனவும்‌ வரையறுக்கப்பட்டூுள்ளன.”' 


பாலை நிலத்திந்குரிய வரையறை சிலப்பதிகாரத்தில்‌ பின்வருமாறு 


காணப்படுகின்றது: 


“முல்லையும்‌ குறிஞ்சியும்‌ முறைமையிற்‌ திரிந்து 


88 


நல்லியல்பு இழந்து நடூங்குதுயர்‌ உறுத்துப்‌ 


பாலை என்பதோர்‌ படிவங்‌ கொள்ளும்‌””?2 


அ..தாவது முல்லை, குறிஞ்சி, என்ற இருவகை நிலங்களும்‌ 
தங்களுடைய இயல்பினை இழந்து வறண்டபொழுது பாலை நிலம்‌ தோன்றும்‌ 


என்பதாகும்‌. 


முதற்பொருளுள்‌ ஒன்நாகிய காலம்‌, பெரும்பொழுது, சிறுபொழுது என 
இருவகைப்படும்‌. பெரும்பொழுது என்பது ஓராண்டினை ஆறுகூறிட்ட 
பகுதிகளாகும்‌. சிறுபொழுது என்பது ஒரு நாளினை ஆறு கூறிட்ட 
பகுதிகளாகும்‌. கார்‌, கூதிர்‌ (குளிர்காலம்‌), முன்பனி, பின்பனி, இளவேனில்‌, 
முதுவேனில்‌ என்ற ஆறும்‌ பெரும்பொழுதுகளாகும்‌. வைகறை 
(இராப்பொழுதின்‌ பிற்கூறு), விடியல்‌ (பகறந்பொழுது முந்கூறு), எற்பாடு 
(பகந்பொழுதின்‌ பிற்கூறு), நண்பகல்‌, யாமம்‌ (இராப்பொழுதின்‌ நடுக்கூறு) 
மாலை ஆகிய ஆறும்‌ சிறுபொழுதுகளாகும்‌. ““ஜந்திணைக்கும்‌ பெரும்பொழுது 
சிறுபொழுதுகள்‌ பகுக்கப்பெந்றது அவ்வந்நிலத்திற்கேற்ப இப்பொழுதுகள்‌ 
தலைவன்‌ தலைவியர்‌ மாட்டுத்‌ தோன்றும்‌ காமக்குறிப்பை சிறப்பித்தல்‌ 
பற்றியதாகும்‌” 
நினைவுக்‌ கூரத்தக்கதாகும்‌. 


என்ந பேராசிரியர்‌ ந.சுப்புரெட்டியாரின்‌ கருத்து இங்கு 


2. கருப்பொருள்‌ 


கருப்பொருள்களாவன முதற்பொருட்கண்‌ கருக்கொள்ளும்‌ 


பொருள்களாகும்‌. ௮வந்றை, 


“தெய்வம்‌ உணாவே மாமரம்‌ புட்பறை 
செய்தி யாழின்‌ பகுதியொடு தொகைஇ 
2934 


அவ்வகை பிறவும்‌ கருவென மொழிப”””* என்கின்றது தொல்காப்பியம்‌. 


3. உரிப்பொருள்‌ 


89 


உரிப்பொருளாவது மக்களின்‌ வாழ்விந்கு உரிய பொருளாகும்‌. 
புணர்தல்‌, பிரிதல்‌, இருத்தல்‌, இரங்கல்‌, ஊடல்‌ என்பவையும்‌ அவற்றின்‌ 
நிமித்தங்களும்‌ முறையே குறிஞ்சி, பாலை, முல்லை, நெய்தல்‌, மருதம்‌ 
என்னும்‌ ஐந்து திணைகளுக்கும்‌ உரிய உரிப்பொருள்களாகும்‌.” 


ஒரு பாடலுள்‌ முதல்‌, கரு, உரி என்ற மூன்றும்‌ பயின்று வருகையில்‌, 
அவை சொல்லப்படுகின்ற முறையால்‌ சிறப்புப்‌ பெறும்‌ என்கின்றார்‌ 


தொல்காப்பியர்‌. 


“முதல்கரு உரிப்பொருள்‌ என்ற மூன்றே 
நுவலுங்‌ காலை முறைசிறந்‌ தனவே 


பாடலுட்‌ பயின்றவை நாடுங்‌ காலை?” 


இப்பாடலுக்கு உரைவகுக்கையில்‌ இளம்பூரணர்‌ நச்சினார்க்கினியர்‌ ஆகிய 
இருவரும்‌ தம்முள்‌ மாறுபடுகின்றனர்‌. ஒரு பாடலில்‌ முதல்‌, கரு, உரி ஆகிய 
முப்பொருளும்‌ பயின்று வரும்பொழுது முதந்பொருளை வைத்தும்‌, 
முதற்பொருள்‌ இல்லையாயின்‌ கருப்பொருளை வைத்தும்‌, கருப்பொருள்‌ 
இல்லையாயின்‌ உரிப்பொருளை வைத்தும்‌ திணையுணர்வர்‌ என்பது 


இளம்பூரணர்‌ கருத்தாகும்‌.” 


முதல்‌, ௧௬, உரிப்பொருள்‌ மூன்றும்‌ ஒரு பாடலில்‌ பயின்று 
வரும்போது முதலைவிடக்‌ கருப்பொருளும்‌, கருப்பொருளை விட 
உரிப்பொருளும்‌ சிறந்தமையால்‌ உரிப்பொருளைக்‌ கொண்டே பாடலின்‌ 
திணையை நிர்ணயிக்க வேண்டும்‌ என்பது நச்சினார்க்கினியர்‌ கருத்தாகும்‌. 

இளம்பூரணர்‌ கருத்தைவிட  நச்சினாக்கினியரின்‌ கூற்று மிகவும்‌ 
பொருந்துவதாகும்‌. 


4. முதல்‌-௧௬-உரி: இணைவுபொருள்‌ 


சங்கப்பாக்களில்‌ இம்முதற்‌, கருப்பொருள்கள்‌ குறித்த வருணனைகள்‌ 


பாடநீபொருளை மேலும்‌ தெளிவாக்குவதுடன்‌, பாடலுக்குச்‌ 


90 


சுவையூட்டூுகின்றன. இவையேயன்றி சங்கப்‌ புலவர்களின்‌ நுண்ணோக்குத்‌ 
திறனையும்‌  இவ்வியந்கை வருணனைகள்‌ புலப்படுத்துகின்றன. சங்க 
இலக்கிய இயந்கைப்‌ புனைவுகள்‌ குறித்து ஆய்வு  மேந்கொண்ட 
எஸ்‌.தனிநாயகம்‌ அடிகளார்‌, “சங்க இலக்கியப்‌ பாடல்களில்‌ இயற்கை 
வருணனைகள்‌ சிலவிடங்களில்‌ உள்ளது உள்ளபடியும்‌, சிலவிடங்களில்‌ 
புனைவாகவும்‌ அமைந்துள்ளன. புநப்பாடல்களில்‌ இயற்கை வருணனைகள்‌ 


இயல்பாகச்‌ சித்திரிக்கப்பட்டுள்ளன?”?? என்கின்றார்‌. 


சங்க இலக்கியத்தைப்‌ பொறுத்தமட்டில்‌ பாடலின்‌ மையப்பொருளை 
மேலும்‌ விளக்கும்‌ முகமாக இயந்கைப்‌ புனைவுகள்‌ அமைந்துள்ளன 
எனலாம்‌. குநுந்தொகை மொழிபெயர்ப்பாளர்களாகிய டேவிட்‌.இ.லடன்‌ மற்றும்‌ 
சண்முகம்பிள்ளை, “ஜவகை நிலப்பகுப்பும்‌ மற்றும்‌ ௮வற்றின்‌ உட்கூறுகளும்‌ 
(கருப்பொருட்கள்‌) பாடலின்‌ மையப்பொருளைச்‌ சித்திரிக்கும்‌ வகையில்‌ 
அமைக்கப்பட்டூுள்ளன. இவ்வமைப்பின்‌ மூலம்‌ பாடலின்‌ மைய உணர்வினை 
நேரடியாகச்‌ சுட்டாது குறிப்பாக உணர்த்த இயலுகின்றது””* என்று கூறுவதன்‌ 
மூலம்‌ இக்கருத்து மேலும்‌ வலுப்பெற்றுள்ளது. 


அகம்‌ பாடூவதந்கென்று எழுதிணைகளை வகுத்த தொல்காப்பியர்‌, 
புறம்‌ பாடூவதந்காகவும்‌ எழுதிணைகளை வகுத்துள்ளார்‌. அவையாவன 
வெட்சி, வஞ்சி, உழிஞை, தும்பை, வாகை, காஞ்சி, பாடாண்‌ என்பனவாகும்‌. 
மேற்கூறியவற்றில்‌ “பாடாண்‌” என்பதைத்‌ தவிர்த்து ஏனையவை பூக்களின்‌ 
பெயர்களாகும்‌. மறவர்கள்‌ போருக்குச்‌ செல்கையில்‌ தங்களிடையே 
வேறுபாடு தெரிதல்‌ வேண்டிப்‌ பூக்களை அணிந்தனர்‌. அப்பூக்களின்‌ 


பெயர்களே பின்னாளில்‌ ௮வ்வத்திணைக்குரிய பெயராக வழங்கலாயிற்று. 


உறுபகை வேந்திடை தெரிதல்‌ வேண்டி 
ஏந்துபுகழ்ப்‌ போந்தை வேம்பே ஆரெனவரூஉம்‌ 


மாபெருந்‌ தானையர்‌ மலைந்த பூவும்‌””“! 


91 


என்ற தொல்காப்பிய நூற்பா போரில்‌ வேறுபாடு தெரிதல்‌ வேண்டி மறவர்கள்‌ 


பூக்கள்‌ சூடியமையைப்‌ பகர்கின்றது. மேலும்‌ 


ப வேம்பி னொஸண்டளிர்‌ 

நெடுங்கொடி யுழிஞைப்‌ பவரொடு மிலைந்து?”*2 
“வெட்சி மாமலர்‌ வேங்கையொடு விரைதிச்‌ 
சுரியிரும்‌ பித்தை பொலியச்‌ சூடி 


வரிவயம்‌ பொருத வயக்களிறு போல?“ 


போன்ற பாடந்பகுதிகளும்‌ தமிழர்கள்‌ பூச்சூடிப்‌ போருக்குச்‌ சென்நமைக்குத்‌ 


தக்கச்‌ சான்றுகளாகின்றன. 


2.2.2.. சங்க இலக்கிய மொழிபெயர்ப்பு அமைப்பு முறைகள்‌ 


சங்க இலக்கிய மொழிபெயர்ப்பாளரும்‌ தமிழறிஞருமாகிய ஜி.யு.போப்‌ 
அவர்கள்‌ “மறவர்தம்‌ மன உணர்வினையும்‌ அவர்கள்‌ செய்கின்ற செயலின்‌ 
தன்மையினையும்‌ சுட்டுவனவாக இம்மாலைகள்‌ அமைந்தன. இத்தகைய 
பூக்களின்‌ மொழி நமக்கு புதுமையானதாகத்‌ திகழ்கின்றது””** என்கின்றார்‌. 
மேலும்‌ அவர்‌ பகைவர்களுக்கு அச்சம்‌ தருதந்பொருட்டும்‌ இராணுவ 
உடையினைப்‌ போன்றும்‌ இம்மாலைகளை வீரர்கள்‌ அணிந்திருந்தனர்‌?” 


என்றும்‌ கூறுகின்நார்‌. 
2.2.2.1. புறப்பாடல்களை பெயர்த்தவர்கள்‌ கையாண்டூள்ள முறை 


புறப்பாடல்களை மட்டும்‌ மொழிபெயர்த்தவர்களுள்‌ புநநானூநீறை 
மொழிபெயர்த்த பி.ஜோதிமுத்து, புறப்பொருள்‌ வெண்பாமாலையினையும்‌, 
புநநானூற்றையும்‌ மொழிபெயர்த்த ஜி.யு.போப்‌, பதிந்றுப்பத்தினை 
மொழிபெயர்த்த ஏ.வி.சுப்பிரமணியன்‌, புறநானூந்நின்‌ தேர்ந்த சில 


92 


பாடல்களை மட்டும்‌ மொழிபெயர்த்த ராமசாமிராஜகோபாலன்‌ ஆகியோர்‌ 


குறிப்பிடத்தக்கவர்கள்‌ ஆவர்‌. 


1. ஜி.யு.போப்‌: 


ஜி.யு.போப்‌ புநப்பொருள்வெண்பாமாலையில்‌ அமைந்த வெட்சி, 


கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உழிஞை, தும்பை, வாகை, பாடாண்‌, 
பொதுவியற்‌ படலங்களில்‌ உள்ள சூத்திரங்களை மொழிபெயர்த்துள்ளார்‌. 
அவ்வாறு பெயர்க்கையில்‌ அவ்வச்சூத்திரங்களுக்குரிய புறநானூற்று 
இலக்கியப்‌ பாடல்களையும்‌ பெயர்த்துச்‌ சான்றாக்கியுள்ளார்‌. 


மேலும்‌ பிற படலங்களில்‌ உள்ள சூத்திரங்களை மொழிபெயர்த்துள்ள 
ஜி.யு.போப்‌,  பாடாண்திணையில்‌ சூத்திரங்களை  மொழிபெயர்க்கவில்லை. 
மாறாக பாடாண்படலம்‌ “அரசர்‌ தம்‌ கடமைகள்‌ மற்றும்‌ பெருமைகளைச்‌ 
சுட்டும்‌ 51 சூத்திரங்களை கொண்டூள்ளதென்றும்‌ அவற்றை புறநநானூற்றுடன்‌ 


இணைத்துக்‌ கற்க வேண்டும்‌” என்று கூறியுள்ளார்‌“ 


இப்பகுதியில்‌ ஜி.யு.போப்‌ பேரெயின்முறுவலார்‌ பாடிய *“தொடியுடைய 
தோண்மணந்தனன்‌?,*” சேரன்‌ மாக்கோதை பாடிய “யாங்குப்‌ பெரிதாயினும்‌”இ* 
மாரிப்பித்தியார்‌ பாடிய “ஓவத்தன்ன விடனுடை வரைப்பின்‌?* மற்றும்‌ 
“கறங்கு வெள்ளருவி”,5 தொடித்தலை விழுத்தண்டினார்‌ பாடிய “இனி 
நினைந்திரக்க?! நல்லாதனார்‌ பாடிய “இளையோர்‌ சூடார்‌??2 போன்ற 
பாடல்களை மொழிபெயர்த்துள்ளார்‌. மேலும்‌ பொதுவியந்திணையில்‌ அமைந்த 
சில புறநானூற்றுப்‌ பாடல்களை மொழிபெயர்த்துள்ளார்‌. இவை தவிர இவரது 
புறநானூற்று மொழிபெயர்ப்பில்‌ எங்ஙணும்‌ திணைப்பற்றிய குறிப்புகள்‌ 
காணப்படவில்லை. 


2. பி.ஜோதிமுத்து: 


93 


புறநானூந்றை முழுமையாக  மொழிபெயர்த்துள்ள  பி.ஜோதிமுத்து 
ஒவ்வொரு பாடலின்‌ முன்பும்‌ திணை, துறை, பாடற்தலைவன்‌, பாடிய புலவர்‌ 


குறித்த விவரங்களைத்‌ தந்துள்ளார்‌. 
3. ஏ.வி.சுப்பிரமணியன்‌: 


பதிநீறுப்பத்தினை முழுமையாக மொழிபெயர்த்துள்ள 
ஏ.வி.சுப்பிரமணியனின்‌ மொழிபெயர்ப்பில்‌ பாடலுக்குரிய திணை, துறை 


பற்றிய குறிப்புகள்‌ காணப்படவில்லை. எனினும்‌ ஒவ்வொரு பத்தின்‌ 
முன்னுரையிலும்‌ பதிகம்‌  மொழிபெயர்க்கப்பட்டூள்ளது. இதன்மூலம்‌ 
பாடப்பட்ட அரசனைப்‌ பற்றிய முழுமையான குறிப்புகளைப்‌ பிறமொழி 


வாசகர்கள்‌ அறியமுடிகின்றது. 


சான்றாக, பதிற்றுப்பத்தின்‌ இரண்டாம்பத்தினை மொழிபெயர்க்கும்‌ முன்‌ 
அப்பத்திற்குரிய பதிகத்தினை மொழிபெயர்த்திருப்பதுடன்‌, ௮வ்வரசனைப்‌ 
பாடியதால்‌ குமட்டூரக்கண்ணனார்‌ பெந்ந பரிசில்‌ மற்றும்‌ அவன்‌ 
ஆட்சியாண்டுகளின்‌ விவரங்கள்‌ ஆகியவையும்‌ மொழி 


பெயர்த்தளிக்கப்பட்டூுள்ளன. 


“வாந முபைெ பயஎந வாந டநயசநென "நவ 500 எடைடயபநள 
யள டயசபநளள யள நநடட யள ய ளாயசந ழக வாந சநஎரெநள 
ழக வாந ளழரவாநச ய்சவ கழச வாசைவல-நபைவ லநயசள. 

ஜஐஅ௮யலயஎயசயஅடியப நேனரலெொநசயடயனயப சரடநன  கழச 


ககைவல-நபைவ லநயசள?”53 


4. இராமசாமி ராஜகோபாலன்‌: 


புறநானூற்றின்‌ தேர்ந்த சில பாக்களை மொழிபெயர்த்த இராமசாமி 
ராஜகோபாலன்‌ தன்னுடைய “ஏழலைநள கசழ௮ வுயஅடை ர்நசமழலை 
“ழநவசல”” என்ற நூலில்‌ பாடிய புலவரின்‌ பெயர்‌ மற்றும்‌ பாடலின்‌ 


எண்ணினை மட்டும்‌ வழங்கியுள்ளார்‌. 


94 


இதுவேயன்றிப்‌ பாடலில்‌ அமைந்த சிறந்த தொடரை அப்பாடலின்‌ 


மொழிபெயர்ப்பிற்குத்‌ தலைப்பாகவும்‌ கொடுத்துள்ளார்‌. சான்றாக, 


“நாடா கொன்றோ காடா கொன்றோ 
அவலா கொன்றோ மிசையா கொன்றோ 
எவ்வழி நல்லவ ராடவர்‌ 


அவ்வழி நல்லை வாழியநிலனே?””“ 


என்று ஒெவையாரால்‌ பொருண்மொழிக்காஞ்சித்துநையில்‌ 
இயற்றப்பெற்ற பாடல்‌ பின்வருமாறு மொழிபெயர்க்கப்பட்டூள்ளது: 


95 


“ஜவ அயல டிந ய உழரவெசல ழச ய தரபெடந 
ஜவ அயல டிந ய டழநடயனெ ழச ய பை ழநெ 
டீரவ நாநசந அந யசந பழழன யெவரசநன 
வாநசந வாழர யசவ யடளழ பழழன யெவரசநன 


நுயசவாஇ ஈயடை வாநந?” 


இப்பாடலிற்கு “வாந  புழழன நுயசவா” என்பது தலைப்பாக 
கொடுக்கப்பட்டூள்ளது. பாடல்‌ மொழிபெயர்ப்பின்‌ கீழ்‌ எவ்விதத்‌ 


திணைக்குறிப்பும்‌ காணப்படவில்லை. 


2.2.1.2. ௮அகப்பாடல்களை பெயர்த்தவர்கள்‌ கையாண்டூள்ள முறை 


அகப்பாடல்களை மொழிபெயர்த்தவர்களுள்‌ குறுந்தொகையினை 
முழுமையாக மொழிபெயர்த்த டேவிட்‌.இ.லடன்‌ மற்றும்‌ சண்முகம்பிள்ளை, 
நற்றிணை, குறுந்தொகை, அகநானூறு ஆகியவற்றை மொழிபெயர்த்த 
பேரா.தட்சிணாமூர்த்தி, கலித்தொகையினை மொழிபெயர்த்த பேரா.வீ.முருகன்‌ 
நநீ்றிணையை மொழிபெயர்த்த ஏ.வி.சுப்பிரமணியன்‌ ஆகியோர்‌ 
குறிப்பிடத்தக்கவர்கள்‌ ஆவர்‌.  இம்மொழிபெயர்ப்பாளர்கள்‌ தங்களுடைய 
மொழிபெயர்ப்பில்‌ திணைக்குறிப்புக்களைக்‌ கையாண்டூள்ள முறை குறித்த 


ஆய்வு இங்கு மேற்கொள்ளப்பட்டூள்ளது. 


1. பேரா.தட்சிணாமூர்த்தி: 


பேரா.தட்சிணாமூர்த்தி தம்முடைய நநீநிணை மொழிபெயர்ப்பின்‌ 
முன்னுரையில்‌, அ௮அகத்திணைகளின்‌ ஏழுவகையான பாகுபாடு, முதல்‌, ௧௬, 
உரிப்பொருள்கள்‌ குறித்த செய்திகள்‌, களவு, கந்பு ஆகியவநீறைப்‌ பந்றிய 
விளக்கங்களைத்‌ தந்துள்ளார்‌. மேலும்‌ நற்றிணையில்‌ அமைந்துள்ள பாடலின்‌ 
வரிசையில்‌ மொழிபெயர்ப்பும்‌ உள்ளது. தட்சிணாமூர்த்தியின்‌ ௮கநானூற்று 
மொழிபெயர்ப்பானது மூன்று தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. முதலிரு 
தொகுதிகளிலும்‌ அகநானூற்றின்‌ அமைப்புமுறை மட்டும்‌ விளக்கப்பட்டூள்ளது. 
மூன்றாவது தொகுதியில்‌ (2010-ஆம்‌ பதிப்பு) நநீறிணையில்‌ அமைந்தது 


96 


போலவே முதல்‌, ௧௬, உரிப்பொருள்‌ குறித்த செய்திகள்‌, களவு, கற்பு 
பந்றிய விளக்கங்கள்‌ ஆகியவை தரப்பட்டூள்ளன. மேலும்‌ 
ஐந்திணைகளுக்குமுரிய முதல்‌, கரு, உரிப்பொருள்களின்‌ அட்டவணையும்‌ 
தரப்பட்டூள்ளன. ஒவ்வொரு பாடலின்‌ மொழிபெயர்ப்புக்கு முன்பும்‌, 
அப்பாடலுக்குரிய திணை குறிப்பிடப்பெற்றுள்ளது. குறுந்தொகை 
மொழிபெயர்ப்பினை பொறுத்தமட்டில்‌ பாடலுக்குரிய  திணைக்குறிப்பினை 


நல்கவில்லை. 


2. சண்முகம்பிள்ளை மற்றும்‌ டேவிட்‌.இ.லடன்‌: 


குறுந்தொகையினை முழுமையாக மொழிபெயர்த்த சண்முகம்பிள்ளை 
மற்றும்‌ டேவிட்‌.இ.லடன்‌ ஆகிய இருவரும்‌ தங்களுடைய நூலின்‌ 
முன்னுரையில்‌ “அ௮கப்பாடல்களின்‌ குறியீட்டு மொழி” (வூந எளலஅ௮டிழடலை 
டயபெரயபந மக யுமய௮ "ழநவசல) என்ற தலைப்பிலான கட்டூரையில்‌ 
ஐந்திணைகளின்‌ தன்மைகளை விளக்கியுள்ளனர்‌. மேலும்‌ பின்னர்‌ தங்கள்‌ 
நூலில்‌ பாடல்களின்‌ வைப்புமுறை அமைந்துள்ள தன்மை குறித்தும்‌ 
விவரித்துள்ளனர்‌. (வாந யசசயபெந௮நவெ ழக "ழந௮ளள ௦ வாளை 
எழடரஅ௮ந). அவர்களுடைய மொழிபெயர்ப்பில்‌ குறுந்தொகைப்பாடல்கள்‌ 
குறிஞ்சி, முல்லை, மருதம்‌, நெய்தல்‌, பாலை என்ற முறையில்‌ 
அமைந்துள்ளது. 


ஒவ்வொரு தலைப்பின்‌ கீழும்‌ ௮த்திணையில்‌ அமைந்த பாடல்களை 
இவர்கள்‌ மொழிபெயர்த்துள்ளனர்‌. மேலும்‌ ஐந்திணைக்குமுரிய முதல்‌, ௧௬, 


உரிப்பொருளின்‌ அட்டவணையும்‌ இந்நூலின்‌ இணைக்கப்பட்டூள்ளது. 


மேந்கூறியவற்றின்‌ மூலம்‌ டேவிட்‌.இ.லடன்‌ மற்றும்‌ சண்முகம்பிள்ளை 
மொழிபெயர்ப்பில்‌ திணை குறித்த முழுமையான குறிப்புகள்‌ இருப்பதை 
அறியமுடிகின்றது. மேலும்‌ பாடல்கள்‌ குறுந்தொகை மூலத்தில்‌ உள்ள 
வைப்பு முறையில்‌ அமையாது, திணைவாரியாகப்‌ பகுக்கப்பட்டு 
மொழிபெயர்க்கப்பட்டிருப்பதன்‌ மூலம்‌ ஆசிரியர்கள்‌ திணைப்பகுப்பிற்கு 
வழங்கிய முக்கியத்துவமும்‌ பெறப்படுகின்றது. 


a1 


3. ஏ.வி.சுப்பிரமணியன்‌: 


ஏ.வி.சுப்பிரமணியன்‌ அவர்களின்‌ நநீறிணை மொழிபெயர்ப்பில்‌ 
(*யேசசயைை ய்‌ யுவொழடழபல ழக யு௮ழரச) திணை பற்றி குறிப்புகள்‌ 
காணப்படவில்லை. நூலின்‌ முன்னுரையில்‌ ஐந்திணைகள்‌ பற்றிய குறிப்பு 
வழங்கப்பட்டூள்ளது. ஆயின்‌ மொழிபெயர்ப்பில்‌ திணை பந்றிய குறிப்புகள்‌ 


காணப்படவில்லை. 
4. வீ.முருகன்‌: 


எட்டுத்தொகை நூல்களுள்‌ ஒன்றான கலித்தொகைத்‌ திணை 
அடிப்படையிலேயே தொகுக்கப்பட்டூள்ளது. எனவே வீ.முருகனின்‌ கலிதொகை 
மொழிபெயர்ப்பும்‌ திணை அடிப்படையிலேயே அமைந்துள்ளது. ஆசியவியல்‌ 
நிறுவன வெளியீடான கலித்தொகை மொழிபெயர்ப்பின்‌ முதற்பகுதியில்‌ 
மிகவிரிவான முன்னுரை கொடுக்கப்பட்டூள்ளது. இம்முன்னுரையில்‌ முதலில்‌ 
“அகம்‌” என்ற பாடுபொருள்‌ விளக்கப்பட்டூள்ளது. எழுதிணைகள்‌ மந்றும்‌ 
முதல்‌, ௧ரு, உரிப்பொருள்கள்‌ ஆகியவை அறிமுக நிலையில்‌ 


விளக்கப்பட்டூள்ளன. 


மேலும்‌ ௮கவாழ்வின்‌ பிரிவுகளாக அமைந்த களவு, கற்பு ஆகியவை 
விளக்கப்பட்டிருப்பதுடன்‌ இயந்கைப்புணர்ச்சி, இடந்தலைப்பாடு, பாங்கற் 
கூட்டம்‌, பாங்கியர்‌ கூட்டம்‌ ஆகிய துறைகளும்‌ விளக்கப்பட்டூள்ளன. 
உள்ளுறை, இறைச்சி ஆகியவையும்‌ தக்க சான்றுகளுடன்‌ 


விளக்கப்பட்டூுள்ளன. 


வீ. முருகனுடைய மொழிபெயர்ப்பு மற்ற மொழிபெயர்ப்பாளர்களின்‌ 
மொழிபெயர்ப்புகளைவிட பிறமொழி வாசகர்களுக்கு ஓர்‌ விரிவான 
அறிமுகத்தைத்‌ தருகின்றது. சங்க இலக்கிய  மொழிபெயர்ப்பாளர்களுள்‌ 
முருகனின்‌ மொழிபெயர்ப்பு விரிவாகவும்‌ மூலத்திந்கும்‌ ௮ண்மையாகவும்‌ 


அமைந்துள்ளமை புலனாகின்றது. 


98 


5. பி.ஜோதிமுத்து: 


ஐங்குநுநூந்றை பி.ஜோதிமுத்து முழுமையாகப்‌ பெயர்த்துள்ளார்‌. 
இந்நூலிலும்‌ கலித்தொகையினைப்‌ போல்‌ திணை அடிப்படையிலேயே 
பாடல்கள்‌ தொகுக்கப்பட்டூள்ளதால்‌, மொழிபெயர்ப்பும்‌ மூலநூலை 
அடியொற்றியே அமைந்துள்ளது. இந்நூலின்‌ முன்னுரையிலும்‌ மிகச்‌ 
சுருக்கமாகத்‌ திணை பற்றிய அறிமுகம்‌ தரப்பட்டூள்ளது. 


2.2.1.3. தேர்ந்த சில பாக்களை மட்டும்‌ பெயர்த்தவர்கள்‌ 
கையாண்டூள்ள முறை 


அகப்பாடல்களில்‌ தேர்ந்த சில பாடல்களை மட்டும்‌ 
மொழிபெயர்த்தவர்களுள்‌ குறிப்பிடத்தக்கவர்கள்‌ ஜியார்ஜ்‌.எல்‌.ஹார்ட்‌ 
ஏ.கே.ராமானுஜம்‌, நல்லாடை பாலகிருணமுதலியார்‌, எஸ்‌.எம்‌. பொன்னையா, 
ராஜரத்தினம்‌ ஆகியோர்‌ ஆவார்‌. இவர்களுள்‌ ராஜரத்தினம்‌ 
பத்துப்பாட்டில்‌ தேர்ந்தெடுக்கப்பட்ட சில பகுதிகளை மட்டும்‌ பெயர்த்துள்ளார்‌. 
ஏனையோர்‌ அகப்பாடல்கள்‌ மட்டுமின்றிப்‌ புநப்பாடல்களையும்‌ 


மொழிபெயர்த்துள்ளனர்‌. 
1. ஏ.கே.ராமானுஜம்‌: 


ஏ.கே.ராமானுஜம்‌ தம்முடைய “ழந௮ள ழக டூழஎந ரூ நுயச' என்ற 
நூலில்‌, பின்னுரையாக (யுகவநசநழசன) சங்க இலக்கியம்‌ குறித்து விரிவாக 
விவரித்துள்ளார்‌. ஏறத்தாழ 70 பக்கங்களில்‌ அமையும்‌ இப்பின்னுரையானது 
சங்க இலக்கியப்‌ பாடுபொருள்‌, துறைக்குறிப்புகள்‌, இலக்கிய மாந்தர்கள்‌, 
பாக்களின்‌ அமைப்பு, பாக்களில்‌ கையாளப்பட்டூள்ள உத்திகள்‌, நாட்டுப்புறப்‌ 
பாடல்களுக்கும்‌ சங்கப்பாடல்களுக்கும்‌ உள்ள தொடர்பு மற்றும்‌ சங்க 


இலக்கியப்‌ புலவர்கள்‌ ஆகியவை குறித்து எடுத்தியம்புகின்றது.ூ* 


ஏ.கே.ராமானுஜம்‌ இந்நூலை நான்கு பகுதிகளாகப்‌ பிரித்துள்ளார்‌. 
முதற்பகுதியில்‌ ௮கப்பாடல்களும்‌, இரண்டாம்‌ பகுதியில்‌ புநப்பாடல்களும்‌, 
மூன்நாவது பகுதியில்‌ கலித்தொகைப்‌ பாடல்களும்‌ நிறைவுப்‌ பகுதியாகிய 


99 


நான்காம்‌ பகுதியில்‌ சங்க இலக்கியங்களில்‌ அமைந்துள்ள சமயப்பாக்களும்‌ 


மொழிபெயர்த்தளிக்கப்பட்டூள்ளன. 


முதற்பகுதியில்‌ அகநானூறு, குறுந்தொகை, நற்றிணை, ஐங்குநுநூறு 
ஆகிய நூல்களிலிருந்து பாக்கள்‌ மொழிபெயர்க்கப்பட்டூுள்ளன. 


முரசடை : நழஎச'ள ஆநநவபைைள 


நேலவயடஇ வாந ளுநயளாழசந : யுஜெழைரள நறுயவைபை யனெ 
ளுநஉசநவ ஆநநவபைெெள 


“யடயஜை வாந நுயளவநடயனெ வாந டூழஎநச”ள துழரசநெல 
வாசழரபா வாந நுடைனநசநெளள 


ஆரடடயஜை வாந குழசநளவ : யவநைவெ நுயவைபெை யனெ 
ர்யிலநெளள ை்‌ ஆயசசயைபந 


ஆயசரவயஅ௮இ வாந டீூழறநடயனெ வாந டழஎநசள 
ருகெயவைாகரடநெளள யுகவநச ஆயசசயைபந. 


என்ற தலைப்புகளின்‌ கீழ்‌ அவ்வத்திணைக்குரிய பாக்கள்‌ 


மொழிபெயர்க்கப்பட்டூுள்ளன. 


அமெரிக்கமக்களுடன்‌ பல காலம்‌ வாழ்ந்து, அவர்களின்‌ இலக்கிய, 
வாழ்வியல்‌ கூறுகளை ஐயந்திரிபந உணர்ந்த  ஏ.கே.ராமானுஜத்தின்‌ 
மொழிபெயர்ப்பானது வாசகர்‌ நோக்கில்‌, பிறமொழி வாசகர்களுக்கு சங்க 


இலக்கிய மரபுகளை உணர்த்துவதில்‌ முதலிடம்‌ பெறுகின்றது எனலாம்‌. 


3. ஜியார்ஜ்‌.எல்‌.ஹார்ட்‌ : 


ஜியார்ஜ்‌.எல்‌.ஹார்ட்‌ ஜங்குநுநூநு, குறுந்தொகை, நற்றிணை, 
அகநானூறு மற்றும்‌ புறநானூறு ஆகிய நூல்களில்‌ அமைந்த சில 
பாடல்களை மொழிபெயர்த்துள்ளார்‌. மேலும்‌ தன்னுடைய நூலின்‌ 
முன்னுரையில்‌ ஐங்குறுநூறு, நநீறிணை ஆகிய இரு நூல்களும்‌ திணையின்‌ 
அடிப்படையில்‌ தொகுக்கப்பெநீறுள்ளதால்‌ அப்பாக்களின்‌ மொழிபெயர்ப்பின்‌ 


100 


கீழ்‌ மட்டும்‌ திணை பற்றிய குறிப்பினை நல்கியுள்ளதாகவும்‌ அவர்‌ 


கூறியுள்ளார்‌. 57 
4. பாலகிரு ணமுதலியார்‌: 


நல்லாடை பாலகிருணமுதலியாரின்‌ “குறுந்தொகை” மொழிபெயர்ப்பில்‌ 
திணை, துறை பந்நிய குறிப்புகள்‌ காணப்படவில்லை. இந்நூல்‌ 2009-ஆம்‌ 
ஆண்டு, மொழிபெயர்ப்பாளர்‌ மறைந்தபின்‌ முதற்பதிப்பாகப்‌ பதிப்பிக்கப்‌ 
பெற்றுள்ளது. எனவே ஆசிரியர்‌ முகவுரையும்‌, எட்டுத்தொகை நூல்கள்‌ 
குறித்த அறிமுகமும்‌ இடம்பெறவில்லை. ஆயின்‌ ஒவ்வொரு பாடல்‌ 
மொழிபெயர்ப்பின்‌ முன்னும்‌ அப்பாடலின்‌ தமிழ்மூலம்‌ திணை, துறையுடன்‌ 
விளக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. 


இம்மொழிபெயர்ப்பாளரின்‌ மந்றொரு மொழிபெயர்ப்பு நூலாகிய “வுந 
புழடனநப யுவொழடழபல ழக யுலெநைவெ வுய௮டை டூவைநசயவரசந?” 
என்ந நூல்‌ முதல்‌ இயலில்‌ குறிப்பிடப்பட்டுள்ளதைப்‌ போன்று 1959-ஆம்‌ 
ஆண்டு முதற்பகுதியாக வெளியிடப்பட்டூுள்ளது. இந்நூலின்‌ முன்னுரையில்‌ 
சங்க இலக்கியம்‌ மற்றும்‌ பதினெண்கீழ்க்கணக்கு நூல்கள்‌ குறித்த அறிமுகம்‌ 
தரப்பட்டூள்ளது. ஐந்திணைகளுக்குரிய முதல்‌, ௧௬ மற்றும்‌ 
உரிப்பொருள்களுக்கான அட்டவணையும்‌ இம்முன்னுரையில்‌ 


இணைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. 


5. பெ.நா.அப்புஸ்வாமி: 


பெ.நா.அப்புஸ்வாமி தன்னுடைய “வுயஅடை ஏந்சளந 1 
வுசயளெடயவழைெ்‌ என்ற நூலின்‌ முன்னுரையில்‌ “ளுஉநநெள யனெ 
டூயனெளஉயிநள” என்ற தலைப்பில்‌ ஐந்திணைகளையும்‌ அவற்றிற்குரிய 
உரிப்பொருளையும்‌ மிகச்சுருக்கமாக அட்டவணை போல்‌ தந்துள்ளார்‌. ஆயின்‌ 


நூலின்‌ எப்பகுதியிலும்‌ திணைபற்றிய குறிப்புகள்‌ காணப்படவில்லை. 


101 


6. பிறமொழிபெயர்ப்புகள்‌: 


ஆசியவியல்‌ நிறுவன வெளியீடான “வுய௮வடை “ழநவசல வாசழரபா 
வாந யுபநள”' என்ற நூலின்‌ முன்னுரையில்‌ ௮கத்திணைகள்‌ மற்றும்‌ 
புறத்திணைகள்‌ பற்றி விளக்கப்பட்டூள்ளன. மேலும்‌ ஒவ்வொரு பாடலின்‌ 
மொழிபெயர்ப்பின்‌ முன்பும்‌ அப்பாடலுக்குரிய திணைக்குறிப்பு 
காணப்படுகின்றது. 


சங்கஇலக்கியப்‌ பாக்களின்‌ மொழிபெயர்ப்புகளுள்‌ ஆசியவியல்‌ 
வெளியீடான “வுயஅடை “ழநவசல வாசழரபா வாந யுபநள” என்ற நூலில்‌ 


மட்டும்‌ திணை பற்றிய குறிப்புகள்‌ முழுமையாகக்‌ காணப்படுகின்றன. 
நில பிரிவுகளுக்கான மொழிபெயர்ப்புகள்‌ 


முதற்‌, கரு, உரிப்பொருள்களைப்‌ பொறுத்தளவில்‌ 
மொழிபெயர்ப்பாளர்கள்‌ முதல்‌ மற்றும்‌ உரிப்பொருட்களை 
மொழிபெயர்த்துவிடுகின்நனர்‌. கருப்பொருளினை மட்டும்‌ பொருள்‌ 
தெளிவிற்காக எழுத்துப்பெயர்ப்பு செய்கின்றனர்‌ என்பதைக்‌ காணமுடிகிறது. 
குறுந்தொகை மொழிபெயர்ப்பாளர்களாகிய டேவிட்‌-இ-லடன்‌ மற்றும்‌ 
சண்முகம்‌ பிள்ளை குறிஞ்சி நிலத்தை “ஆழரவெயைிை சுநபழை 
என்றும்‌, மருத நிலத்தை “கழறடயனெ சுநபழைெ்‌ என்றும்‌, நெய்தல்‌ 
நிலத்தை “ளுநயளாழசந சுநபழைெ்‌ என்றும்‌, பாலை நிலத்தை 


“நுயளவந டயனெ” எனவும்‌ மொழிபெயர்த்துள்ளனர்‌. 


கலித்தொகையினை மொழிபெயர்த்த வீ.முருகன்‌ குறிஞ்சி, முல்லை, 
மருதம்‌, நெய்தல்‌, பாலை என்பதை முறையே “ஆழரவெயைிஇ 
“ளுலடஎயெ்‌ *யுபசலைரடவரசயட”இ டூவைவழசயடஇ “றுயளவந டூயனெ” 


என மொழிபெயார்த்துள்ளார்‌. 


ஏ.கே.ராமானுஜம்‌ குறிஞ்சிநிலப்பகுதியினை “வாந ர்டைடள? என்றும்‌, 


முல்லை நிலப்பகுதியினை “வாந குழசநளவ?” என்றும்‌, மருத 


102 


நிலப்பகுதியினை “வூந டூழறடயனெ” என்றும்‌, நெய்தல்‌ நிலப்பகுதியினை 


1 [ 


வாந ளுநயளாழசந என்றும்‌, பாலைநிலப்‌ பகுதியினை வாந 


நுயளவநடயனெ?” எனவும்‌ மொழிப்பெயர்த்துள்ளார்‌. 


பேராசிரியர்‌ பொன்னையாவின்‌ “வுய௮அடை “ழநவசல வாசழரபா வாந 
யபநள?” என்ந நூலில்‌ குறிஞ்சி என்பது “ர்டைடல யசநய” என்றும்‌, 
பாலை என்பது “றுடைனநசநெளள?” என்றும்‌, முல்லை என்பது *துரபெடந 
யசநய” என்றும்‌, நெய்தல்‌ என்பது “ளுநய ளாழசந” என்றும்‌, மருதம்‌ 


என்பது *ஊரடவசளையவநன “£டயை என்றும்‌ மொழிபெயர்க்கப்பட்டூள்ளன. 


“வம்பமாரி? - மொழிபெயர்ப்பு 

மொழிபெயர்ப்பாளர்கள்‌ நிலப்பகுதியை மொழிபெயா்ப்பதில்‌ தம்முள்‌ 
பெரிதும்‌ முரண்படவில்லை. பொழுதைப்‌ பொறுத்தமட்டில்‌ “வம்பமாரி்‌ 
என்பதற்கான தக்க  இணைச்சொல்‌ காணப்படவில்லை. 
டேவிட்‌.இ.லடன்‌ மற்றும்‌ சண்முகம்‌ பிள்ளை இதனை “ருளெநயளழயெட 
சயெ”58 என்று பெயர்த்துள்ளனர்‌. நல்லாடை பாலகிருணமுதலியாரும்‌ 
இதனை “ருளெநயளழயெட சயை?? என்றே பெயர்த்துள்ளார்‌. 
அ.தட்சிணாமூர்த்தி “வம்பமாரி” என்பதை “ருளெநயளழயெட ளாழறநசள? 0 
என்று பெயர்த்துள்ளார்‌. முதந்பொருளை மொழிபெயர்க்கையில்‌ 
மொழிபெயர்ப்பாளர்களுக்குள்‌ ஓர்‌ ஒத்திசைவுக்‌ காணப்படுவது 


மேற்கூறியவற்றின்‌ மூலம்‌ புலனாகின்றது. 


கருப்பொருள்‌ மொழிபெயர்ப்பு 


கருப்பொருட்களை மட்டும்‌ பெரும்பான்மையான 
மொழிபெயர்ப்பாளர்கள்‌ பொருள்‌ தெளிவிற்காக எழுத்துப்பெயர்ப்புச்‌ 


செய்துள்ளனர்‌. சான்நாக, 


“நூநசந டிநநள ௮அயமந சை ஈ£ழநெல 
கசழ௮ வாந கடழறநசள ழக வாந முரச 


103 


வாயவ ஈயள ளரஉா டிடயஉம ளஎவயஉமள??6! 


“நூநசந 'நயஉழஉமள "நசஉாநன மழ வாந வழி டிசகலொநளஇ 
£ரரபந ழக ய னயசம வசரமெநன ஏூபெயனை வசநந?” £2 


“னுரசபை வாநளந னயலள 
ழக ழரச அநநவபைைள ழ்‌ வாந ளாயனநன னரநெள 
டிநநெயவா £ரயெயெ வசநநள கடழறநசபைெ? 


மேற்கூறிய சான்றுகளில்‌ குறிஞ்சி, வேங்கை, புன்னை ஆகியன 


எழுத்துப்பெயர்ப்புச்‌ செய்யப்பட்டுள்ளன. 


காந்தட்பூ 
சங்க இலக்கியத்தில்‌ “காந்தள்‌ பூ” குறிப்பிடத்தகுந்த இடத்தினைப்‌ 
பெறுகின்றது. குறுந்தொகையின்‌ முதல்‌ பாடலாக அமைந்த, 
“செங்களம்‌ படக்கொன்‌ நவுணர்த்‌ தேய்த்த 
செங்கோ லம்பிந்‌ செங்கோட்டி யானைக்‌ 


கழநறொடிச்‌ சேஎய்‌ குன்றம்‌ 
குருதிப்‌ பூவின்‌ குலைக்காந்‌ தட்டே 


5564 


என்ற பாடலில்‌ அமைந்த “காந்தள்‌ பூ” வினை மொழிபெயர்ப்பாளர்கள்‌ 


மொழிபெயர்த்துள்ள தன்மைக்‌ குறித்து இனி விரிவாகக்‌ காண்டோம்‌. 


104 


அ.தட்சிணாமூர்த்தி இப்பாடலைப்‌ பெயார்க்கையில்‌, 


“ஐவ ளை சலை டை டிரலொநள ழக 
டிடழழஅள 


நாலை யசந டிடழழன - சநன? 6 


இப்பெயர்ப்பாளர்‌ காந்தள்‌ என்றே ஒலிபெயர்த்துள்ளார்‌. 
நல்லாடை பாலகிரு ணமுதலியார்‌ இப்பகுதியினை, 


“ஜவ யடிழரனெள டை படழசழைளய எளரிநசடிய நவை 
வைள உடரளவநசள ழக சநன டிடழழ௮ள?” 6 


என பெயர்த்துள்ளார்‌. காந்தள்‌ என்பது இங்கு “படழசழைளய 


என பெயர்க்கப்பட்டூள்ளது. 
டேவிட்‌.இ.லடன்‌ மற்றும்‌ சண்முகம்‌ பிள்ளை இப்பகுதியினை 


“வாளை டிடழழன-சநன முயவெயட கடழறநச 

பசழரிள டில வாந டிரலொ 

டை வூரசரபயெ்‌ள ஈடைடளஇ 
நூநசந னசநளளநன டை ளாழரடனநச 
யனெ யமெடந யசஅழசஇ £ந ளடநறந னநஅழளெ 
யனெ யள வாந டியவவடந கநைடன பசழந சநன 
ளை யசசழறநள யனெ நடநியவெள வரளமள 


2267 


சரடிடிநன சநன டை வாநசை டிடழழன 


மயவெயட 


ளரிநசடிய” 


என்று பெயர்த்துள்ளார்‌. இவர்கள்‌ “காந்தள்‌” என்பதை “முயவெயட?” என்று 


பெயர்த்துள்ளனர்‌. பேரா. பொன்னையா இப்பகுதியினை “வாளை டைட ளை 


சலை யடசநயனல நவை முயவெயட கடழநநச டிடழழனபெை ை 


உடரளவநசள நவை வாநசை டிடழழன-சநன ரந?” என பெயர்த்துள்ளார்‌. 


105 


ஜி.எல்‌.ஹார்ட்‌ இப்பாடலை 


“ஆயமபை வாந கநைடன சநன நவை ளை மடைடபைெெ 
ரந உசரளாநள னந௮ழளெ 

ர்ந ஈயள சநன - ளாயகவநன யசசழநள 

சநன-வரளமநன நடநியவெள 

நாசைடபைெ டியவவடந யமெடநவள 

வாளை £டைட டிநடழபெள வழ ஆரசரபயெ 


யனெ வை ளை வாலைம நவை உடரளவநசள ழக டிடழழன - 
2968 


கடழநநசநன முயவெயட 

மேற்கூறியவற்றில்‌ பாலகிருணமுதலியாரைத்‌ தவிர ஏனையோர்‌ 
“காந்தள்‌” என்பதை ஓலிபெயர்ப்புச்‌ செய்துள்ளனர்‌. இவர்களுள்‌ 
டேவிட்‌.இ.லடன்‌ மற்றும்‌ சண்முகம்பிள்ளை தம்முடைய மொழிபெயர்ப்பின்‌ 
பின்னிணைப்பாக மரங்கள்‌ மற்றும்‌ விலங்குகளின்‌ தமிழ்ப்‌ பெயரையும்‌ 
(ஆங்கிலத்தில்‌ ஒலிபெயர்ப்புச்‌ செய்து) அவற்றிற்குரிய ஆங்கில பெயரையும்‌, 


அப்பெயர்கள்‌ பயின்று வரும்‌ பாடல்களின்‌ எண்ணையும்‌ அட்டவணையாகத்‌ 


தந்துள்ளனர்‌. இம்முறை பொருள்புலப்பாட்டில்‌ முதன்மை பெறுகின்றது 


எனலாம்‌. 


2.2.1.4 திணை மயக்கம்‌ 


ஏ.கே.இராமானுஜம்‌ குறுந்தொகையில்‌ அமைந்த சில பாடல்களின்‌ 
திணையினை மாந்றியமைத்துள்ளார்‌. அவற்றின்‌ விவரம்‌ பின்வருமாறு: 


மொழிபெயர்ப்பில்‌ 
பாடல்‌ எண்‌ திணை சுட்டப்பெற்றுள்ள 
திணை 


55.174 பாலை மருதம்‌ 
மருதம்‌ 
முல்லை 


முல்லை 


106 


மொழிபெயர்ப்பில்‌ 
பாடல்‌ எண்‌ சுட்டப்பெற்றுள்ள 
திணை 


முல்லை 


முல்லை 


மருதம்‌ 


மருதம்‌ குறிஞ்சி 


மருதம்‌ குறிஞ்சி 


ஏ.கே.இராமானுஜம்‌ மொழிபெயர்ப்பில்‌ அமைந்துள்ள இத்திணை 
மாற்றம்‌ உரிப்பொருள்‌ அடிப்படையில்‌ அமைந்துள்ளதாக 
ஏ.கே.இராமானுஜத்தின்‌ சங்க இலக்கிய மொழிபெயர்ப்புகள்‌ குறித்து ஆய்வு 
செய்த திரு.இராஜ்குமார்‌ குறிப்பிடுகின்றார்‌.? பிறமொழிப்பெயர்ப்பாளர்களின்‌ 


மொழிபெயர்ப்பில்‌ இத்தகைய திணை மாந்நம்‌ காணப்படவில்லை. 


சங்க இலக்கியப்‌ பாடல்களை மொழிபெயர்க்குங்கால்‌ 
மொழிபெயர்ப்பாளர்கள்‌ ஒவ்வொருவரும்‌ ஒரு முறையினை 
கையாண்டிருப்பினும்‌, திணைக்குறிப்புடன்‌ கூடிய மொழிபெயர்ப்புகள்‌ 
வாசகர்களுக்குத்‌ தெளிவினைத்‌ தருவதாக அமைந்துள்ளதைக்‌ 
காணமுடிகிறது. 


2.2.2 துறை - மரபு 


திணையின்‌ உட்பிரிவாக அமைந்திருப்பது துறையாகும்‌. 
புறத்திணையில்‌ ஒவ்வொரு திணைக்குமுரிய துநைகளைத்‌ தொல்காப்பியர்‌ 
வரையறுத்துத்‌ தந்துள்ளார்‌. ௮கத்திணையில்‌ கூற்று நிகழுமிடங்களைக்‌ 
கூறியுள்ளாரேயன்றி துறைகள்‌ இவையென அவர்‌ வரையறுக்கவில்லை. 
அகப்பொருளைப்‌ பொறுத்தமட்டில்‌ ஏறத்தாழ 400-க்கும்‌ மேற்பட்ட துறைகள்‌ 
உள்ளன. 


1 2 


துறை என்பதற்குத்‌ தொல்காப்பியம்‌ பின்வருமாறு இலக்கணம்‌ 


பகர்கின்றது: 


107 


“அவ்வவ மாக்களும்‌ விலங்கும்‌ அன்றிப்‌ 
பிற அவண்‌ வரினும்‌ திறவதின்‌ நாடித்‌ 
தத்தம்‌ இயலான்‌ மரபொடூ முடியின்‌ 


2 70 


அத்திறந்தானே துறை எனப்படூமே 


இதற்கு உரை வகுத்துள்ள பேராசிரியர்‌, “ஜவகை நிலத்திற்கும்‌ 
உரியவெனப்படும்‌ பல்வேறு வகைப்பட்ட மக்களும்‌, மாவும்‌, புள்ளும்‌ ஓதி 
வந்தவாறின்றிப்‌ படைத்துச்‌ செயினும்‌ ௮அவ்வத்திணைக்கேந்ற இலக்கணமும்‌ 
வரலாற்று முறையும்‌ பிநழாமைச்‌ செய்யின்‌ அது மார்க்கமெனினும்‌ 


«271 


துறையெனினும்‌ ஓக்கும்‌ என்கின்நார்‌. மேலும்‌ குளோரியா சந்திரமதி 
“கவிதையில்‌ கூறியுள்ள பொருளைத்‌ தெளிவாக உணர்ந்து கொள்ள 
+? 72 


உதவும்‌ கவிதையில்‌ பெரிதும்‌ கூறப்படாத திட்டம்‌ என்று துறைக்கு 


விளக்கம்‌ தருகிறார்‌. 


மேந்கூறியவற்றிலிருந்து துநை என்பதை எளிமை நோக்கிப்‌ “பாடலின்‌ 
சூழல்‌' என்று பொருள்‌ கொள்ளலாம்‌. துறையின்‌ மூலம்‌ பாடல்‌ எழக்‌ 
காரணமாக இருந்த சூழல்‌, பாடலமைப்பின்‌ திட்டம்‌ ஆகியவை பெரிதும்‌ 
அறியப்படுகின்றன. அகப்பாட்டிந்கு வழங்கப்பெறும்‌ துறைக்குறிப்பால்‌ 
கூறுவோன்‌, கேட்போன்‌, களன்‌, செய்தி ஆகியவை பெறப்படுகின்றன. 
சான்றாக நற்றிணையின்‌ முதற்பாடலாகிய “நின்ற சொல்லர்‌, நீடு 
தோன்றினியர்‌?? என்ற பாடல்‌, “பிரிவுணர்த்திய தோழிக்குத்‌ தலைவி 
சொல்லியது” என்ற துறையில்‌ அமைந்துள்ளது. இத்துறையின்‌ மூலம்‌ 
அறியப்படும்‌ செய்திகள்‌ பின்வருமாநு: 


கூறுவோர்‌ - தலைவி 

கேட்போர்‌ - தோழி 

களன்‌ - தலைவன்‌ தலைவியை விட்டுப்‌ பிரியக்‌ கருதியமை 
செய்தி - “தலைவன்‌ பிரிவான்‌” என்று உணர்த்திய தோழிக்குத்‌ 


தலைவி மறுமொழி 


108 


பயன்‌ - தலைவன்‌ மீது தலைவி கொண்ட மாநாத அன்பினையும்‌ 


நம்பிக்கையையும்‌ உணர்த்துகின்ற உறுதிப்பாடல்‌ 


இவ்வாநாக, ஒரு துறையானது பாடலைத்‌ தெளிவாகப்‌ புரிந்து 
கொள்வதற்கான செய்திகளைத்‌ தந்து உதவுகின்றது. சங்க இலக்கிய 
மொழிபெயர்ப்பாளர்கள்‌ பாடல்களை மொழிபெயர்க்கையில்‌ 
அப்பாடல்களுக்குரிய துறை அல்லது சூழல்‌ பற்றிய விளக்கங்களை 


தரும்பொழுது தம்முள்‌ மாறுபடுகின்றனர்‌. 


2.2.2.1 துறைக்கான மரபு விளக்கங்களைத்‌ தவிர்த்தல்‌ 


சங்க இலக்கிய மொழிபெயர்ப்பாளர்களுள்‌ குறிப்பிடத்தகுந்தவராகிய 
ஜியார்ஜ்‌.எல்‌.ஹார்ட்‌ தம்‌ மொழிபெயர்ப்பில்‌ பின்வருமாறு குறிப்பிடுகிறார்‌: 
“சங்கஇலக்கியச்‌ செய்யுட்களனைத்துடனும்‌ பாடலாசிரியரின்‌ பெயர்‌, 
பாடலுக்கான சூழல்‌ ஆகியவற்றை விளக்குகின்ற சிறிய தொடர்‌ 
காணப்படுகின்றது.  இத்துறைக்கான விளக்கம்‌ பாடல்‌ எழுந்த பல 
வருடங்களுக்குப்‌ பிறகு தோன்றியிருக்க வேண்டும்‌. அ௮கப்பாடல்களைப்‌ 
பொறுத்தளவில்‌ இத்தொடர்கள்‌ தேவைக்கு அதிகமான செய்திகளைத்‌ 
தருவதாகவும்‌, பாடலின்‌ மீது தேவையற்ற வரையறைகளைத்‌ 
திணிப்பதாகவும்‌ அமைந்துள்ளது. ஆகவே நான்‌ அவந்நைத்‌ தேவையான 


2274 


இடங்களைத்‌ தவிர பிற இடங்களில்‌ தவிர்த்துள்ளேன்‌ என்றும்‌, 
“புரநானூந்றை பொறுத்தளவில்‌ இச்சிறுகுறிப்புகள்‌ மிக முக்கியமானத்‌ 
தகவல்களைத்‌ தருகிறது. பாடலாசிரியன்‌, பாடப்பட்ட அரசன்‌, பாடல்‌ எழுந்த 
சூழல்‌ ஆகியவற்றைத்‌ தருவதாகவும்‌ அமைந்துள்ளது. எனவே நான்‌ 
2275 


அவற்றை முழுமையாகத்‌ தந்துள்ளேன்‌ என்றும்‌ குறிப்பிடூகின்றார்‌. 


இதற்குக்‌ காட்டாக அமையும்‌ மொழிபெயர்ப்புகள்‌ பின்வருமாநு: 
“கருவி வானங்‌ கார்சிறந்‌ தார்ப்பப்‌ 
பருவள்‌ செய்தன பைங்கொடி முல்லை 
பல்லான்‌ கோவலர்‌ படலைக்‌ கூட்டு 


மன்பின்‌ மாலையு முடைத்தேர்‌ 


109 


வன்புறைப்‌ பாண வவர்சென்ற நாடே?” 76 


-பேயனார்‌ 


“பிரிவாறந்நாமை அவந்கும்‌ உளதன்றோ! நீ வேறுபடுகின்ற தென்னை 
என்ந பாணருக்குத்‌ தலைமகள்‌ சொல்லுவதாக அமைந்த முல்லைத்திணைப்‌ 
பாடல்‌ இதுவாகும்‌. இப்பாடலை ஜியார்ஹ்‌ ஹார்ட்‌ பின்வருமாறு 


மொழிபெயர்த்துள்ளார்‌: 


“வாந ளமல உழளஎநசநன நவை உடழரனள யனெ டபைவவபபைெ 
சழயசள 

சநளிடநனெநவெ நவை வாந அழளெழழெ 

பசநநப தயளஅ௮பை உசநநிநசள டிடழளளழ௮ நவை வாந 
ளநயளழெ 

யனெ ஈநசனநசள நவை அயலெ உயவவடந 

நநயஎ வாந௮ வெழ பயசடயனெள ழக கடழறநநசள யனெ 
டநயஎநள 

வுநட்ட அநஇ ரகெநநடபை டியசன 

னழநள வாந டயனெ நாநசந ஈந £ஈயள பழநெ 

ாயஎந ளரஉா டழஎநடநளள்‌ நஎலஷெபெள? 77 
பாடலின்‌ திணை பாடலாசிரியர்‌ பந்றிய குறிப்பு இப்பாடலில்‌ 
காணப்படுகின்றது. மேலும்‌ பாடலின்‌ சூழல்‌ மொழிபெயர்ப்பில்‌ பின்வருமாறு 
கூறப்பட்டூள்ளது: “வூந ஈநசழ யடிளநவெ ழ்‌ ளை டிரளநைளளை ஈயள 
ளநவெ ஈளை டியசன வழ யளளரசந வாந ஈநசழர வாயவ ஈந ஈயள 
ழெவ கழசபழவவநப ஈநச யனெ நடைட சநவரசெ்‌” (௮..தாவது 
தலைவியை தான்‌ மறக்கவில்லையென்றும்‌, விரைவில்‌ வினைமுநற்றி 
மீளூவேன்‌ என்பதையும்‌ தலைவியிடம்‌ தெரிவிப்பதற்காக பாணனைத்‌ தூதாக 
அனுப்பியுள்ளான்‌) இக்குறிப்பு முழுமையாக ௮.'.தாவது துறைச்செய்தியை 
உள்ளடக்கியதாக  அ௮மைந்திருப்பின்‌ பாடலின்‌ சிறப்பு மொழிபெயர்ப்பில்‌ 
மேலும்‌ விளக்கம்‌ பெறும்‌. 


ஜியார்ஜ்‌ ஹார்ட்‌ புறநானூற்றில்‌ அமைந்த கபிலர்‌ பாடலாகிய 


110 


“மட்டுவாய்‌ திறப்பவு மைவிடை வீழ்ப்பவும்‌ 
அட்டான்‌ நானாக்‌ கொழுந்துவை யூன்சோறும்‌ 
பெட்டாங்‌ கீயும்‌ பெருவளம்‌ பழுனி 

நட்டனை மன்னோ முன்னே யினியே 

பாரி மாய்ந்தெனக்‌ கலங்கிக்‌ கையற்று 
நீர்வார்‌ கண்ணேந்‌ தொழுதுநிநீ பழிச்சிச்‌ 
சேறும்‌ வாழியோ பெரும்பெயர்ப்‌ பறம்பே 
கோறிரண்‌ முன்கைக்‌ குறுந்தொடி மகளிர்‌ 
நாநிருங்‌ கூந்தநீ கிழவரைப்‌ படர்ந்தே 


22 78 


என்ந பாடலைப்‌ பின்வருமாறு மொழிபெயர்த்துள்ளார்‌: 


“வூாநல நழரடன ழிநழவள ழக டஙைரழச 

ளுடயரபாவநச சயஅ௮ளஇ 

ஊழழம சலைந யனெ கப அநயவ 

யனெ பளைந வாந௮ வழ நாழநஎஏச றயவெநன வாந௮ 

ளழ சலை லழர நநசந 

ளரஉா கசநைனெளாலி லழர ளாழநநன டிந்கழசந 

ழெந “யச ளை னநயன 

ஐ ய௮ டிநநடைனநசநன யனெ டழளவ 

அல நலநள எளவசநயஅ௮ வநயசள 

ஐ டிழற யனெ பழஇ "சயளைபை லழரஇ 

பசநயவ-யெ௮நன "யசயஅிர அழரவெயை 

வழ கனை அ௮நெ 

கவை வழ வழரஉ£ வாந கசயபசயவெ னயசம ஈயசை ழக ளை 
னயரபாவநசள 

வாநசை நசளைவள னநஉழசயவநன நவை அயலெ எளஅயட்ட 
டியபெடநள? ? 
இப்பாடலுக்கு அவர்‌ தந்த விளக்கத்தில்‌ வூந ளழபெஇ ழக முயிடையசஇ 
யள ஈந வழழம டநயஎந ழக “யசயஅனிர (அழரவெயடை்‌ வழ பளை ை 
அயசசயைபந வழ டீசயாஅணெெ வாந எயரபாவநசள ழக ஏநட “யசை 

என்று குறிப்பிட்டூள்ளார்‌. மேலும்‌ வேள்பாரியினுடைய வரலாற்றையும்‌ 
கபிலர்‌, பாரியின்‌ நட்பின்‌ திறத்தையும்‌ ஜியார்ஜ்‌.எல்‌.ஹார்ட்‌ சுருக்கமாக 


111 


விவரித்துள்ளார்‌. பாடலின்‌ பொருள்‌ புலப்பாட்டிந்கு இந்த அடிக்குறிப்பு 
மேலும்‌ துணை செய்கின்றது. இவ்வாறு துறைக்கான மரபு விளக்கங்களைத்‌ 
தவிர்த்து சில குறிப்புகளை மட்டும்‌ தரும்‌ போக்கு 


மொழிபெயர்ப்பாளர்களிடம்‌ காணப்படுகின்றது. 


2.2.2.2 துறை விளக்கத்தைத்‌ தவிர்த்துப்‌ பாடலுக்கு முன்னுரை 
வழங்குதல்‌ 


ஜி.யு.போப்‌ அவர்கள்‌ புநஈநானூந்றை மொழிபெயர்க்கையில்‌, பாடலின்‌ 
சிறந்த தொடரைத்‌ தலைப்பாக்கியுள்ளார்‌. மேலும்‌ பாடலின்‌ 
மொழிபெயர்ப்பிற்கு முன்‌ பாடிய புலவர்‌ மற்றும்‌ பாடல்‌ குறித்த 
சிறுகுறிப்பினை நல்கியுள்ளார்‌. 


சான்றாக, சோழன்‌ குளமுந்நத்துத்‌ துஞ்சிய கிள்ளிவளவன்‌ 
மலையமான்‌ மக்களை (குழந்தைகளை) யானைக்கு இடூவுழி, அவர்களை 


விடுவிக்கும்‌ பொருட்டுக்‌ கோவூர்கிழார்‌ பாடிய, 


“நீயே, புறவி னல்ல லன்றியும்‌ பிறவும்‌ 
இடுக்கண்‌ பலவும்‌ விடூுத்தோன்‌ மருகனை 
இவரே, புலனுழு துண்மார்‌ புன்க ணஞ்சித்‌ 
தமதுபகுத்‌ துண்ணுந்‌ தண்ணிழல்‌ வாழ்நர்‌ 
களிறுகண்‌ டழூஉ மழாஅன்‌ மறந்த 
புன்றலைச்‌ சிறா௮ர்‌ மன்றுமருண்டு நோக்கி 
விருந்திற்‌ புன்கணோ வுடையர்‌ 


கேட்டனை யாயின்‌ வேட்டது செய்ம்மே” 


என்ற பாடலை “ட௫வைவடந பழெஉநவெள” என்ற தலைப்பில்‌ 


மொழிபெயர்த்துள்ளார்‌. அவர்தம்‌ மொழிபெயர்ப்பு வருமாறு: 


“வாழர யசவ ழக வாந சழலயட டை ழக £னை நூாழ ளயஎநன 


வாந னழஎந கசழஅ௮ யககடலைவழைட யனெ அயலெ ழவாநசள. 


112 


வாநளந யசந உ௱டைனசந ழக வாந சயஉந வாயவ சழவநஉவள 
வாந டநயசநென கசழஅ௮ நயவெஇ நாழ ளாயசந வாநசை கழழன நவை 
வாந ஈரபெசல யனெ ரனெநெச நூாழளந கழளவநசபெ உயசந அந்‌ெ 


டநயன ஈ£யில டளைநள. 


ளுநந வாநளந டவைவடந பிழெஉநவெள ஈழறந கசைளைவ வாநல 
ளவழழன கநயசபைை வாந ளபைவ ழக வாரை நடநிாயவெள்‌ வாநடெ 
கழசபநவவபை வாயவஇ நநசந னயரவெநன டில வாந யளிநஉவ ழக 
வால ஈயடட்‌ யனெ ழெந எளவயனெ வசநஅடிடபெை நவை வசழரடிடநள 
நஎநச நெந! 

ர்நயச அந யனெ வாந கழட்டழறந வாந "சழனிெவபெள ழக 


2? 81 


வாை ழந னநளசைந 


இப்பாடலுக்கு முன்னர்‌ வழங்கியுள்ள குறிப்பில்‌ “யு ஊ௱நைகவயை 
உயடடநன ஆயடயலயஅ௮ய (சழடியடிடல வாந ளயஅ௮ந பழநள டில வாந 
யெ௮ந ழக முயசலை - ளுநந 121இ  நவஉ) கநடட ரனெநச 
முடைடளையடயஎயெeள னளைிடநயளரசந யனெ ைிை எளழஅந நயல வாந 
டவைவடந எளழளெ ழக வாந எயளளயட கநடட வவெழ ஈளை ஈயனெள. 
வாநளந ஈந ழசனநசநன வழ டிந மடைடநன டில £யஎபைெெ வாநசை 
£நயனள உசரளாநன டில யெ நடநியவெ வழ நாழளந வசநயன வாநல 
நநசந வழ டிந நலிழளநன - ய உசரநட டிரவ ழெவ ரஜலெழஅழெ 
ரளைஅநவெ ை ளு.ஜனெயை ட்‌ வாழளந எனயலள. வாந "ழநவ 
*முழளசமடைடயச” ளயஎன வாநன டில ஈளை வெநசஉநளளழை 
ழெச றயள வாளை ஈளை மழடெல ளரஉஉநளளகரட யனழஉயஉல?” 
என்று பாடல்‌ பிறந்த சூழலை வரலாற்றுப்‌ பின்புலத்துடன்‌ விளக்கியுள்ளார்‌. 
இக்குறிப்பு பாடலின்‌ பொருள்புலப்பாட்டிற்குப்‌ பல்லாற்றானும்‌ துணைச்‌ 


செய்கின்றது. 


113 


2.2.2.3. திணை, துறை விளக்கத்தை முற்றிலும்‌ தவிர்த்தல்‌ 


ம.லெ.தங்கப்பாவின்‌ மொழிபெயர்ப்பில்‌ பாடல்‌ அமைந்த நூல்‌, 
பாடலெண்‌, பாடலாசிரியர்‌ பெயர்‌ ஆகிய குறிப்புகள்‌ மட்டும்‌ 


வழங்கப்பட்டூள்ளன. 


ஏ.கே.ராமானுஜம்‌ தம்முடைய “ழந௮ள ழக டழஎந யனெ றயச?” என்ற 


நூலில்‌ பாடல்களுக்கான திணை, துறை குறிப்புகளை வழங்கவில்லை. 


பெ.நா.அப்புஸ்வாமி அவர்களின்‌ மொழிபெயர்ப்பில்‌ (வுயஅடை ஏநசளந 
டை வுசயளெடயவழைபெ) பாடல்‌ எண்‌ மற்றும்‌ பாடலாசிரியர்‌ பற்றிய 
குறிப்புகள்‌ மட்டும்‌ வழங்கப்பட்டூள்ளன. திணை, துறை பற்றிய 
குறிப்புகள்‌ இம்மொழிபெயர்ப்பில்‌ காணப்படவில்லை. இது ஒரு குறையே 
ஆகும்‌. 


பரிபாடலை மொழிபெயர்த்துள்ள பி.பாண்டியன்‌ தம்‌ மொழிபெயர்ப்பில்‌ 
பாடலை இயற்றியவர்‌, பாடலுக்கான பண்‌ மந்றும்‌ பண்‌ வகுத்தவர்‌ பநீறிய 
குறிப்புகளையும்‌ மொழிபெயர்த்துத்‌ தந்துள்ளார்‌. தமிழ்‌ மரபினை அறியாத 
பிறமொழி வாசகர்களுக்கு திணை, துறைக்‌ குறிப்பு அவசியமாகும்‌. 


2.2.2.4. துறை விளக்கத்தைத்‌ தவிர்த்து சூழலை விளக்குதல்‌ 


சங்க இலக்கியத்திலிருந்து தேர்ந்த சில பாக்களின்‌ மொழிபெயர்ப்பாக 
அமைந்த இந்திய ஆசியவியல்‌ நிறுவன வெளியீடான “வுய௮அடை "ழநவசல 
வாசழரபா வாந யுபநள” என்ந நூலினுள்‌ ஒவ்வொரு பாடலுக்கும்‌ உரிய 
சூழல்‌ ஆங்கிலத்தில்‌ வழங்கப்பட்டூள்ளது. 

சான்றாக, குறுந்தொகையில்‌ அமைந்த “அகவன்‌ மகளே! அகவன்‌ 


மகளே!” 82 என்ற பாடல்‌, 


114 


“னுளைநைெச - நழ௮யெ 
னுளைரநச - நழஅயெ 
னுளைநைச - நழஅய நாழ 
“ழளளநளளநள டழபெ நாவைந ஈயசை 

டூமைந ய பயசடயனெ ழக உழடலெொ ளாநட்டள 
ளுபை யபயை லழரச ளழபெ 

ழக வாயவ அழரவெயை 

குசழ௮ நாலை ஈந £ஈயடைள 


இழ எபை யபய லழரச ளழபெ 


ழக ஈளை பை அழரவெயை” 83 


என்று பெயர்க்கப்பட்டூள்ளது. மேலும்‌ பாடலின்‌ கூற்று பந்றிய குறிப்பும்‌ 
பின்வருமாறு இடம்‌ பெற்றுள்ளது: “வாந டயல௮யவந கசநைனெ ளிநயமள 
ளரபபநளவளைநடல சநஏயடபை வாந எளநஉசநவ டழஎ ழக வாந 
£நசழற யள ஈநச "யசநவெள பழ வழ வாந ளழழவாளயலநச நழஅ௮யெ 
கழச னஸைடலபெ வாந உயரளந ழக வாந ரநசழபெள 


ளடைமநெளள?” இவ்வாறு துறை விளக்கத்தை நேரடியாக தருவதற்குப்‌ 


பதிலாகப்‌ பாடல்‌ பாடப்படும்‌ சூழலைச்‌ சில  மொழிபெயர்ப்பாளர்கள்‌ 


தருகின்றனர்‌. 


2.2.2.5. பாடலின்‌ துறைகளுக்கான மரபு விளக்கம்‌ தருதல்‌ 


சில மொழிபெயர்ப்பாளர்கள்‌ - குறிப்பாகத்‌ தமிழிலக்கிய மரபில்‌ 
ஆழங்காற்பட்டவர்கள்‌ துறைகளுக்கான மரபு விளக்கத்தைத்‌ தருவதை 
வழக்கமாகக்‌ கொண்டூள்ளனர்‌. அ.தட்சிணாமூர்த்தியின்‌ அகநானூற்நு 
மொழிபெயர்ப்பில்‌ திணை, துறைகள்‌ குறித்த செய்திகள்‌ முழுமையாகக்‌ 
காணப்படுகின்றன. இவ்வாசிரியரின்‌ நந்நிணை மொழிபெயர்ப்பிலும்‌ திணை, 
துறைக்‌ குறிப்புகள்‌ காணப்படுகின்றன. இவருடைய குறுந்தொகை 
மொழிபெயர்ப்பில்‌ திணைக்‌ குறிப்புகள்‌ எஙஙணும்‌ காணப்படவில்லை 


குறிப்புகள்‌ மட்டும்‌ நல்கப்பட்டூள்ளது. சான்றாக “வேரல்வேலி 


115 


வேர்க்கோட்பலவின்‌””* என்ற பாடலை மொழிபெயர்த்த தட்சிணாமூர்த்தி ““வுந 
உழகெனையவெந எளெளைவள மழ வாந ஈநசழ வழ நநன ஈநச 
கசநைனெ எளழழெ88 என்ற துறைக்குறிப்பினை நல்கியுள்ளார்‌. மூலநூலில்‌ 
“இரவுக்குறி வந்து நீங்கும்‌ தலைமகனைத்தோழி எதிர்ப்பட்டு வரைவு 
கடாயது? என்ற குறிப்பு வழங்கப்பட்டூுள்ளது. பிறமொழி வாசகர்களை 
மனதிந்கொண்டு துறைக்குறிப்பின்‌ சாராம்சத்தை மட்டும்‌ தட்சிணாமூர்த்தி 
மொழிபெயர்த்திருப்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. 


2.2.2.6. துறை விளக்கத்திற்குப்‌ பதிலாக முன்னுரையும்‌ விளக்கமும்‌ 
தருதல்‌ 


துநை விளக்கத்திந்குப்‌ பதிலாகப்‌ பாடலுக்கான திறனாய்வு எனக்‌ 
கருதுமாறு சில மொழிபெயர்ப்பாளர்கள்‌ முன்னுரையின்‌ மூலம்‌ பாடல்களை 
விளக்குகின்றனர்‌. ஜோதிமுத்து அவர்களால்‌ மொழிபெயர்க்கப்பட்ட 
ஐங்குறுநூற்றில்‌ ஒவ்வொரு பத்து பாடலின்‌ முன்பும்‌ 
அப்பத்துப்பாடல்களுக்கான ஒரு சிறு முன்னுரை வழங்கப்பட்டூள்ளது. மேலும்‌ 


ஒவ்வொரு பாடலைத்‌ தொடர்ந்தும்‌ விளக்கம்‌ தரப்பட்டூள்ளது. சான்றாக, 


“அன்னாய்‌ வாழி வேண்‌ டன்னை நம்படப்பைத்‌ 
தேன்மயங்கு பாலினுமினிய வவர்‌ நாட்டு 
உவலைக்‌ கூவற்‌ கீழ்‌ 
மானுண்‌ டெஞ்சிய கலுழி நீரே” 
என்ற பாடலை எடுத்துக்காட்டலாம்‌. “உடன்போய்‌ மீண்ட தலைமகள்‌ நீ 
சென்ற நாட்டு நீர்‌ இனியவல்ல நீ எங்ஙனம்‌ நுகர்ந்தாய்‌ எனக்‌ கேட்ட 
தோழிக்குக்‌ கூறியதாக?” அமைந்த பாடல்‌ இதுவாகும்‌. இப்பாடலை 
ஜோதிமுத்து பின்வருமாறு மொழிபெயர்த்துள்ளார்‌: 


116 


“நளைவநெ னநயச! வூந னளைவரசடிநன நயவநச 

யவ வாந டிழவவழ௮ ழக வாந வை உழஎநசநன டில வநபைள 

யனெ டநகவ ழஎச டில யணையடள ட ளை சநபழைெ 

ளை எறநநவநச உடநயச வாயப்‌ வாந அ௮டைம அ௮ஜைநன நவை 
ாழநெல 


ழக ழரச பயசனநெ்‌” £8 


இப்பாடலுக்குக்‌ கீழ்‌ பின்வரும்‌ குறிப்பினையும்‌ அவர்‌ தந்துள்ளார்‌: 
“யு டயனல £யள உழஅந டியஉம வழ யசநவெயட ஈ£ழஅந. ர்நச அ௮யனை 
னசயறள ஈநச யவவநவெழை வழ வாந டியன நரயடவைல்‌ ழக நயவநச 
டை நச உ௱நைகவயடிள சநபழைடப யனெ யளமள ஈநச ஈழந ளாந 
டமைநள வை. வாந யடிழஎ ளை வாந யளெறநச ழக வாந டயனல. 

வாந டகைந ளாயசநன நவை ஈநச உ௱நைகவயைி நவை யலெ 
னளைஉழஅகழசவ ளை எறநநவநச வாய வாந உழஅகழசவயடிடந 


டகைந ளாந டநன ளநடகளைடல யவ ஈநச "யசநவெயட ஈழஅந”. 


மேற்கூறிய பாடலில்‌ தோழியை விளிப்பதாக “அன்னாய்‌” என்ந சொல்‌ 
அமைகின்றது. தோழியை “அன்னை, “அன்னாய்‌” போன்ற சொற்களால்‌ 


அழைத்தல்‌ மரபு என்று தொல்காப்பியமும்‌ பகர்கின்றது.” 


இப்பாடலை பல்வேறு மொழிபெயர்ப்பாளர்கள்‌ மொழிபெயர்த்துள்ள 


முறை குறித்து இங்கு ஆய்வு செய்யப்படுகின்றது. 
ஜியார்ஜ்‌.எல்‌.ஹார்ட்‌ இப்பாடலை, 


“நளைவநடஜடேி கசநைனெ 

ளுறநநவநச வாய அடைம அஜைநன நவை வாந ஈழநெல கசழ௮ 
ழரச பயசனநெ 

ளை வாந அரனனல நயவநச 

வாயவ யஜையடள னசமை யனெ டநயஎந 


டை டநயக-உழளஎளசநன £ழடநள டி ளை டயனெ” 


117 


என பெயர்த்துள்ளார்‌. இங்கு “அன்னாய்‌” என்பது “குசநைனெ’' எ 
மொழிபெயர்க்கப்பட்டது. 


ஏ.கே.ராமானுஜம்‌ இப்பாடலைப்‌ பின்வருமாறு மொழிபெயர்த்துள்ளார்‌: 


“டடநளள லழர கசநைனெடஇ டூளைவநெ 
நநநவநச வாய அடைம 
அஜைநன நவை ஈழநெல்‌ கசழஅ௮ ழரச பயசனநளெ 
ளை வாந டநகவ ழஎநச நயவநச டெ ளை டயனெ 
டழறந ைி வாந நயவநச ஈழடநள 
உழளஎசநன நவை டநயஎநள 


யனெ ௮அரனனநைன டில யஷையடள? 9! 


இவரும்‌ “அன்னாய்‌” என்பதை “குசநைனெ' மொழிபெயர்த்துள்ளார்‌. 


ஐங்குறுநூற்றில்‌ அமைந்த, 


“வேப்புநனை அன்ன நெடூங்கட்‌ கள்வன்‌ 
நண்ணக மண்ணளை நிறைய, நெல்லின்‌ 
இரும்பூ உறைக்கு மூரற்கிவள்‌ 


பெருங்கவி னிழப்ப தெவன்கொல்‌? அன்னாய்‌” 22 


என்ந பாடல்‌ தோழி செவிலிக்கு அறத்தொடு நிந்கும்‌ துறையில்‌ 
அமைந்துள்ளது. இப்பாடலில்‌ அமைந்த “அன்னாய்‌” என்ற சொல்‌ 
செவிலியைக்‌ குறிப்பதாகும்‌. இப்பாடலை மொழிபெயர்த்த பேரா.பொன்னையா 


“அன்னாய்‌” என்பதை “ஆழவாநச?”* என மொழிபெயர்த்துள்ளார்‌. 
மேற்கூறியவற்றிலிருந்து சங்க இலக்கியப்பெயர்ப்பாளர்கள்‌ “அன்னாய்‌” 


என்ந சொல்‌ தோழியைச்‌ சுட்டினால்‌ குசநைனெ என்றும்‌, ௮அன்னையைச்‌ 


சுட்டினால்‌ ஆழவாநச என்றும்‌ பெயர்த்துள்ளமைப்‌ புலனாகின்றது. 


118 


2.2.2.7. துறைப்‌ பெயர்களின்‌ மொழிபெயர்ப்புகள்‌ 


இனி, சில குறிப்பிட்ட துறைகளை மொழிபெயர்ப்பார்கள்‌ பெயர்த்துள்ள 
முறையினையும்‌, அ௮ம்மொழிபெயர்ப்புகளில்‌ காணலாகும்‌ வேறுபாடுகளையும்‌ 


விரிவாகக்‌ காணலாம்‌. 


களவொழுக்கத்தினை தமிழ்ப்புலவர்கள்‌ நான்கு நிலைகளில்‌ 


வைத்தெண்ணுகின்நனர்‌. அவையாவன. 
இயந்கைப்‌ புணர்ச்சி 


இடந்தலைப்பாடு 


பாங்கற்கூட்டம்‌ 


= Ar BY 


பாங்கியர்‌ கூட்டம்‌ என்பனவாகும்‌. 24 


1. இயற்கைப்புணர்ச்சி 


இயந்கைப்‌ புணர்ச்சி என்பது ஒத்த தலைவனும்‌, தலைவியும்‌ தாமே 
எதிர்ப்பட்டூப்‌ பழகுதலாகும்‌. அகப்பொருளாசிரியர்‌ தெய்வத்தாலும்‌ 
தலைவியாலும்‌ இது எய்தப்படும்‌ என்கின்றார்‌. தெய்வத்தால்‌ எய்தப்படும்‌ 
பொழுது அதுமுயற்சியின்றி முடிவதாகும்‌. சங்க இலக்கியத்தில்‌ இயற்கைப்‌ 
புணர்ச்சிக்குரிய பாடல்களாக 10 பாடல்கள்‌ அமைந்துள்ளன. அவற்றுள்‌ 


குறிப்பிடத்தகுந்தது குறுந்தொகையில்‌ அமைந்த, 


“கொங்குதேர்‌ வாழ்க்கை யஞ்சிறைத்‌ தும்பி 
காமஞ்‌ செப்பாது கண்டது மொழிமோ 
பயிலியது கெழீஇய நட்பின்‌ மயிலியற் 
செறியெயிற்‌ நரிவை கூந்தலின்‌ 
நறியவு முளவோநீ யறியும்‌ பூவே” 

என்ற பாடலாகும்‌. இப்பாடலை மொழிபெயர்த்த ஆ.தட்சிணாமூர்த்தி பாடல்‌ 
சூழலை சுட்டுகையில்‌ “இயந்கைப்புணர்ச்சி” என்பதை “யேவரசயட 


ரழை” என்று மொழிபெயர்த்துள்ளார்‌. 


119 


குறுந்தொகை மொழிபெயர்ப்பாளர்களாகிய டேவிட்‌.இ.லடன்‌ மற்றும்‌ 
சண்முகம்பிள்ளை “இயற்கைப்புணர்ச்சி' என்பதை “ருழைடெடில-கயவந? 


என மொழிபெயர்த்துள்ளனர்‌. 


நல்லாடை பாலகிருண முதலியார்‌ இயந்கைப்புணர்ச்சி என்பதை 
மொழிபெயர்க்கவில்லை. இந்திய ஆசியவியல்‌ நிறுவன வெளியீடான 
“வுயஅடை “ழநவசல வாசழரபா வாந யுபநள” என்ற நூலில்‌ 
இயற்கைப்புணர்ச்சி என்பது *ருழை்‌'0 என்று மொழிபெயர்க்கப்பட்டூள்ளது. 
இம்மொழிபெயர்ப்புகளில்‌ இயற்கைப்‌ புணர்ச்சி என்பதன்‌ பொருட்செறிவு 


காணப்படவில்லை. 


2. இடந்தலைப்பாடு 


இயந்கைப்‌ புணர்ச்சிக்குப்‌ பின்னர்‌, மறுநாள்‌ தலைவனும்‌ தலைவியும்‌ 
முதல்நாட்‌ கண்டவிடத்திலேயே சந்தித்துக்‌ கொள்வது இடந்தலைப்பாடு 
ஆகும்‌. “இயற்கைப்‌ புணர்ச்சியில்‌ கண்டுகலந்த தலைவனுக்கும்‌ 
தலைவிக்கும்‌ அவ்வளவில்‌ மனநிறைவு ஏற்படுமா? பிரிந்த பின்‌ புணர்ந்த 
நிலையும்‌, புணர்ந்தார்‌ உருவமும்‌ நெஞ்சை அரித்தன. புதிய பெரிய உறவை 


22101 


மீண்டும்‌ ஒருமுறை களித்துக்‌ காண்பதே இடந்தலைப்பாடு என்று 


வ.சுப.மாணிக்கம்‌ குறிப்பிடுகிறார்‌. 


இடந்தலைப்பாடு பற்றி மூன்று பாடல்கள்‌ சங்க இலக்கியத்தில்‌ 
காணப்படுகின்றன.!2  ஜங்குறுநூற்றில்‌ அமைந்த பின்வரும்‌ பாடல்‌ 
இடந்தலைப்பாடு துறையினைச்‌ சார்ந்ததாகும்‌: 


“இலங்குவளை தெளிர்ப்ப வலவ னாட்டி 
முகம்புதை கதுப்பின ளிறைஞ்சிநின்‌ நோளே 
புலம்‌ கொண்‌ மாலை மறைய 


நலங்கே ழாக நல்குவ ளெனக்கே? 1௦3 


120 


இதனை ஜியார்ஜ்‌.எல்‌.ஹார்ட்‌, 


“ர்நச டியபெடநள தபைடபைெ 

ளாந ளவழழன மலைமபைெ யவ ய உசயடி 

நச £நயன டழறநசநன 

ரநச கயஉந னை டில £ஈநச £ஈயசை 

டீரவ யள ளழழெ யள நஎஏஷபபெ நவை வைள டழநெடெளள 
ாயள பழநெ 

ளாந நடைட பளைந அந ஈநச டிசநதயளவள 


நவை யடட வாநசை டழஎடநைளள? 104 


என மொழிபெயர்த்துள்ளார்‌. இப்பாடலுக்கான துறை குறிப்புகள்‌ எதுவும்‌ 


வழங்கப்படவில்லை. 


இப்பாடலை மொழிபெயர்த்துள்ள ஜோதிமுத்து பாடலின்‌ கீழ்‌ பின்வரும்‌ 
அடிக்குறிப்பினை நல்கியுள்ளார்‌. 


“யு டழஎநச சநதழலைநள யவ வாந ளபைவ ழக ஈளை டழ௭ந 
யவ வாந வசலளவபை "டயஉந யனெ எழடடைழஙரணைநள ய்ள 
யடிழஎந. நூநப்‌ வாந டழஎசள எனநியசவ யகவநச வாந கசைளவ 
ரழை வாந டயளளநை கஜைநள வாந "டயஉந யனெ வனைந கழச 
வாநசை நெவை அநநவபை. யுள யசசயபெநன டிந்கழசந ளாந பழநள 
வழ வாந வசலளவபை "டயஉந யனெ யறயவைள வாந உழஅபை ழக 
£நச டழஎநச. நுூநெ £ந பழநள வாநசந £ந சநதழலைநள ழ்‌ ளநநபைப 
99105 


£நச யனெ நஒஓஉடயலனைள்‌ வழ ஈனைளநடக யள யடிழஎந என்ற 


அடிக்குறிப்பினை நல்கியுள்ளார்‌. 


பாடல்‌ மொழிபெயர்ப்பில்‌ இருவரிடையே பெருத்த வேறுபாடு 
காணப்படவில்லை என்நபொழுதிலும்‌, பிறமொழிவாசகர்கள்‌ தமிழின்‌ இலக்கிய 
மரபினை அறிந்துக்கொள்ள ஜோதிமுத்து தந்தள்ள அடிக்குறிப்பு போன்ற 
விளக்கங்கள்‌ அவசியமாகும்‌. 


3. பாங்கநீ கூட்டம்‌ 


121 


பாங்கனால்‌ தலைவனுக்கும்‌ தலைவிக்கும்‌ இடையே நிகழும்‌ கூட்டம்‌ 
பாங்கற்‌ கூட்டம்‌ எனப்படும்‌. சங்க இலக்கியத்தில்‌ பாங்கற்‌ கூட்டம்‌ பந்நி 27 
அகப்பாடல்கள்‌ உள!6 இவற்றுள்‌ பாங்கன்‌ கூற்றாய்‌ வருவன இரண்டு 


ஆகும்‌. குறுந்தொகையில்‌ அமைந்த 


“மால்வரை இழிதரும்‌ தூவெள்‌ அருவி 
கல்முகைத்‌ ததும்பும்‌ பல்மலர்ச்‌ சாரற்‌ 
சிறுகுடிக்‌ குறவன்‌ பெருந்தோட்‌ குறுமகள்‌ 
நீரோ ரன்ன சாயல்‌ 

29107 


தீயோ ரன்னென்‌ உரனவித்‌ தன்றே 


என்ற பாடல்‌ பாங்கற்‌ கூட்டத்தில்‌ அமைந்த பாடலாகும்‌. 


நல்லாடை பாலகிருண முதலியார்‌ இப்பாடலுக்கு வழங்கியுள்ள 
முன்னுரையில்‌ “வாந ஈநசழ டயபெரளைநள ட்‌ டழந. ர்ளை 
உழகெனையவெ யளமள ஈ£னை வாந சநயளழ்‌்‌ கழச ஈளை "பை. 
வாந டழஎச சநஎயடள வாயவ ஈளை எளவசநபெவா ளை யவ யெரபாவ 


டில வாந உயசஅள ழக ய அயனை நாழ௮அ £ந அநவ?!% 


என்று 
குறிப்பிட்டூள்ளார்‌. இங்கு “பாங்கற்‌ கூட்டம்‌” என்ற இலக்கிய மரபிந்கான 


மொழிபெயர்ப்பு எங்ஙணும்‌ காணப்படவில்லை. 


இப்பாடலை மொழிபெயர்த்துள்ள டேவிட்‌.இ.லடன்‌ மற்றும்‌ 
சண்முகம்பிள்ளை “றநூயவ ஈந ளயனை வழ ஈளை கசநைனெ நாழ ஈயன 


ழெவலைநன உரயபெநள ை்‌ னை ளஎடைந அநநவபைெை வாந 


29109 


பசைட என்ற துறைக்குறிப்பினை நல்கியுள்ளார்‌. 


< 


இதனை மொழிபெயர்த்துள்ள ௮.தட்சிணாமூர்த்தி “வாந  ஈநசழ 
ளிநயமள வழ ஈளை கசநைனெ யகவநச வாந கசைளவ அநநவபை 


99110 


நவை ளை டிநடழஎன என்ற குறிப்பினை நல்கியுள்ளார்‌. 


122 


இப்பாடலை மொழிபெயர்த்துள்ள ஜியார்ஜ்‌.எல்‌.ஹார்ட்‌ பாடலுக்குக்‌ கீழ்‌ 


எவ்வித அடிக்குறிப்பினையும்‌ நல்கவில்லை. 111 
மேற்சுட்டிய மொழிபெயர்ப்புகளுள்‌ “பாங்கநீ கூட்டம்‌' என்ற இலக்கிய 
மரபினைச்‌ சுட்டுவதாக எந்த மொழிபெயர்ப்பும்‌ அமையவில்லை என்பது 


குறிப்பிடத்தக்கது. 
4. தோழியிற்‌ புணர்ச்சி 


தலைவன்‌ தலைவி கூட்டமானது முதல்‌ மூன்று நாட்கள்‌ மட்டும்‌ 
தோழியின்‌ உதவியின்றி நிகழும்‌.!!2 ௮தன்‌ பின்னர்‌ தோழியின்‌ உதவியுடனே 


தலைவனும்‌, தலைவியும்‌ ஒருவரையொருவர்‌ காண்பார்கள்‌. 


தோழியிற்புணர்ச்சியின்‌ கூராக அமைந்த கையுறை மறுத்தல்‌, 
கையுறை ஏற்றல்‌ ஆகியவை அடுத்த இயலில்‌ விரிவாக விளக்கப்பட்டூள்ளது. 


இதுகாறும்‌ கூறியவற்றிலிருந்து துறைக்‌ குறிப்புகளை பிநமொழி 
வாசகர்களுக்கு அறிமுகப்படூத்துவதில்‌ மொழிபெயர்ப்பாளர்கள்‌ பல்வேறு 
முநைகளை கையாண்டூள்ளமைப்‌ புலனாகின்றது.  துறைக்குறிப்புகளை 
விரிவாகவும்‌, மரபுநோக்கியும்‌ தருவதுவே மொழிபெயர்ப்பின்‌ பயனை 
நல்குவதாக அமையும்‌. 


2.2.3 கூற்றுமரபு 


இலக்கியம்‌ படைப்பதற்குரிய நெறிகளில்‌ ௮வ்விலக்கிய மாந்தருக்குரிய 
வரையறை குறிப்பிடத்தகுந்ததாகும்‌. புறப்பாடல்கள்‌ புலவர்‌ கூற்றாக அமைய, 
அகப்பாடல்கள்‌ பாத்திரக்‌ கூற்நுகளாக அமைந்துள்ளன. 

“கவிதைக்‌ கொள்கை என்ற தளநிலையில்‌ நின்று நோக்கும்‌ பொழுது 
அகத்திற்கும்‌ புநத்திந்குமிடையே பாடுபவர்‌ நிலையில்‌ வேறுபாடு உண்டு. 
அகம்‌ ஒரு பாத்திரத்தின்‌ கூநீநாக அமையும்‌. இது ஒரு முக்கியமான 
வேறுபாடு ஆகும்‌”! 
கூரத்தக்கது. 


என்ந கா.சிவத்தம்பியின்‌ கூற்று இங்கு நினைவுக்‌ 


123 


அகப்பாடல்களைப்‌ பொறுத்தமட்டில்‌ தலைவன்‌, தலைவி பெயரைச்‌ 


சுட்டிக்‌ கூறுதல்‌ மரபாகாது. 


சுட்டி ஒருவர்ப்‌ பெயர்கொளப்‌ பெறூாவுர்‌?” 114 
என்கின்றது தொல்காப்பியம்‌. “சமஸ்கிருத மற்றும்‌ பிராகிருத மொழி 


அகப்பாடல்களில்‌ பெயர்‌ சுட்டப்படாத?”!!5 


தன்மை காணப்படுவதாக 
அறிஞர்கள்‌ சுட்டூவர்‌. இந்த உத்தியின்‌ மூலமாக உலகம்‌ முழுமைக்கும்‌ 
பொதுவான அக உணர்வுகளை எடுத்தியம்புதல்‌ எளிதாகின்றது. 
“அகப்பாடல்களில்‌ பெயர்‌ சுட்டப்படாத தன்மையானது, புலவர்கள்‌ தம்‌ 
அகஞ்சார்ந்த உணர்வுகளை எவ்விதத்‌ தயக்கமுமின்றி பதிவு செய்ய 


” 16 என்கின்றார்‌ வ.சுப.மாணிக்கம்‌. 


உதவுகின்றது 
அகப்பாடல்களில்‌ கூற்று நிகழ்த்துபவர்‌ பலராவார்‌. அவர்கள்‌ 
தலைவன்‌, தலைவி, தோழி பரத்தை செவிலி, நற்றாய்‌, பாங்கன்‌, கண்டோர்‌ 


பார்ப்பார்‌ பாணர்‌, கூத்தர்‌, இளையோர்‌, பாகன்‌ என்போர்‌ ஆவர்‌. 


(ை) தலைவன்‌ 


தலைமகன்‌ என்பான்‌ கல்வி, அறிவு, முக்கங்களால்‌ சிறந்தவன்‌. 
எனவேதான்‌ தொல்காப்பியர்‌ தலைமகனுக்கு இலக்கணம்‌ வகுக்கும்பொழுது 


2? 117 


“பெருமையும்‌ உரனும்‌ ஆடூ மேன என்கின்றார்‌. 


(ஸை) தலைவி 


அன்பும்‌, அருளும்‌ நிறைந்தவளாகத்‌ தலைவி காட்டப்படுகின்றாள்‌. 
அச்சமும்‌, நாணும்‌, மடனும்‌ பெண்மைக்குரிய குணங்களாக தொல்காப்பியர்‌ 
8 


சுட்டுகின்றார்‌. !18 மேலும்‌, 


“கற்புங்‌ காமமும்‌ நந்பா லொழுக்கமும்‌ 
மெல்லியநீ பொறையும்‌ நிறையும்‌ வல்லிதின்‌ 


124 


விருந்து புறந்தருதலுஞ்‌ சுற்றம்‌ ஓம்பலும்‌ 


பிறவு மன்ன கிழவோள்‌ மாண்புகள்‌” 119 
என்றும்‌ அவர்‌ குறிப்பிடுகின்றார்‌. 
(ஸை தோழி 


அகவாழ்வின்‌ இன்பத்தைத்‌ தலைவனும்‌ தலைவியும்‌ துய்ப்பதற்குக்‌ 
களவிலும்‌, கந்பிலும்‌ உறுதுணையாக இருப்பவள்‌ தோழியாவாள்‌. 
தலைவனைக்‌ கண்டவுடன்‌ மயங்கிவிடும்‌ தலைவி போல்‌ அல்லாது 
தலைவனின்‌ குணங்களை ஆராய்ந்து தேர்பவளாகவும்‌ உலகியலறிவு 


மிக்கவளாகவும்‌ தோழி படைத்துக்‌ காட்டப்படூகின்றாள்‌. 


“தோழி தானே செவிலிமகளே””!2 என்று கூறும்‌ தொல்காப்பியர்‌, 
தலைவிக்கு என்றும்‌ நங்காத துணையாக நின்று பொலிவு பெறுபவள்‌ தோழி 
என்றும்‌ கூறுகின்றார்‌. “சூழ்தலும்‌ உசாத்துணை நிலைமையிந் 
பொலிமே” 121 என்ற நூற்பாவின்‌ வழி  அ௮கவாழ்வில்‌ தோழியின்‌ 


பங்களிப்பினை அறியலாம்‌. 


(ளை பரத்தையர்‌ 


அகப்பொருள்‌ மாந்தர்களில்‌ பரத்தையர்‌ குறிப்பிடத்தகுந்தவர்‌ ஆவர்‌. 
கந்பு வாழ்வில்‌ தலைவன்‌  தலைவியரிடையே நேரும்‌ பிரிவிந்குப்‌ 
பெரும்பான்மையும்‌ காரணமாக இருப்பவர்கள்‌ இப்பரத்தையரே ஆவர்‌. 
இளம்பூரணர்‌ “ஆடலும்‌ பாடலும்‌ வல்லராகி அழகும்‌ இளமையுங்‌ காட்டி 
இன்பமும்‌ பொருளும்‌ வெ..கி ஒருவர்‌ மாட்டூர்‌ தங்காதார்‌”!22 என்று 


இவர்களின்‌ தன்மையைச்‌ சுட்டியுரைக்கின்நார்‌. 


பரத்தையர்‌ காதற்பரத்தையர்‌, காமக்கிழத்தியர்‌, பின்முறைவதுவைப்‌ 
பெருங்குலக்கிழத்தி என முப்பாற்படூவர்‌. காதந்பரத்தையர்‌ என்பவர்‌ சேரியில்‌ 
பரத்தையர்தம்‌ மகளாகி காதலாற்‌ புணர்தந்குரியராவர்‌. காமக்கிழத்தியர்‌ 


என்பார்‌ ஒருவனுக்கே உரிமை பூண்டவராய்க்‌ காமத்தின்‌ பொருட்டு 


125 


வரையப்படூவர்‌. பின்முறை வதுவைப்‌ பெருங்குலக்கிழத்தியானவள்‌ இரண்டாம்‌ 


மனைவி ஆவாள்‌. 


(௭) செவிலி 


தோழியின்‌ தாயாகவும்‌, தலைவியின்‌ வளர்ப்புத்‌ தாயாகவும்‌ திகழ்பவள்‌ 
செவிலியாவாள்‌. தலைவியிடம்‌ பேரன்பு கொண்டவளாகவும்‌ திகழ்பவள்‌ 


இவளே ஆவாள்‌. 


(எை நற்றாய்‌ மற்றும்‌ பிறர்‌ 


நற்றாய்‌ என்பவள்‌ தலைவியின்‌ தாயாவாள்‌ பாங்கன்‌ என்பவன்‌ 
தலைவனுடைய தோழனாவன்‌ கண்டோர்‌ என்போர்‌ தலைவி உடன்போக்கு 
மேறந்கொள்கையில்‌ வழியில்‌ சந்திக்கும்‌ மாந்தராவர்‌ அறிவர்‌ என்பார்‌ 
துநவுள்ளம்‌ கொண்ட சான்றோர்‌ பெருமக்களாவர்‌ பார்ப்பார்‌ என்பார்‌ 
அந்தணக்குலத்தைச்‌ சார்ந்த அ௮றிவராவர்‌ பாணன்‌ என்பான்‌ பாடல்களை 
இயற்றுவதில்‌ வல்ல கலைஞனாவான்‌ கூத்தர்‌ என்பார்‌ கூத்தாடூவதில்‌ வல்ல 
ஆண்களாவர்‌ ஆடல்‌ பாடல்‌ கலைகளில்‌ வல்ல பெண்கள்‌ விறலியர்‌ 
எனப்படூவர்‌ இளையர்‌ என்பார்‌ தலைவனுக்குக்‌ குற்றேவல்‌ செய்பவர்கள்‌ 
விருந்தினர்‌ தலைவனும்‌ தலைவியும்‌ விரும்பும்‌ மக்கள்‌ ஆவர்‌ பாகன்‌ 
என்பான்‌ தேரோட்டி ஆவான்‌. மேற்சுட்டியவர்களே அகப்பொருள்‌ 


மாந்தர்களாகத்‌ தொல்காப்பியரால்‌ சுட்டப்பெறுகின்றனர்‌. 


(எஸை கூற்று நிகழ்த்துவோரும்‌, கேட்போரும்‌ 


தொல்காப்பியர்‌ அகவாழ்வின்‌ பிரிவுகளாகிய களவு, கற்பு ஆகிய 
இரண்டிலும்‌ கூநீநினை நிகழ்த்துவோர்‌, கேட்போர்‌ ஆகியோர்‌ குறித்து 
வரையறை செய்துள்ளார்‌. பார்ப்பார்‌, பாங்கன்‌, தோழி, செவிலி, 
தலைவன்‌, தலைவி ஆகிய அறுவரும்‌ களவில்‌ கூற்றிந்குரியவராவர்‌. பார்ப்பர்‌, 


பாங்கன்‌, தோழி, செவிலி, தலைவன்‌ தலைவியுடன்‌, பாணன்‌, கூத்தன்‌, 


126 


விறலி, பரத்தை, அறிவர்‌, கண்டோர்‌ ஆகிய பன்னிருவரும்‌ கற்பிற்‌ 
கூற்றிந்குரியவர்கள்‌ ஆவர்‌. 
(எடை எடுத்துக்கூறுவோர்‌ 

ஊரில்‌ உள்ளோரும்‌, அயலவரும்‌, சேரியோரும்‌, தலைவன்‌, 
தலைவியின்‌ களவினை அறிந்தவர்களும்‌, தலைவியின்‌ தந்தை மநற்றும்‌ 


சகோதரர்களும்‌ நேர்ந்ததையறிந்து கூறியதாக பிறரால்‌ எடுத்துக்கூறப்படூதல்‌ 
அல்லது நேரே கூற்றுக்கள்‌ நிகழ்த்துவதில்லை. 


(ஜை) கேட்போர்‌ 


தலைவன்‌, தலைவி கூற்றினை பார்ப்பார்‌, பாங்கன்‌, தோழி, செவிலி, 
பாணன்‌, கூத்தன்‌, விறலி, பரத்தை, அறிவர்‌, கண்டோர்‌ ஆகிய பதின்மரும்‌ 
கேட்பர்‌.!? பார்ப்பார்‌, அறிவர்‌ என்ற இருவருடைய கூற்றை அகத்திணை 


மாந்தர்‌ அனைவரும்‌ கேட்பர்‌. 


தொல்காப்பியர்‌ அகத்திணை மாந்தர்கள்‌ இவரிவர்‌ என்று 
வரையறுத்ததுடன்‌, யார்‌ யாருடன்‌ உரையாற்றுவர்‌ என்பதையும்‌ 
செய்யுளியலில்‌ தெளிவாக வரையறை செய்துள்ளார்‌. இது கூற்றுமரபில்‌ ஒரு 
முக்கியமான கூறு ஆகும்‌. 


2.2.3.1 அகத்திணை மாந்தர்‌ குறித்த மொழிபெயர்ப்புகள்‌ 


சங்கப்பாக்களில்‌ கூற்றுகளுக்குரிய அகத்திணை மாந்தர்களை 


மொழிபெயர்ப்பாளர்கள்‌ பின்வருமாறு மொழிபெயர்த்துள்ளனர்‌: 


(1) பொதுமுறை: 


ஏ.கே.ராமானுஜம்‌, பெ.நா.அப்புஸ்வாமி, டேவிட்‌.இ.லடன்‌ மந்றும்‌ 
சண்முகம்பிள்ளை முதலியோர்‌ தலைவனை “ர்நு” என்றும்‌, 


தலைவியை “ளூர்நு? என்றும்‌, தோழியை ஈர்நுசு குசுஜநுனு” என்றும்‌, 


127 


பாங்கனை “ர்ஜளு குசுஜுனே” என்றும்‌, செவிலியை “குழுளுவுநுசு 
ஆழுவுர்நுசு? என்றும்‌, பரத்தையை “ஊழுஜோருடீஜநே” என்றும்‌, 
வாயில்களை “ஆநுளுளுநுபேநுசு” என்றும்‌ மொழிபெயர்த்துள்ளனர்‌ 


(2) மரபு முறை 


அ. தட்சிணாமூர்த்தி ஜி.எல்‌.ஹார்ட்‌, எஸ்‌.எம்‌.பொன்னையா, வீ.முருகன்‌ 
மற்றும்‌ இராஜரத்தினம்‌ முதலியோர்‌ தலைவனை ரர்நசழ” என்னும்‌ 
தலைவியை “ர்நசழறைெ” எனவும்‌ மொழிபெயர்த்துள்ளனர்‌. 
பேரா.பொன்னையா தோழியை £டயல-அயவந கசநைனெ” என 
மொழிபெயர்த்துள்ளார்‌. செவிலியை *குழளவநச-அழவாநச ” எனவும்‌, 


நந்றாயை “ஆழவாநச?” எனவும்‌ பெயர்த்துள்ளார்‌. 


தட்சிணாமூர்த்தி தோழியை *ஊழன௮யழைெ்‌ எனவும்‌, 
*ஜஊழகெனைையவெந?” எனவும்‌ பெயர்த்துள்ளார்‌. இவருடைய நந்நிணை 
மொழிபெயர்ப்பில்‌ “ர்நச கசநைனெ”இ “ஊழனயழைெ்‌ என்ற சொற்கள்‌ 
தோழியைச்‌ சுட்டுகின்றன. குறுந்தொகை மொழிபெயர்ப்பில்‌ 
ஊழகெனைனையவெந என்ற சொல்லே மிகுதியாகக்‌ காணப்படுகின்றது. 


ஏ.கே.இராமானுஜம்‌ பரத்தையினை “ஊழடெரடிநை? என்கின்றார்‌. 


பாலகிருணமுதலியார்‌ தலைவனை “டூழஎநச”' என்றும்‌, தலைவியை 
*நயனல-டூழஎந” என்றும்‌ தோழியை *ஊழகெனையவெந என்றும்‌, 
பரத்தையினை *ர்யசடழவ” என்றும்‌, செவிலியை “கழளவநச-அழவாநச” 
என்றும்‌, நந்நாயினை * அழவாநச” எனவும்‌ பெயர்த்துள்ளார்‌. 


ஜி.எல்‌.ஹார்ட்‌ தோழியை *ர்நச கசநைனெ” என பெயர்த்துள்ளார்‌. 


(3) புதுமுறை 


தலைவன்‌, தலைவியை ஜோதிமுத்து டீழல மந்றும்‌ புசைட என 


சுட்டியுள்ளார்‌. டேவிட்‌.இ.லடன்‌ மற்றும்‌ சண்முகம்பிள்ளை ஆகியோர்‌ 


128 


பரத்தைக்கும்‌ இற்பரத்தைக்கும்‌ தமிழ்‌ மரபிந்கேற்ப வேறுபாடு கண்டு 
மொழிபெயர்த்துள்ளனர்‌. பரத்தையினை - ர்யசடழவ எனவும்‌ 


இற்பரத்தையினை ஊழடெரடிநைெ எனவும்‌ மொழிபெயர்த்துள்ளனர்‌. 


மேற்கூறியவற்றின்‌ மூலம்‌ அகத்திணை மாந்தர்களை குறிக்கும்‌ 
சொல்லாடல்களின்‌ மொழிபெயர்ப்பில்‌ பெரும்பான்மையும்‌ 
மொழிபெயர்ப்பாளர்கள்‌ தம்முள்‌ ஒன்றுபடூவதை அறியமுடிகின்றது. சிற்சில 
இடங்களில்‌ மட்டும்‌ மொழிபெயர்ப்பில்‌ வேறுபாடுகள்‌ தோன்றுகின்றன. 


கூற்றினைத்‌ தொடர்ந்து மொழிபெயர்ப்பில்‌ சிறப்பிடம்‌ பெறுவது 
குறியிடமாகும்‌. 


129 


2.2.4 குறியிட மரபு 


பகற்குறியும்‌ இரக்குறியும்‌ 


களவுக்காலத்தில்‌ இயற்கைப்‌ புணர்ச்சிக்குப்‌ பின்னர்‌ தலைவன்‌, 
தலைவி இருவரும்‌ கூடும்‌ இடம்‌, காலம்‌ ஆகியவற்றை வரையறுத்துத்‌ 
தொல்காப்பியர்‌ இரவுக்குறி, பகற்குறி என இருபாற்படுத்தியுள்ளார்‌. 


“குநியெனப்‌ படூவ திரவினும்‌ பகலினும்‌ 


29 125 


அறியக்‌ கிடந்த ஆற்ற தென்ப 


என்று குறியிடத்திற்குத்‌ தொல்காப்பியர்‌ இலக்கணம்‌ பகர்கின்றார்‌. களவுக்‌ 
காலத்தில்‌ தலைவனும்‌, தலைவியும்‌ கண்டு கூடுகின்ற இடம்‌ குறியிடம்‌ 
எனப்படும்‌. இருவரும்‌ பகலில்‌ சந்தித்தால்‌ அது பகற்குறி எனவும்‌, இரவில்‌ 
சந்தித்தால்‌ அது இரவுக்குறியெனவும்‌ சுட்டப்பட்டூள்ளது. இரவுக்குறியானது 
இல்வரம்பிகவாமல்‌  நடைபெறும்‌.!28  பகந்குநியானது  தலைவி.'.தோழியால்‌ 


சுட்டப்படூுகின்ற இடத்தில்‌ அமையும்‌ என்றும்‌ தொல்காப்பியம்‌ கூறுகின்றது. 27 


சங்க இலக்கியப்‌ புலவர்கள்‌ தலைவன்‌ தலைவியின்‌ சந்திப்பை 
உணர்த்துவதற்கு குறியிடம்‌ என்னும்‌ இலக்கிய மரபைப்‌ பின்பந்றியமை 
புலனாகின்நது. 


“குறி” என்ற சொல்லை “வுலசளவ” என்ற ஒரு சொல்லால்‌ மட்டும்‌ 
அனைத்து மொழிபெயர்ப்பாளர்களும்‌ சுட்டூுகின்றனர்‌. இம்மொழிபெயர்ப்பில்‌ 


வேறுபாடு காணப்படவில்லை. 


130 


2.2.5 அடை புணர்‌ தொடர்கள்‌ 


சங்க இலக்கியத்தில்‌ அடைபுணர்‌ தொடர்கள்‌ மிகுதியாகப்‌ பயின்று 
வந்துள்ளன. அடைபுணர்‌ தொடர்களை மொழிபெயர்க்கும்‌ முறை குறித்து 
மொழிபெயர்ப்பாளர்‌ ம.லெ.தங்கப்பா பின்வருமாறு கூறுகின்றார்‌. 
“தமிழ்ப்பாடல்களில்‌ பெயரடைகள்‌ மிகுதியாக பயன்படுகின்றன. சிறுகண்‌ 
யானை, பைந்தொடிப்பாவை, நுண்ணிடை மடந்தை, தண்ணந்துறைவன்‌, 
நனந்தலை உலகம்‌ போன்ற தொடர்களை கூறலாம்‌. தமிழில்‌ பெயரடைகள்‌ 
செறிவான படப்பிடிப்பாக நின்று சுவை பயக்கின்றன. ஆங்கிலத்தில்‌ 
பெயர்க்கும்‌ பொழுதோ இவை அழகிழந்து வெறுஞ்செய்தியாய்‌ நின்று 
போகின்றன. “சிறுகண்‌ யானை?” என்னும்பொழுது சிறிய கண்களைக்‌ 
கொண்ட யானையின்‌ முகம்‌ கண்முன்‌ வருகின்றது. ஆங்கிலத்தில்‌ யெ 
நடநிாயவெ நவை எ௮யடட நலநள என்றோ, ளு௮யடட நலநன 
நடநியவெ என்றோ கூறினாலும்‌ அது காட்சியை நம்‌ கண்முன்‌ கொண்டு 
வந்து நிறுத்தாது என்றே நினைக்கின்றேன்‌. ஆங்கிலத்திலும்‌ அவ்வாறு 
வர்ணித்துக்‌ கூறும்‌ மரபில்லை. படிப்பவருக்கு அது சற்றே சுவை 


குறைவாகத்‌ தோன்றுதல்‌ கூடும்‌. ஆதலின்‌ பாடலின்‌ காட்சிக்கோ 
கருத்துக்கோ மிகத்துணையாக இருந்தாலன்றி மொழிபெயர்ப்பில்‌ விட்டு 


விடலாம்‌” 128 


என்கின்றார்‌. 

சமஸ்கிருதப்‌ பாடல்களை மொழிபெயர்த்த ஜான்பிரெளவ்‌ சமஸ்கிருத 
கவிதைகளில்‌ நண்‌ட அடைப்புணர்‌ தொடர்கள்‌ மிகுதியாகப்‌ பயன்படுத்தப்பட 
பட்டூள்ளதென்றும்‌, அவை அம்மொழிக்‌ கவிதைகளுக்குப்‌ பெரிதும்‌ 
பொருந்துவதாக அ௮மைந்துள்ளதென்றும்‌ கூறியுள்ளார்‌. மேலும்‌ ௮வர்‌ ஆங்கில 
மரபில்‌ இத்தகைய அ௮டைப்புணர்‌ தொடர்களின்‌ பயன்பாடு இல்லையென்றும்‌, 
செயற்கையாக அவற்றை பயன்படுத்தினால்‌ மூலமொழியில்‌ உள்ள கவிதைத்‌ 


தன்மையினை முழுமையாக அழித்துவிடும்‌” என்றும்‌ கூறியுள்ளார்‌. 
செவ்வியல்‌ இலக்கியங்களின்‌ குறிப்பிடத்தகுந்த பண்புகளுள்‌ ஒன்றாக 
அமைந்த  அடைப்புணர்‌ தொடர்களை ஆங்கிலத்தில்‌ மொழிபெயர்ப்பது 


குறித்து இவ்விரு மொழிபெயர்ப்பாளர்களின்‌ கருத்தும்‌ ஆய்விற்குரியது. 


131 


மேற்சுட்டிய கருத்தின்‌ உண்மைநிலை அறிய குறுந்தொகையின்‌ 


“கொங்குதேர்‌ வாழ்க்கை? என்று தொடங்கும்‌ பாடலில்‌ அமைந்த, 


“மயிலியற்‌ செறியெறிற்‌ நரிவை கூந்தலின்‌ என்ற பெயரடையினை 


மொழிபெயர்ப்பாளர்கள்‌ மொழிபெயர்த்துள்ள முறைகளைக்‌ காணலாம்‌. 


அ.தட்சிணாமூர்த்தி இப்பாடலை, 


“வுநடட ௮ந கை லழர £யஎந உழஅ௮ந யஉசழளள கடழறநசள 

நாலை யசந அ௮ழசந கசயபசயவெ வாய வாந டழஉமள ழக 
ாயசை 

ழக ௮ல னயசடபைெ ழக 'நயஉழஉமள ௮நைெ 

உடழளந ளநவ வநநவா யனெ நவநசயெட மணளொலி நவை அந? 


31 என்று பெயர்த்துள்ளார்‌. 


நல்லாடை பாலகிருண முதலியார்‌ இப்பகுதியை, 


“வுநடட அந நாயவ லழர £ய௭எ நவைநெளளநன 

யு௮ழபெ வாந கடழறநநசள வாயவ லழர மழெந ழக 

யசந வாநசந யலெ வாயவ ளஅ௮நடட ளறநநவநச வாய 
வாந டழஉமள ழக ௮ல உடழளந டிநகசநைனெநன ளிழரளந 
நவை "நயஉழஉம டழளடபைெளள யனெ உடழளநடல 
கழசஅ௮நன வநநவா?” 182 எனவும்‌ 


சண்முகம்‌ மந்றும்‌ டேவிட்‌.இ.லடன்‌ இப்பகுதியை, 


“ஜள வாநசந ழநெ வாயவ எஅ௮நடடள அழசந ளறநநவ 
வாய வாந £ஈயசை ழக வாளை நழஅ௮ய 

நவை ஈநச "நயஉழஉம பயவை 

யனெ உடழளந ளநவ வநநவா 

யனெ யலஸெநைவெ நவநசயெட 

டழஎந?” 158 


எனவும்‌ பெயர்த்துள்ளனர்‌. “மயிலியற்‌ செறியெறிற்‌ நரிவை கூந்தலின்‌ எனத்‌ 
தமிழில்‌ அமைந்துள்ள செறிவும்‌, சுவையும்‌ ஆங்கில மொழிபெயர்ப்பில்‌ 


காணப்படவில்லை என்பது இம்மொழிபெயர்ப்புகளை ஓஒப்புநோக்கும்போது 


புலனாகின்நது. 
2.2.6 குறிப்புப்பொருள்‌ 


132 


அகப்பாடல்களில்‌ அகஞ்சார்ந்த செய்திகளைப்‌ புலவர்கள்‌ 


வெளிப்படையாகப்‌ புலப்படூத்தாது அப்பாடல்களுக்குப்‌ பின்னணியாக 


அமையும்‌ கருப்பொருட்கள்‌ மூலம்‌ குறிப்பாக உணர்த்துவர்‌. இது 
குறிப்புப்பொருள்‌ எனப்படுகிறது. 


குறிப்புப்‌ பொருளைச்‌ சங்கப்புலவர்கள்‌ இருநிலைகளில்‌ 
வெளிப்படுத்துகின்றனர்‌. அவையாவன: (1) உள்ளுறை (2) இறைச்சி 


என்பனவாகும்‌. 


1. உள்ளுறை 


உள்ளுறை உவமையாவது குறிப்புப்‌ பொருளாக வந்து சூழல்‌ நோக்கி 
உய்த்துணரும்‌ வகையில்‌ ௮மைவதாகும்‌. இந்த உள்ளுறை உவமம்‌ குறித்த 
சில இலக்கண மரபுகளைத்‌ தொல்காப்பியர்‌ வரையறுக்கிறார்‌. அவையாவன 


பின்வருமாநு: 


பொருளின்‌ உள்ளே புதைந்து கிடக்கும்‌ குறிப்புப்‌ பொருள்‌ உள்ளுறை 
ஆகும்‌. உள்ளுறையாவது உடனுறை, உவமம்‌, சுட்டு, நகை, சிறப்பென என 
ஐந்து வகைப்படும்‌.12* இவ்வைந்து வகைகளுள்‌ தலையாயது உள்ளுறை 
உவமையாகும்‌. மந்நறந உவமைகளில்‌ வெளிப்படையாக உவமேயம்‌ 
அமைந்திருக்கும்‌ உள்ளுறை உவமையில்‌ உவமேயம்‌ சிந்தித்து 
பொருள்கொள்ளுமாநு அமைந்திருக்கும்‌. உள்ளுறை உவமை தெய்வந்‌ 
தவிர்ந்த ஏனைய கருப்பொருட்களால்‌ உள்ளுறை சுட்டப்படும்‌.!£ வாழ்வின்‌ 
இன்பதுன்பங்கள்‌ உவமைகளாகச்‌ கூறப்படும்‌. தலைவி  அ௮வளறிந்த 


கருப்பொருட்களை மட்டும்‌ உள்ளுறையாகக்‌ கூறுவாள்‌. 


தோழி தலைவி 
உறையும்‌ இடத்தை நன்கு அறிவதால்‌ அவள்‌ அக்குறிப்பிட்ட நிலம்‌ சார்ந்த 
கருப்பொருட்களை மட்டும்‌ உள்ளுறையாகக்‌  கூறுவாள்‌.!8 தலைவி 
ஈரிடங்களில்‌ மட்டும்‌ உவமைக்‌ கூறுவாள்‌! தலைவனுக்கும்‌ பிறருக்கும்‌ 


இடம்‌ வரைவின்றாகும்‌.!“ 


133 


2. இறைச்சி 


உள்ளுறைக்கும்‌ மேற்பட்டு “இறைச்சி' என்ற குறிப்புப்‌ பொருளையும்‌ 
தொல்காப்பியர்‌ குறிப்பிடுகிநார்‌. உள்ளுறை உவமத்தை விட நுட்பமாகக்‌ 
கூறப்பெறுவது இறைச்சிப்‌ பொருள்‌ ஆகும்‌. உள்ளுறை உவமத்தைப்‌ 
போலவே இறைச்சியும்‌ சங்கப்பாக்களில்‌ குறிப்பிடத்தகுந்த இடத்தைப்‌ 
பெறுகின்றது. “இறு” தங்கு என்பதன்‌ அடியிற்‌ பிறந்த இறைச்சி என்று 


புலவர்‌. வேங்கட ராஜீலு ரெட்டியார்‌ என்பார்‌ கூறுகின்றார்‌. 4! 


இறைச்சிக்கும்‌ சில மரபுகளைத்‌ தொல்காப்பியர்‌ வரையறை 


29142 


செய்துள்ளார்‌. “இறைச்சி தானே உரிப்புறத்‌ ததுவே என்று 
கூறுகின்றார்‌. இறைச்சிப்‌ பொருளாவது நன்கு ஆராய்ந்து பார்ப்பவர்களுக்கு 
பாடலுடன்‌ தொடர்புடைய ஏதேனும்‌ ஓர்‌ குறிப்புப்பொருளை விளக்குவதாக 
அமையும்‌. பிநருக்கு வெறும்‌ அ௮டைமொழியாய்‌, இயற்கை வருணனையாக 
நிற்கும்‌. 

சான்றாகக்‌, கலித்தொகையில்‌ தலைவன்‌ சென்ற பாலை 
நிலத்தினுடைய தன்மையினைக்‌ கூறி தோழி தலைவியை அஆற்றுவிப்பதாகப்‌ 


பின்வரும்‌ பாடல்‌ அமைந்துள்ளது: 


“தடியடிக்‌ கயந்தலை கலக்கிய சின்னீரைப்‌ 
பிடியூட்டிப்‌ பின்னுண்ணும்‌ களிறெனவும்‌ உரைத்தனரே” 14 

அ..தாவது விலங்கினங்களின்‌ அன்பான அ௮கவாழ்வினைக்‌ காணும்‌ தலைவன்‌ 
மீண்டு வருவானென தலைவியை அஆற்றுவிப்பது குறிப்பாகும்‌. உள்ளுறையில்‌ 
இதற்கிதுவெனச்‌ சுட்டிச்‌ சொல்ல வேண்டும்‌. ஆயின்‌ இறைச்சியில்‌ மேற்கூறிய 
பாடலில்‌ அமைந்ததைப்‌ போல ஓர்‌ குறிப்பு மட்டுமே கிட்டும்‌ எனலாம்‌. 


மேலும்‌ இறைச்சி உயிரினங்களில்‌ அன்பு வாழ்வினைச்‌ சுட்டுவதென்று 
கூறுவர்‌. உயிரினக்‌ காதல்‌ வாழ்வை ஏதேனும்‌ மனிதக்‌ காதலுக்குத்‌ 
தூண்டலாகக்‌ குறிப்புப்பொருள்‌ கருமாறு அமைக்கப்படூுவன யாவும்‌ 


இறைச்சியின்‌ பாந்படும்‌. 


134 


2.2.6.1 குறிப்புப்பொருள்‌ குறித்த மொழிபெயர்ப்பாளர்‌ தம்‌ 
கருத்துக்கள்‌ 


“இறைச்சி என்பது அ௮கத்திணைக்கே தனியுரிமையுடைய சிறந்த 
கோட்பாடாகும்‌. அதன்‌ தோற்றம்‌, வளர்ச்சி யாவும்‌ சங்க இலக்கிய மரபு 


வழிப்பட்டவை?” 144 


என்ற தமிழண்ணலின்‌ கூற்று இங்கு நினைவுக்கூரத்தக்கது. 

ஏ.கே.இராமானுஜம்‌, “சங்க இலக்கியப்‌ புலவரின்‌ மொழி வெறும்‌ 
தமிழ்மட்டூமன்று நிலப்பின்னணி, அகத்திணை மாந்தர்கள்‌, ௮த்திணைக்குரிய 
உரிப்பொருள்‌ ஆகிய அனைத்தும்‌ மொழிக்குள்‌ மொழியாக மாறிப்‌ பொருளை 
உணர்த்துகின்றன?”!*5 என்று கூறுகின்றார்‌. ஆயின்‌ இவருடைய 
மொழிபெயர்பில்‌ உள்ளுறை, இறைச்சி ஆகியன பற்றிய குறிப்புகள்‌ 


காணப்படவில்லை. 


சங்க இலக்கியத்தின்‌ தலையாய பண்பு “சுருங்கச்‌ சொல்லி விளங்க 
வைத்தல்‌” ஆகும்‌. எனவே உள்ளுறையும்‌, இறைச்சியும்‌ குறைந்த அடிகளில்‌ 
நுட்பமான பொருளை உணர்த்துவதாகவே அமைக்கப்பட்டிருக்கும்‌. 
சங்கப்பாக்களில்‌  இயந்கைக்‌ குறித்த உவமைகள்‌ வரலாற்றுச்‌ 
செய்திகளுடன்‌ இணைத்துக்‌ கூறப்படும்பொழுது மட்டுமே நண்டு வருகின்றது. 
எனவே “சங்க இலக்கியத்தில்‌ இயந்கை” என்ற தலைப்பில்‌ ஆய்வு செய்த 
தனிநாயகம்‌ அடிகள்‌ “மூன்று அல்லது நான்கு அடிகளுக்கு மேல்‌ நீளும்‌ 
இயந்கை உவமைகள்‌ சங்க இலக்கியத்‌ தொகுப்பில்‌ காணப்படவில்லை?! 


என்று கூறுகின்றார்‌. 


மேலும்‌ சங்க இலக்கிய மொழிபெயர்ப்பாளர்களுள்‌ குறிப்பிடத்‌ 
தகுந்தவராகிய ஜியார்ஜ்‌.எல்‌.ஹார்ட்‌ “சமஸ்கிருதம்‌ மற்றும்‌ தமிழ்‌ 
அகப்பாடல்களில்‌ தலைவன்‌ - தலைவியின்‌ அன்பினை உணர்த்துவதற்கு 
இயந்கை மந்றும்‌ பிரபஞ்சப்‌ பொருட்கள்‌ உவமைகளாகப்‌ 


பயன்படுத்தப்பட்டூுள்ளன. மழையந்ற பூமி பயனற்று இருப்பதை போன்று, 


135 


ஆண்‌ பெண்‌ இருவரின்‌ சேர்க்கையின்றி வாழ்க்கையும்‌ பயனற்றதாகி விடும்‌ 
என்பதை உணர்த்துவதாகவே இவ்விரு மொழி இலக்கியங்களிலும்‌ 


147 


உவமைகள்‌ அமைகின்றன **' என்கின்றார்‌. 


தலைவன்‌ - தலைவியின்‌ அன்புணர்ச்சியை அகப்பாடல்களில்‌ 
வெளிப்படுத்துவதற்கு உள்ளுறை, இறைச்சி போன்ற உவம உத்திகளே 
பெரும்பாலும்‌ கையாளப்பட்டூுள்ளன. பாடலின்‌ மையப்பொருளுடன்‌ வேறு பல 
கருத்துக்களையும்‌ விளக்குவதாகவும்‌, தொல்காப்பியரின்‌ அகவிலக்கண 


கோட்பாடுகளுக்கு உட்பட்டதாகவும்‌ இவ்வுவமைகள்‌ அமைகின்றன. 


“ஒரு மொழிபெயர்ப்பாளனின்‌ தலையாயப்‌ பணியாவது உவமைகளை 
மொழிபெயர்க்கும்‌ முறை குறித்து முடிவு செய்தலே ஆகும்‌. எனவே சங்க 
இலக்கிய மொழிபெயர்ப்பானது அகமரபுகளுக்கு முற்றிலும்‌ புதியவர்களான 
பிறமொழி வாசகர்களுக்கு நன்கு புரியும்‌ வகையில்‌ அமைதல்‌ வேண்டும்‌””1*8 
என்று சங்க இலக்கிய உவமைகளை மொழிபெயர்க்கும்‌ முறை குறித்து 
முனைவர்‌ கே.மீனாட்சி கூறுவதை மொழிபெயர்ப்பாளர்கள்‌ கவனத்தில்‌ 


கொள்ளவேண்டும்‌. 


இதுவரை சங்க இலக்கியக்‌ குறிப்புப்பொருளின்‌ சிறப்பு மந்றும்‌ 
அதனை மொழிபெயர்க்கும்‌ முறை குறித்த திறனாய்வாளர்கள்‌ மற்றும்‌ 
மொழிபெயர்ப்பாளர்கள்‌ கருத்துகள்‌ தொகுத்து ஆராயப்பட்டது. ஆயின்‌ 
சங்க இலக்கிய மொழிபெயர்ப்புகளில்‌ இக்குறிப்புப்‌ பொருளுக்கு 
முக்கியத்துவம்‌ வழங்கப்படவில்லை. உள்ளுறை, இறைச்சி ஆகியவற்றின்‌ 
மொழிபெயர்ப்பைப்‌ பொறுத்தளவில்‌ தமிழ்ப்பேராசிரியர்களான 
தட்சிணாமூர்த்தி, சண்முகம்பிள்ளை, ஜோதிமுத்து ஆகியோர்‌ மட்டும்‌ 
உள்ளுறை, இறைச்சிப்‌ பொருள்களைத்‌ தனியாக தம்‌ படைப்பில்‌ 
சுட்டிக்காட்டுகின்றனர்‌. பிர்‌ உள்ளுறை இறைச்சிப்‌ பொருளை தனியாகச்‌ 


சுட்டுவதில்லை. 


சான்றாக, நநீநிணையில்‌ தோழிக்கூந்றாக அமைந்த 


136 


“உரவுக்கடல்‌ உழந்த பெருவலைப்‌ பரதவர்‌ 
மிகுமீ்ன்‌ உணக்கிய புதுமண லாங்கண்‌ 
கல்லென்‌ சேரிப்‌ புலவல்‌ புன்னை 
விழவுநாறு விளங்கிணர்‌ விரிந்துடன்‌ கமழும்‌ 
அழுங்க லூரோ அ௮றனின்‌ நதனால்‌ 
அநறனில்‌ அன்னை யருங்கடிப்‌ படுப்பப்‌ 
பசலை யாதி விளிவது கொல்லோ 

புள்ளுற வொசிந்த பூமயங கள்ளற்‌ 
கழிச்சுரம்‌ நிவக்கும்‌ இருஞ்சிறை இவுளி 
திரைதரு புணரியிற்‌ கழூஉம்‌ 

மலிதிரைப்‌ சேர்ப்பனொ டமைந்தநந்‌ தொடர்பே 


29149 

என்ந பாடல்‌ நெய்தல்‌ திணையில்‌ உலோச்சனார்‌ பாடியதாகும்‌. இப்பாடல்‌, 
“அலரச்சத்தாற்‌ தோழி சிறைப்புறமாகச்‌ செறிப்பறிவுநீவயது” என்னும்‌ 
துறையில்‌ அமைந்துள்ளது. இப்பாடலில்‌ உள்ளுறை, இறைச்சி ஆகிய 


இரண்டும்‌ பயின்று வருகின்றன. குதிரைகளின்‌ உடம்பில்‌ பட்ட சேறு 
கடனீரால்‌ கழுவப்படுவதைப்போன்று, தலைவன்‌, தலைவியின்‌ ஒழுகலாறு மீது 
கூறப்பட்ட அலர்‌ வரைந்து கொள்ளுதலால்‌ நீங்கும்‌ என்பது 
உள்ளுறையாகும்‌. 


மணற்பரப்பில்‌ பரதவர்‌ மீனுணக்கலால்‌ ஏற்படும்‌ புலவுநாற்றத்தை 
புன்னை மலரின்‌ மணம்‌ நக்குதலைப்போன்று, தலைவியின்‌ பொருட்டு அவள்‌ 
தமர்‌ பெறக்கருதிய பொருளாசையைத்‌ தலைவன்‌ நக்க வேண்டும்‌ என்பது 


இறைச்சியாகும்‌. 


இப்பாடலை ஏ.கே.ராமானுஜம்‌ பின்வருமாறு மொழிபெயர்த்துள்ளார்‌. 


“முப வாந நெற ளயனெ 
நாநசந களைநசஅநெ 

வாநசை டிபை நெவள 

சனிநன யியசவ டில யெ யபெசல ளநய 
னசல வாநசை பசநயவ ஈயரடள ழக களை 
டை ய £ரன௮பைெெ நெபைாடிழசாழழன 
ழக அநயவ ளஅநடடளஇ 
ய டயரசநட வசநந டிடழளளழஅ௮ளை 


137 


யடட யவ ழஜலெந ை டிசபைவ உடரளவநசள 
கசயபசயவெ யள ய கநளவளையட 

டிரவ வாளை ரகெயசை வழநெ 

ளை ழெளைல நவை பழளளி. 


யுெ நாயவ நவை ய ரகெயசை அழவாநச வழழ 
மநநிபெ ளஎவசலைவ நறயவஉா ழஎநச ரளஇ 


நடைட ழரச டழஎந தரளவ 'நசளை ஈநசந 
டை வயடடழந "யவஉாநள 


வாளை டழஎந கழச ழரச அயை 
ழக வாந ளநயளாழசந 
நாநசந "நவயடள 
டழழளநநென டில வாந வசயககடை ழக டிசைனள 
அலை நவை வாந அரன ழக வாந டியஉம நயவநசளஇ 
நாநசந வாந டிபை-அயநென உரயசழைவ ஈழசளநள பயடடழிபைெெ 
வாநசந 
யசந றயளாநன உடநயெ 


டில வாந நயஎநள ழக வாநளந? 150 
இதில்‌ பாடல்‌ பொருள்‌ மட்டும்‌ மொழிபெயர்ப்பாக அமைந்துள்ளதேயன்றி, 
உள்ளுறை, இறைச்சி பற்றிய குறிப்புகள்‌ எங்ஙணும்‌ இல்லை. பாடலுக்குக்‌ 
கீழ்‌ அடிக்குறிப்பாகவும்‌ உள்ளுறை இறைச்சியினை ஆசிரியர்‌ நல்கவில்லை. 


நநீறிணையை முழுமையாக மொழிபெயர்த்துள்ள தட்சிணாமூர்த்தி 


இப்பாடலைப்‌ பின்வருமாறு பெயர்த்துள்ளார்‌: 


“மு ௮ல்‌ கசநைனெ 
நந அயனந கசநைனெளால்‌ி நவை வாந டழசன 
ழக ய டவைவழசயட னழஅயை 
நாநசந வாந டிசைனள டில வாநசை நசஉாபை 
உயரளந வாந கடழறநசள கயடட னழற கசழ௮ வாந வசநநள 
வாநளந கடழநநசள பநவ அஜைநன நவை வாந அசைந 
யுடழபெ வாந ளாழசநள ழக வாந உசநநமள்‌ 
வாந ஈழசளநள கயளவநநென வழ வாந லழமந 
ரட்ட வாந உ௱யசழைவ வாசழரபா வாநளந அயசளால "ய்வாள 
யுனெ வாந பநவ வாந௮ளநடஎநள்‌ உடநயளெநென டில வாந 
நயஎநள 

முரச எடைடயபந னநஎழனை ழக யடட எசைவரந 


© 


138 


சுநளழரனெள நவை பழளளலி ஜ கநயச யள கை வாயவ 
மொன்‌ 

நடைட ழெற டிநஉடழஅ௮ந ழெவாபை 

வுரசணபெ ளயடடழநஇ யள ழரச டழஎநடநளள அழவாநச 

ர்யள உழகெநைன ரள வழ ழரச ஈழ௮ந 

வாளை ளை ய எடைடயபநஇ பசைவ நவை கசநளா எளயனெ- 
னரநெள 

நூநசந வாந களைநச கழடமஇ ழளளநளளபை டிபை நெவளஇ 

வுழடை £யசன டை வாந அபைவல ழஉநய 

யுனெ னசல வாநசை நெவவநன களைநள பயடழசந 

ர்நசந வாந “ரயெலை வசநநள 

ஐ வாந ளஎவமைெபை ளாழசந யசந கரடட ழக படவைவநசபை 


கடழறநசள 


வாயவ ளஅ௮நடட ளறநநவ டமைந ய கநளவளையட னயல? 551 


பாடலுக்கு கீழ்‌ அடிக்குறிப்பு எதுவும்‌ வழங்கப்படவில்லை. இவருடைய 
மொழிபெயர்ப்பை விட ஏ.கே.இராமானுஜத்தின்‌ மொழிபெயர்ப்பு தெளிவாகவும்‌, 


இனிமையாகவும்‌ அமைந்துள்ளது. 

தட்சிணாமூர்த்தி தன்‌ நூலின்‌ முன்னுரையில்‌ பின்னத்தூர்‌ 
நாராயணசாமி உரையினை பின்பந்றியுள்ளதாகக்‌ கூறியுள்ளார்‌. வேறு பல 
பாடல்களில்‌ அமைந்துள்ள உள்ளுறையை “டூயவநவெ அநயடவெபெ” என்ற 
தலைப்பில்‌ விளக்கியுள்ள தட்சிணாமூர்த்தி இப்பாடலுக்குக்கீழ்‌ எவ்விதக்‌ 
குறிப்பையும்‌ தராதிருப்பது ஆய்வுக்குரியதாகும்‌. 


ஜியார்ஜ்‌.எல்‌.ஹார்ட்‌ நற்றிணையில்‌ அமைந்த நல்வெள்ளியாரின்‌ 


“சூருடை நனந்தலைச்‌ சுனைநர்‌ மல்கப்‌ 
பெருவரை அடுக்கத்‌ தருவி யார்ப்பக்‌ 
கல்லலைத்‌ திழிதருங்‌ கடூவரநீ கான்யாந்றுக்‌ 
கழைமாய்‌ நத்தங்‌ காடலை யார்ப்பத்‌ 
தழங்குகுர லேநறொரு முழங்கி வானம்‌ 
இன்னே பெய்ய மின்னுமால்‌ தோழி 
வெண்ணெ லருந்திய வரிநுதல்‌ யானை 
தண்ணறுஞ்‌ சிலம்பில்‌ துஞ்சுஞ்‌ 


99 152 


சிறியிலைச்‌ சந்தின வாடூபெருங்‌ காட்டே 


139 


என்ந பாடலை 


[13 


வாந ளிசபெள ழெ நனைநடஇ னநஅழடொயரவெநன 
டயவநயரள 

நடைட ழஎநசகடழற 

குசழ௮ அழரவெயை எளனைநள்‌ நயவநசகயடடள 

நடைட சழயச 

ளழ ளநகைவ வை ளறநநிள யடழபெ ளவழநெள 

ய கழசநளவ சளைநச நடைட னநளஉநனெ 

யனெ ய கடழழன நடைட எளரசபந 

வழழ னநநி கழச "ழடநள 

ழஎநச வாந டியசசநநெளள 

வாந உடழரனள சழயச மழரவ நவை வாநசை எலைநள 
ளாயமபை 

டபைவபபெ கடயளாநள 

வாந சயளை யசந ஈநசந கசநைனெ 

வழ "ழரச னழந ழெ வாளை பசநயவஇ னசல டியசநநெளள 

நவை வைள எளயனெயட வசநநள நவை வெ டநயஎநள 

யனெ வைள எடழிநள வாலைம நவை "நிநச 

நாநசந ஈரபந நடநியயவெள நயவ நாவைந அடைடநவ ளநநனள 

யனெ எடநநி? 152 
இப்பாடலுக்குக்‌ கீழ்‌ “வந ஈநசழறைள கசநைனெ ழவெள மழரவ வழ 
£நச வாயவ வாந அழளெழழட ளை யவ ஈயனெ யனெ வாயவ ஈநச 
டழஎநச நடைட எழழெ சநவரசப  கசழ௮ு ஈளை தழரசநெல” என்ற 
குறிப்பினையும்‌ நல்கியுள்ளார்‌. “வாடிய பெருங்காடு தழைக்கும்‌ வகையில்‌ 
மழை பெய்யத்‌ தொடங்குவதைப்‌ போன்று வருந்திய உன்னிடத்து அருள்‌ 
செய்ய தலைவன்‌ வருவான்‌” என்ற இறைச்சிப்பொருளை பற்றிய குறிப்பு 


இதில்‌ காணப்படவில்லை. 


140 


எஸ்‌.எம்‌.பொன்னையா, நல்லாடை பாலகிருண முதலியார்‌ ஆகியோர்‌ 
உள்ளுறை இறைச்சி பற்றிய குறிப்பினை நல்கவில்லை. சங்க இலக்கிய 
பாடல்களின்‌ முழுப்பரிணாமமும்‌ இத்தகைய குறிப்புப்பொருளை பிறமொழி 
வாசகர்களுக்கு உணர்த்தினாலன்றி புலனாகாது என்பது திண்ணம்‌. எனவே 
வருங்காலத்தில்‌ மொழிபெயர்ப்பாளர்கள்‌ இதனை வெளிப்படுத்த முயலுதல்‌ 


வேண்டும்‌. 


2.3 முடிபுகள்‌ 


4 தொல்‌ பழங்காலத்தில்‌ பின்பற்றப்பட்டு வந்த இலக்கிய மரபுகள்‌ 
அனைத்தும்‌ தொல்காப்பியத்தில்‌ பதிவுச்‌ செய்யப்பட்டூள்ளன. 
இம்மரபுகளை அடியொற்றியே சங்க இலக்கியப்‌ பாக்கள்‌ அனைத்தும்‌ 
படைக்கப்பட்டூுள்ளன. சங்க இலக்கிய மொழிபெயர்ப்பாளர்கள்‌ அனைவரும்‌ 
தொல்காப்பியத்தைக்‌ கற்றுத்‌ தேர்ந்துள்ளனர்‌ என்பது அவர்கள்‌ தரும்‌ 
முன்னுரையின்‌ மூலம்‌ புலனாகின்றது. எனினும்‌ இவர்களனைவரும்‌ 
இவ்விலக்கிய மரபுகளில்‌ சிலவற்றை விலக்கியும்‌, சிலவற்றை விளக்கியும்‌ 


பல்வேறு வழிமுநைகளைக்‌ கையாண்டூள்ளனர்‌. 


4 திணை மரபினைப்‌ பொறநுத்தமட்டில்‌ புறத்திணைகளை விட 
அகத்திணைகளுக்கே மொழிபெயர்ப்பாளர்கள்‌ அதிக முக்கியத்துவம்‌ 
வழங்கியுள்ளனர்‌ என்பதை அறியமுடிகிறது. 


* புறப்பாடல்களைப்‌ பொறுத்தமட்டில்‌ ஜி.யு.போப்‌ மட்டும்‌ புறப்பொருள்‌ 
வெண்பா மாலையுடன்‌ இணைத்துப்‌ பெயர்த்துள்ளார்‌. ஜோதிமுத்து 
திணைக்குறிப்புகளை வழங்கியிருப்பினும்‌ “இன்னின்ன திணை இன்னின்ன 
பொருண்மைக்குரியது” என விளக்கவில்லை. இராமசாமி இராஜகோபாலன்‌ 


திணை குறிப்புகளை வழங்கவில்லை. 


141 


344 நந்றிணையையும்‌, அகநானூறு மூன்று தொகுதிகளையும்‌ மொழிபெயர்த்த 
தட்சிணாமூர்த்தி ஒவ்வொரு நூலின்‌ மொழிபெயர்ப்பிலும்‌ ஒவ்வொரு 
முநையைக்‌ கையாண்டூள்ளார்‌. டேவிட்‌.இ.லடன்‌ மந்றும்‌ சண்முகம்பிள்ளை 
திணை அடிப்படையில்‌ தங்களுடைய நூலைத்‌ தொகுத்துள்ளார்‌. 
பாலகிருண முதலியாரின்‌ குறுந்தொகை மொழிபெயர்ப்பில்‌ 
திணைக்குறிப்புகள்‌ காணப்பட்டாலும்‌ நூலின்‌ முன்னுரையில்‌ திணைகள்‌ 


பநீநிய விளக்கம்‌ காணப்படவில்லை. 


3 ஐந்திணைகளுக்குமுரிய முதற்‌, ௧௬, உரிப்பொருட்களை அட்டவணையை 
அகப்பாடல்களை மட்டும்‌ மொழிபெயர்த்தவர்களே தங்களுடைய நூலில்‌ 


பின்னிணைப்பாகத்‌ தந்துள்ளனர்‌. 


4 தேர்ந்த சில பாடல்களை மொழிபெயர்த்தவர்களுள்‌ ஜியார்ஜ்‌.எல்‌.ஹார்ட்‌, 
பெ.நா.அப்புஸ்வாமி ஆகியோர்‌ திணைக்குறிப்புகளுக்கு முக்கியத்துவம்‌ 
வழங்கவில்லை. 

* மொழிபெயர்க்கப்படூபவை சில பாடல்களாயினும்‌ திணை விளக்கங்கள்‌ 
அகப்பாடல்கள்‌ மொழிபெயர்ப்பில்‌ வேண்டற்பாலனவாகும்‌. ஆசியவியல்‌ 
நிறுவன வெளியீடூுகளான “வுய௮டை “ழநவசல வாசழரபா வாந யபநள - 


ஐ ரூ ஜஜூஇ முயடவைழமயட ஆகிய மூன்று நூல்களில்‌ மட்டுமே 


திணை, துறைக்‌ குறிப்புகள்‌ முழுமையாக வழங்கப்பட்டூள்ளன. 
பேரா.வீ.முருகனின்‌ கலித்தொகை மொழிபெயர்ப்பில்‌ மட்டும்‌ 
இயற்கைப்புணர்ச்சி, இடந்தலைப்பாடு உள்ளிட்ட துறைகள்‌ உட்பட அகம்‌ 


மற்றும்‌ புறம்‌ சார்ந்த மரபுகள்‌ முழுமையாக விளக்கப்பட்டூள்ளன. 


4 துறைக்குறிப்புகளைப்‌ பொறுத்தமட்டில்‌ ௮தனை முற்றிலும்‌ தவிர்த்தலுடன்‌, 
முன்னுரை வழங்குதல்‌, சூழலை விளக்குதல்‌ போன்ற பல்வேறு முறைகள்‌ 


கையாளப்பட்டூள்ளன. மேலும்‌ பிநமொழி வாசகர்களுடன்‌ நெங்கிய 
தொடர்புடைய ஜி.எல்‌.ஹார்ட்‌, ஏ.கே.ராமானுஜம்‌ முதலியோர்‌ 
புறத்துறைகளுக்கே அதிக முக்கியத்துவம்‌ தந்துள்ளனர்‌. மாறாக, 


142 


தமிழ்ப்‌ பேராசிரியர்களும்‌ மநீறும்‌ தமிழ்‌ மரபினை நன்கு அறிந்தவர்களும்‌ 
அகத்துறைகளுக்கே அதிக முக்கியத்துவம்‌ தந்துள்ளனர்‌. 


4 ௮கப்பாடல்களின்‌ ஆழத்தைப்‌ புரிந்துகொள்வதற்குத்‌ துறை அல்லது 
சொல்‌ விளக்கங்கள்‌ முக்கியமானதாகும்‌. இத்தகு துறை - சூழல்‌ 
விளக்கங்கள்‌ மரபு சார்ந்து சுருக்கமாகவும்‌, திறனாய்வு நோக்கில்‌ 


அவநீநறின்‌ விளக்கமாகவும்‌ அமைதல்‌ இன்றியமையாதாகின்றது. 


3 கூற்று மரபு மற்றும்‌ குறியிட மரபுகளைப்‌ பெயர்ப்பதில்‌ 


இம்மொழிபெயர்ப்பாளர்களிடையே பெருத்த வேறுபாடு காணப்படவில்லை. 


* ஆங்கில மரபிற்கு முற்றிலும்‌ மாறுபட்ட அடைபுணர்‌ தொடர்களை 
இம்மொழிபெயர்ப்பாளர்கள்‌ பல இடங்களில்‌ நக்கி விட்டு 
பெயர்த்திருந்தாலும்‌, சில இடங்களில்‌ உள்ளதை உள்ளவாறே மொழி 
பெயர்த்துள்ளனர்‌. 

3% உள்ளுறை, இறைச்சியை பொறுத்தமட்டில்‌ பேரா.தட்சிணாமூர்த்தியைத்‌ 
தவிர ஏனையோர்‌ குறிப்புப்‌ பொருளைத்‌ தனியாக எடுத்தியம்பவில்லை. 
ஆனால்‌ சங்க அகப்பாடல்கள்‌ மொழிபெயர்ப்பில்‌ இறைச்சி உள்ளுறை 


விளக்கம்‌ இல்லாத மொழிபெயர்ப்பு முழுமையான மொழிபெயர்ப்பு அன்று. 


4 இவ்வாறாக, இலக்கிய மரபுகளைப்‌ பெயர்ப்பதில்‌ மொழிபெயர்ப்பாளர்கள்‌ 
வேறுபட்டூள்ளனர்‌ என்பதை அறியமுடிகிறது. இவ்வேறுபாடுகள்‌ 
அவரவர்களின்‌ மொழிபெயர்ப்பு நோக்கங்களுக்கேந்ப அமைந்துள்ளன. 
ஆயினும்‌ மூலமொழியின்‌ பெரும்பாலான விழுக்காட்டூுக்‌ கருத்துக்கள்‌ 
இலக்குவாசகருக்குச்‌ சரியாகச்‌ சென்று சேரவேண்டுமெனில்‌, திணை, 
துறை, சூழல்‌, கூற்று, குறிப்புப்பொருள்‌ போன்ற அகப்பாடல்களுக்கு 
உரிய மரபுகளோடு இணைந்த மொழிபெயர்ப்புகளே சிறந்த மொழி 
பெயர்ப்புகளாக இருக்க முடியும்‌ என்பதை இவ்வாய்வு உறுதி செய்கிறது. 


143 


1. 


சான்றெண்‌ விளக்கம்‌ 


வாந ளுயபெய௮ வசயளெடயவழச அரளவ டிந நநடட எநசளநன ழெவ 
ழடெல 1 ளுயபெய௮ “ழநவசல டிரவ யடளழ 1) 


“ழசரடயவாமையசய ௮ ழக வாழடமயிலைய௮ யனெ ழவாநச 


ளனைடையச பசய௮அ௮யச டிநகழசந வயமபை வழ வாந வயளம ழக 
வசயளெடயவழை்‌. னச.ஆ.ஏயடயசஅயவாை (நுன).இ ழுெ 


வுசயளெடயவழை £.38 


. சென்னைப்‌ பல்கலைக்கழகத்‌ தமிழ்‌ பேரகராதி., ப.3086 


3. நா.கதிரைவேற்பிள்ளையின்‌ தமிழ்மொழி ௮கராதி.இ ப.1118 


D> 


த 


. சுப்பிரமணிய பரமேசுவரன்‌, நச்சினார்க்கினியர்‌ இலக்கியத்‌ திறனாய்வு. 


1.60 


மேலது. 


. கார்த்திகேசு சிவத்தம்பி., சங்க இலக்கியம்‌ கவிதையும்‌ கருத்தும்‌, ப.14 
. தொல்‌.பொருள்‌.௮கத்‌., நூ.1 


மேலது., 12 

மேலது., 14 
தொல்‌.மரபி.,27 
மேலது., 100 
தொல்‌.௮கத்‌., 13 
தொல்‌.மரபி.,1 
தொல்‌.மரபி.,92 
மேலது., 93 
மேலது., 95 
தொல்‌.செய்யு., நூ.1 
மேலது., நூ.4 
மேலது., நூ.30 


144 


20. மேலது., நூ.151 

21. தொல்‌.௮கத்‌.,ப.3 (இயல்‌ விளக்கம்‌) 

22. னுச.ஏ. ஆரசரபயெப (நுன) யு.அஜைவழையெசல ழக வுய௮டை 
டூவைநசயசல யனெ ஊசவைலையட வநசஅள £.2 

23. மேலது., ப.241 

24. வ.சுப.மாணிக்கம்‌., தமிழ்க்காதல்‌., ப.13 

25. ஆ. ஏயடயசஅயவை (நுன).இ மு வுசயளெடயவழை £.134 

26. சென்னை பல்கலைக்கழகப்‌ பேரகராதி., ப.1874 

27. பிங்கல நிகண்டு., நூ.3641 

28. தொல்‌.அ௮கத்‌.,நூ.1 

29. மேலது.இளம்‌.,உரை 

30. மேலது.களவி., நூ.15. 

31. தொல்‌., அகத்‌., நூ.5. 

32. சிலம்பு காடுகாண்‌ கதை., பா.௮.64-66. 

33. ந.சுப்பு ரெட்டியார்‌., தொல்காப்பியம்‌ காட்டும்‌ வாழ்க்கை., ப.18. 

34. தொல்‌.அகத்‌., நூ.20. 

35. தொல்‌.அகத்‌., நூ.16. 

36. மேலது., நூ.3. 

37. மேலது.இளம்‌.உரை. 

38. மேலது.நச்சர உரை. 

39. வூந டயனெளஉயிந ழக வுயஅடை “ழநவசல ளை டிழவா சநயட 
யனெ ளலவொநவடலை. சுநயட டை *ரசய௮ “ழந௮ள டிரவ அயசவடல 
ளலவொநவலை ட்‌ யபயை "ழந௮ள. பு.துழாெ ளுயஅ௮ரநட 
ஊழடடநஉவநன "யிநசள ழெ வுயஅடை டவைநசயவரசநஇ “11. 

40. வூந களைந யளிநஉவள யனெ சநடபைழைரள ழக டழஎ௭ந 
ழசபயணெைந வாந னநளஉசவைளைந நடநஅநவெள டை வழ வாந 


ழசவசயலயட ழக வாந உநவெசயட அழழன. வாூசழரபா வாளை 


ழசபயணெொயவழைட வை ளை ழளளடைடந கழச ய மழந௮ வழ 


145 


ழசவசயல வைள நஅ௮ழவழையெட உழவெநவெ டை வாந அழளவ 
னைிடலைவை அயநெச. னச.ஆ.ளாயெரபய௮ “டைடயஜை 
இபைஎனை.நு.இ டூரனனநதெ “.24. 
41. தொல்‌.புறத்‌., நூ.5. 
42. புறம்‌., பா.77. 
43. மேலது., பா.100. 
44, வுூந புயசடயனெ டிநபெ ளரிழளநன வழ னெடலையவந வாந 
உ௱சயஉவநச ழக வாந 
ரனெநசவயமபைெெள்‌ யனெ வாந கநநடபைைள ழக வாழளந 
நபெய்பநன டை சநஅு. வாளை ளை வழ ரள ய ழெஎட கழசவ௮ 
ழக வாந டயபெரயபந ழக கடழறநநசள. பு.ர௬ு.ழிந.வுய அடை ர்நசழலை 
“ழந௮ளஜஇ “5. 
45. வூநளந  பயசடயனெள நநசந வெநனெநன வழ ளவசமைந 
வநசசழச வவெழ வாந நலநள ழக வாந 
மிழளபைெ ஈழசவள யனெ வழ யுழசசந நவைநவெ ளரிடநைன 
வாந "டயஉந ழக அ௮டைவையசல ரகைழசவ. பு.௬ு.ழிந 
வுய௮அடை ர்நசழடை “ழந௮ளஇ £5. 
46. பு.ரு:ழிந.இ ர்நசமழடை “ழந௮ளஇ “51. 
47. புறம்‌., பா.239. 
48. புறம்‌., பா.245. 
49. மேலது., ப.251. 
50. மேலது., ப.252. 
51. மேலது., ப.243. 
52. மேலது., ப.242. 


53. யு.ஏ.ளுரடிசய௮யமைெஇ வாந வுந னநஉயனளஜஇ £2. 

54. புறம்‌., 187 

55. சுயஅயளறய௮ை சுயதயபழியடயஇ ஏழலைநள கழசஅ௮ு வுயஅடை 
ர்நசழடை “ழநவசலத .5. 


146 


56. யு.மு.சுயஅயரெதய௮.இ “£மழந௮ள ழக டூழஎந யனெ நயசஇ £பள.230- 
297. 


57. பூடு. ர்யசவ.இ - “ழநவள ழக வுயஅடை யுவொழடழபநைளஜ “.14 

58. னஓச.ஆ.ளுாயஜெரபய௮ “டைடயை.இ இயஎனை நு.டரனனநெ 
முரசரவெழமயல £.211 

59. சு. டியடயமசளையெ ஆரனயடயைச.இ - முரசரவொழபயைை £.64 

60. யு. னஅயமளாயை௮ரசவால.இ முரசரவெழமயஜை “பள.78-79 

௦1. யு.மு.சுயஅயரெதய௮.இ “ழந௮ள ழக டூழஎ யனெ நுயசஇ £.5 

62. யு. னஅயமளாயைஅரசவால.இ முரசரவெழமயஜை “.44 


63. னச.ஆ.ளுாயெரபயஅ௮ £டைடயைஇ இைஎனை.நு.டூரனன௩இ 
முரசரவெழமயஜை “.294 
64. குறுந்தொகை பா.1 
65. யு.னுயமளாயெைஅரசவால.இ முரசரவெழமயஜை £.23 
66. சு. டியடயமசளையெ௮ரனயடமைச.இ முரசரவொழபயஜை “.2 
67. னுச.ளாயலெரபய௮ £டைடயஜை னுயஎனை.நு.டூரனன௩டெ 
முரசரவெழமயஜை “.112 
68. பு.டு.ர்யசவ.இ *ழநவள ழக வாந வுயஅடை யுவொழடழபநைளத £.47 
69. பா.இராஜ்குமார்‌., ஒப்பிலக்கிய நோக்கில்‌ ஏ.கே.ராமானுஜத்தின்‌ சங்க 
இலக்கிய மொழிபெயர்ப்புஇ ப.116 
70. தொல்‌.செய்யு., நூ.197 
71. மேலது., பேராசிரியர்‌ உரை 
72. ந.கடிகாசலம்‌, ச.சிவகாமி., (பதி) சங்க இலக்கியம்‌ (கவிதையியல்‌ 
நோக்கு, சிந்தனை பின்புல மதிப்பீடு.ப.281 
73. நநீ., பா.1 
74. பு.டு.ர்யசவ.இ *ழநவள ழக வுய௮ை யுவொழடழபநைளஇ £.15 
75. மேலது., ப.16 


76. ஜங்குறுநூறு., பா.476 


147 


பு.ட.ர்யசவ.இ “ழநவள ழக வுயஅடை யுவொழடழபநைளஇ £.42 


78. புறம்‌.பா.113 

79. பு.டு.ர்யசவ.இ *ழநவள ழக வுயஅடை யுவொழடழபநைளஇ £.166 

60. புறம்‌., பா.46 

61. பு.ரு.ழிந.இ வுயஅுடை ர்நசழடை “ழந௮ளஇ £.86 

62. குறுந்தொகை., பா.23 

63. ளு.ஆழயெயை.இ வுயஅடை “ழநவசல வாசழரபா வாந யபநளஇ 
13 

64. குறுந்தொகை., பா.18 

85. யு.னயமளாயைஅரசவால.இ முரசரவெழமயஜை £.37 

66. குறுந்தொகை., பா.18 

67. ஐங்குறுநூறு., பா.203 

88. “.துழவாலைரவார.இ யுமைரசரரெசரஇ “.6 

69. தொல்‌.பொருளி., நூ.50 

90. பு.டு.ர்யசவஇ “ழநவள ழக வுயஅடை யுவொழடழபநைளஒ £.28 

91. யு.மு.சுயஅயரெதய௮இ “ழந௮ள ழக டூழஎ யனெ றுயசஇ £.10 

92. உஐங்குறுநூறு., பா.30 

93. ளு.ஆழயெயை.இ வுயனுடை “ழநவசல வாசழரபா வாந யபநளஇ 
£.61 

94, தொல்‌.செய்யு., நூ.174 

95. நம்பி., நூற்‌.33 

96. வ.சுப.மாணிக்கனார்‌., தமிழ்க்காதல்‌, ப.50 

97. குறுந்தொகை, பா.2 

98. யு.னஅயமளாயைஅரசவால.இ முரசரவெழமயல £.24 

99. னச.ஆ.ளாயலெரபய௮ “£டைடயட ரூ னுயஎனை.நு.டூரனனநெஇ 


முரசரவெழமயஜை “.35 


148 


100. 


ளு.ஆ.ழமயெயைா.இ வுயஅடை “ழநவசல வாசழரபா வாந யபநளஇ 


£.67 


101. 
102. 
103. 
104. 
105. 
106. 
107. 
108. 
109. 


வ.சுப.மாணிக்கம்‌., தமிழ்க்காதல்‌, ப.45 

மேலது., ப.44 

ஐங்குறுநூறு., பா.197 

பு.ட.ர்யசவ.இ “ழநவள ழக வுய௮டை யுவொழடழபநைளஇ £.27 
“துழவானலைரவார.இ யுமைரசரரெசரஒ £.252 
வ.சுப.மாணிக்கனார்‌., தமிழ்க்காதல்‌, ப.46 
குறுந்தொகை., பா.95 


சு.டீியடயமசளையெ ஆரனயடயைசஇ முரசரவொழபயஜை “.95 


னச.ஆ.ளாயலெரபய௮ £டைடயஜை னுயஎனை.நு.டூரனனநெ 


முரசரவெழமயஜை £.38 


110. 
LLL: 
112. 
Lil 3: 


யு.யைமளாயெெஅரசவாலஇ முரசரவெழமயஜை “பள.102-103 
பு.ட.ர்யசவ.இ “ழநவள ழக வுயஅடை யுவொழடழபநைளஇ “.61 
தொல்‌.களவி., நூ.32 


ந.கடிகாசலம்‌, ச.சிவகாமி., (பதி) சங்க இலக்கியம்‌ (கவிதையியல்‌ 


நோக்கு சிந்தனைப்‌ பின்புல மதிப்பீடு) ப.40 


114. 
LS: 


தொல்‌.அகத்‌., நூ.57 
பு.துழா ளுயஅரநட.இ  ஊழடடநஉவநன “யிநசள ழெ வுயஅடை 


டூவைநசயவரசநதஇ “ப.9 


116. 


வாந ழெெியெ௮பைெ ழக யமயஅ௮ "ழநவசல ைி னநளஉசழைநன 


யள யெ நஒஓஉநடடநவெ னநஎடைந 


L117 


கழச ஒனஞனெரஉபைெ வாந "ழநவ வழ சநபளைவநச ஈளை மழறெ 
நசளழயெட நலெசநைலஸெந ட்‌ வாந கநைடன ழக டழஎநச 
நவைழரவ கநயச ழக உழவெெந ழ்‌ ய ளாலநெளள கழச ஈ£ந 
டிந்நெகவை ழக £ரஅயவகவைல பு.துழாெ ளுயஅரநட.இ 
ஊழடடநஉ வநன "யிநசள ழெ வுயஅடை டவைநசயவரசநதஇ £.43 


தொல்‌.களவி., நூ.7 


149 


118. 
119. 
120. 
121 
12.2. 
123. 
124. 
1.25: 
126. 
1273 
128. 
129. 
130. 
121 
132: 
133. 


மேலது., நூ.8 
தொல்‌.கற்பி., நூ.11 
மேலது., நூ.35 
மேலது., நூ.36 


மேலது., கற்பி.நூ.10-இன்‌ உரை 


தொல்‌.செய்யு., நூ.184 
தொல்‌.செய்யு., நூ.185 
தொல்‌.களவி., நூ.40 
மேலது., நூ.41 
மேலது., நூ.42 


ஆ.ஏயடயசஅ௮யவா (நுன).இ ழுவுெசயளெடயவழைதை “.130 


துழா டீசழரபா.இ “ழந௮ள கசழ௮ வாந ளுயளெமசவைஇ “பள.30-31 


குறுந்தொகை., பா.2 


யு.யைமளாயெெஅரசவாலஇ முரசரவெழமயஜை £.24 


சு.டீயடயமசளையெ ஆரனயடயைசஇ முரசரவொழபயஜைை £.3 


னச.ஆ.ளாயஜெரபய௮ 


முரசரவெழமயஜை £.35 


134. 
135: 
136. 
137. 
138. 
129: 
140. 
141. 
142. 
143. 


தொல்‌.பொரு., நூ.46 
தொல்‌.௮அகத்‌., நூ.50 
தொல்‌.உவம., நூ.30 
மேலது., நூ.26 
மேலது., நூ.27 
மேலது., நூ.31 


மேலது., நூ.32 


£டைடயை 


WD} 


னுயஎனை.நு.டரனன௩.இ 


ந.சுப்புரெட்டியார்‌.இ அகத்திணைக்‌ கொள்கைகள்‌, ப.485 


தொல்‌.பொருளி., நூ.33 
கலித்‌., பா.11 


150 


144. தமிழண்ணல்‌., இந்திய இலக்கியச்‌ சிற்பிகள்‌ தொல்காப்பியர்‌, ப.93 
145. யு.மு.சுயஅயரெதய௮.இ £ழந௮ள ழக டூழஎந யனெ நுயசஇ £.250 


146. ஓயஎநைச ளு.வாயலெயெலயமய௮.இ டூயனெ ளுஉயிந யனெ 
“ழநவசலஇ “.15 

147. பு.துழாெ ளுயஅரநட.இ  ஊழடடநஉவநன “யிநச ழ்‌ வுயஅடை 
டூவைநசயவரசநதஇ “.11 

148. ஆ. ஏயடயசஅயவா (நுண).இ மு வுசயளெடயவழைடெ “.18 

149. நற்‌., பா.63 

150. யு.மு.சுயஅயரெதய௮.இ “ழந௮ள ழக டூழஎ யனெ றுயசஇ £.41 

151. யு.அயமளாயைஅரசவால.இ வாந யேசசயைெைை குழரச £ரனெசநனஇ 
“125 


152. நற்‌., பா.7 
153. பு.டு.ர்யசவஇ வாந ழநவள ழக வுயனுடை யுவொழடழபநைளஇ £.91 


மழுமழுழுழுழு 


உள்ளடக்கம்‌ 


3.0 முன்னுரை 
3.1 பண்பாட்டூப்பதிவுகள்‌ 
3.1.1 புறப்பண்பாடு 
3.1.2 அகப்பண்பாடூ 
3.2 பண்பாடு: சொற்பொருள்‌ விளக்கம்‌ 
3.2.1 நாகரிகமும்‌ பண்பாடும்‌ 
3.2.2 மொழியும்‌ பண்பாடும்‌ 
3.3 பண்பாட்டு மொழிபெயர்ப்புகள்‌ 
3.3.1 உளப்பாட்டூுத்‌ தன்மைப்பன்மைத்‌ தொடர்கள்‌ 
3.3.2 மொழிபெயர்ப்பியலாமை 
3.3.3 பாடலில்‌ இடம்பெறும்‌ பழமொழிகள்‌ 
3.3.4 பாடலில்‌ இடம்பெறும்‌ வழக்குச்‌ சொற்கள்‌ 
3.4 புறப்பாடல்‌ பண்பாட்டுக்கூறுகளின்‌ மொழிபெயர்ப்பு 
3.4.1 ௮அடையாளப்பூக்கள்‌ 
3.4.2 வெண்கொற்றக்குடை 
3.4.3 முரசம்‌ 
3.4.4 கடிமரம்‌ (காவல்‌ மரம்‌) 
3.4.5 போர்நெறி 
3.4.6 நிமித்தம்‌ (உன்னம்‌) 
3.4.7 விரிச்சி 
3.4.8 நடுகல்‌ 
3.4.9 கள்‌ 
3.4.10 வடக்கிருத்தல்‌ 
3.4.11 தாழியிற்‌ கவித்தல்‌ 
3.4.12 தொடாக்காஞ்சி 
3.4.13 உலக உண்மை 
3.5 அகப்பாடல்‌ பண்பாட்டுக்கூறுகளின்‌ மொழிபெயர்ப்பு 
3.5.1 கையுறை மறுத்தலும்‌, ஏற்றலும்‌ 
3.5.2 அம்பலும்‌ அலரும்‌ 
3.5.3 வெறியாட்டு 
3.5.4 அறத்தொடு நிற்றல்‌ 
3.5.5 உடன்போக்கு 
3.5.6 மடலேறுதல்‌ 
3.5.7 சிலம்பு கழீ நோன்பு 
3.5.8 கற்பியல்‌ 
3.5.9 விருந்தோம்பல்‌ 
3.5.10 பரத்தையிற்‌ பிரிவு 
3.6. முடிபுகள்‌ 


152 


3. பண்பாட்டு மரபுகளின்‌ மொழிபெயர்ப்பு 


3.0 முன்னுரை 


இலக்கியங்களின்‌ மையப்பொருண்மையாகப்‌ படைப்பாளனது மன 
உணர்வோ (௮) ஏதேனும்‌ ஒரு நிகழ்வோ அமைகிறது. அம்மையப்‌ 
பொருண்மையை மேலும்‌ விளக்கும்‌ முகமாக, அவ்விலக்கியம்‌ தோன்றிய 
காலத்தில்‌ நிலவிய சமூகக்‌ கட்டமைப்பு, மக்களின்‌ நாகரிக, பண்பாட்டுக்‌ 
கூறுகள்‌ ஆகியவை பின்னணியாக அமைக்கப்படூுகின்றன. இதனால்‌ ஒரு 
இலக்கிய  மொழிபெயர்ப்பானது படைப்பின்‌ பொருண்மையையும்‌, சமூக 
மரபுகளையும்‌ இணைவரைவாகக்‌ கொண்டு மிகுந்த கவனத்துடன்‌ செய்யப்பட 


வேண்டியதாகின்நது. 
3.1 பண்பாட்டுப்‌ பதிவுகள்‌ 


தொல்தமிழர்தம்‌ நாகரிக, பண்பாட்டுக்‌ கூறுகளை எடுத்துரைக்கும்‌ 
கருவியாக சங்க இலக்கியம்‌ திகழ்கின்றது. சங்க இலக்கியத்தில்‌ 
காணலாகும்‌ பண்பாட்டுப்பதிவுகள்‌ ௮கப்பண்பாடு, புநப்பண்பாடு என்ற இரு 


நிலைகளில்‌ அமைகின்றது. 


3.1.1 புநப்பண்பாடு 


புறப்பண்பாடாவது சமூகவாழ்வில்‌ காணலாகும்‌ பண்பாட்டுக்‌ கூறுகளாம்‌. 
சங்க இலக்கியத்தில்‌ பதிவுச்செய்யப்பட்டூள்ள பண்பாட்டுக்‌ கூறுகளுள்‌ 
பெரும்பான்மை அரசன்‌ மற்றும்‌ அரசியலமைப்பைச்‌ சார்ந்தவையாகும்‌. “குழவி 


யிறப்பினும்‌ ஊன்றடி பிறப்பினும்‌?! எனத்‌ தொடங்கும்‌ சேரமான்‌ கணைக்கால்‌ 


இரும்பொறையின்‌ புறநானூற்று பாடல்‌ புறப்பண்பாட்டிந்குச்‌ சான்நாகின்றது. 


பொதுவியல்‌ திணையில்‌ முதுமொழிக்காஞ்சித்துறையில்‌ இப்பாடல்‌ 
அமைந்துள்ளது. சோழன்‌ கோச்செங்கணான்‌, சேரமான்‌ கணைக்கால்‌ 


இரும்பொறையைப்‌ போரில்‌ வென்று சிறையிலிட்டான்‌. சிறையிலிருந்த 


153 


சேரமான்‌ காவலர்களை நீர்‌ தருமாறு பணிக்க, அவர்கள்‌ காலந்தாழ்த்தித்‌ 
தந்தனர்‌. இதனைப்‌ பொறாத சேரமான்‌ உயிர்துநந்தான்‌. மேற்கூறிய பாடல்‌ 
சேரமான்‌ உயிர்துறக்கும்‌ முன்‌ பாடியதாகும்‌. 


இப்பாடல்‌ மூலம்‌ கணைக்கால்‌ இரும்பொறையின்‌ மனவுணர்வேயன்றி, 
சங்ககால அரச மரபினர்‌, குழந்தை இறந்து பிறந்தாலும்‌, வெறும்‌ தசைப்‌ 
பிண்டமாக பிறந்தாலும்‌, அதன்‌ மார்பில்‌ வாளால்‌ கோடிட்டு பின்பு 
புதைத்தனர்‌ என்ற பண்பாட்டுச்‌ செய்தியும்‌ புலனாகின்றது. இவ்வாநாக 
சங்கப்பாடல்‌ ஒவ்வொன்றும்‌ தமிழர்தம்‌ பண்பாட்டுச்சிறப்பை நுவலும்‌ 
அடையாளமாகத்‌ திகழ்கின்றன. எனவே சங்க இலக்கியப்‌ பாடல்களை 
மொழிபெயர்க்கும்‌ மொழிபெயர்ப்பாளர்கள்‌ தமிழர்தம்‌  பண்பாட்டினையும்‌ 


அறிதல்‌ அவசியமாகின்றது. 


3.1.2 ௮கப்பண்பாடு 


புறவாழ்வில்‌ மட்டுமின்றி அகவாழ்விலும்‌ தமிழர்‌ தமக்கென சில 
பண்பாடுகளைக்‌ கொண்டிருந்தமைக்குப்‌ பின்வரும்‌ அகநானூற்றுப்‌ பாடற்பகுதி 
சான்றாகின்றது. 


“பூத்த பொங்கர்த்‌ துணையொடு வதிந்த 
தாதுண்‌ பறவை பேதுறல்‌ அஞ்சி 

மணிநா ஆர்த்த மாண்வினைத்‌ தேரன்‌ 
உவக்காண்‌ தோன்றும்‌ குறும்பொறை நாடன்‌?” 


பருவங்கண்டு ஆற்றாதாளாய்‌ வருந்துகின்ற தலைமகளினைத்‌ தோழி 
ஆறநீறுவதாக அமைந்த பாடல்‌ இது. 


கார்ப்பருவம்‌ வந்துவிட்டதால்‌ தலைவியைக்‌ காண தலைவன்‌ தேரில்‌ 
விரைந்து வருகின்றான்‌. தேரானது விரைந்து செல்கையில்‌ மணிகள்‌ 
ஓலிப்பதனால்‌ தேனையுண்னும்‌ வண்டுகள்‌ மயங்குமென அஞ்சி, மணியின்‌ 
நாவினை ஓஒலிக்காதவாறு கட்டுமாறு தேர்ப்பாகனைப்‌  பணிக்கின்றான்‌. 
தலைவன்‌ பல நாட்களுக்குப்‌ பின்‌ தன்‌ துணையினைக்‌ காணச்‌ 


செல்கின்நான்‌. உணர்வுகள்‌ மேம்பட்ட அந்நிலையிலும்‌ பிற உயிர்கள்‌ 


154 


துன்புறக்கூடாது என்று எண்ணுகின்ற தலைவனின்‌ அருளுள்ளம்‌ இங்கு 
புலப்படுத்தப்படுகின்றது. 


இவ்விரு சான்றுகளின்‌ மூலம்‌ சங்க இலக்கியப்‌ பாடல்கள்‌ தமிழரின்‌ 
பண்பாட்டு அடையாளங்களாகத்‌ திகழ்கின்றன என்ற செய்தி 


பெறப்படுகின்றது. 


3.2 பண்பாடு - சொற்பொருள்‌ விளக்கம்‌ 


“பண்பு? என்ற சொல்லினடியாகத்தான்‌ “பண்பாடு என்ற சொல்‌ 
தோன்றியது. “பண்பு” என்ற சொல்லே தமிழில்‌ தொன்றுதொட்டு 
வழங்கப்படுகின்றது. “பண்பாடு” என்ற சொல்‌ அண்மைக்காலத்து 
ஆக்கமாகும்‌? “பண்பெனப்படுவது பாடறிந்‌ தொழுகல்‌”?* என்ற கலித்தொகை 
அடிகளே பண்புடைமைக்கான முதல்‌ இலக்கிய வரையறையாகும்‌. இதற்கு 
உரைவகுத்த நச்சினார்க்கினியர்‌ “மக்கட்பண்பு என்று சொல்லப்படூவது 


உலகவொழுக்கம்‌ அறிந்து ஒழுகுதலை”* என்கின்றார்‌. 


திருக்குறள்‌ உரையாசிரியராகிய பரிமேலழகர்‌, “பண்புடைமையாவது 
பெருமை சான்நாண்மைகளில்‌ வழுவாது நின்றே, எல்லா இயல்புகளும்‌ 


அறிந்து ஒத்து ஒழுகுதல்‌” என விளக்கியுள்ளார்‌. 


சென்னைப்பல்கலைக்கழக அகராதி “பண்பு” என்பதற்கு “மனத்தன்மை, 
பிறரின்‌ இயல்பை அறிந்து நடக்கும்‌ நற்குணம்‌, விதம்‌, அழகு, முறை, 
செய்கை” என்று பொருள்‌ தருகின்றது. ஆங்கிலத்தில்‌ *ஊரடவரசந” என்ற 
சொல்‌ பண்பாட்டினைக்‌ குறிக்கின்றது. *ஊரடவரசந” என்பதற்கு ஆக்ஸ்போர்டு 
ஆங்கில அகராதி, “ரு குறிப்பிட்ட நாட்டினர்‌, இனம்‌ (௮) குழுவினைச்‌ 
சார்ந்த மக்களின்‌ கலைகள்‌, பழக்கவழக்கங்கள்‌ மற்றும்‌ ௮றக்கோட்பாடுகள்‌ 
தாவரங்கள்‌ மற்றும்‌ விலங்குகளை வளர்த்தல்‌ £ ஆகிய சொற்பொருள்களைச்‌ 


சுட்டுகின்றது. 


155 


மேந்கூறியவற்றின்‌ மூலம்‌ தமிம்‌, ஆங்கிலம்‌ ஆகிய இருமொழிகளிலும்‌ 
“£பண்படுதல்‌' என்ற சொல்‌, நிலம்‌ மற்றும்‌ மனம்‌ செம்மைப்படுதலை 


உணர்த்துவது புலனாகும்‌. 


3.2.1 நாகரிகமும்‌ பண்பாடும்‌ 

சங்க இலக்கியத்திலும்‌, அதற்குப்‌ பின்னர்‌ தோன்றிய திருக்குறளிலும்‌ 
“நாகரிகம்‌” என்ற சொல்‌ “பண்பாடு” என்ற பொருளிலேயே 
கையாளப்பட்டூள்ளது. “முந்தை இருந்து நட்டோர்‌ கொடுப்பின்‌ நஞ்சும்‌ 
உண்பர்‌ நனிநாகரிகர்‌?* என்கின்றது நற்றிணை. 


வள்ளுவரும்‌ நற்றிணையின்‌ கருத்தினை குறளில்‌ எடுத்துரைக்கின்றார்‌. 


“பெயக்கண்டும்‌ நஞ்சுண்‌ டமைபவர்‌ நயத்தக்க 


நாகரிகம்‌ வேண்டு பவர்‌”? 


இதன்‌ மூலம்‌ நாகரிகம்‌, பண்பாடும்‌ ஆகிய இரண்டும்‌ ஒரு பொருளைத்‌ 
தருவன என்று முடிவு செய்தல்‌ ஆகாது. பிற்காலத்தில்‌ “நாகரிகம்‌” என்ற 
சொல்‌ “திருந்திய வாழ்க்கையையே குறித்தது என்பதை மனதிற்கொள்ள 


வேண்டும்‌. 


மொழிஞாயிறு தேவநேயப்பாவாணர்‌ “நாகரிகம்‌ என்பது திருந்திய 
வாழ்க்கை. அது எல்லாப்‌ பொருள்களையும்‌ தமக்கே பயன்படுத்துவது. 
பண்பாடு என்பது திருந்திய ஒழுக்கம்‌. அது எல்லாப்‌ பொருள்களையும்‌ 
தமக்கும்‌ பிறருக்கும்‌ பயன்படுத்துவது. இலக்கணப்‌ பிழையின்றிப்‌ 
பேசுவதும்‌, எல்லா வகையிலும்‌ துப்புரவாயிருப்பதும்‌, காற்றோட்டமுள்ளதும்‌ 
உடல்நலத்திற்கு ஏற்றதுமான வீட்டிந்‌ குடியிருப்பதும்‌ நன்றாய்ச்‌ சமைத்து 
உண்பதும்‌, பிறருக்குத்‌ திங்குச்‌ செய்யாமையும்‌ நாகரிகக்‌ கூறுகளாம்‌, 
எளியாரிடத்தும்‌ இனிதாகப்‌ பேசுவதும்‌, புதியதாய்‌ வந்த ஒழுக்கமுள்ள 
அயலாரை விருந்தோம்புவதும்‌, இரப்போர்க்கிடூவதும்‌ இயன்றவரை 
பிறருக்குதவுவதும்‌, கொள்கையும்‌ மானமுங்கெடின்‌ உயிரை விடூவதும்‌ 


156 


பண்பாட்டுக்‌ கூறுகளாம்‌””!! என்கின்றார்‌. இதன்‌ மூலம்‌ நாகரிகம்‌, மற்றும்‌ 


பண்பாட்டிந்கிடையேயான வேறுபாடுகள்‌ தெள்ளிதின்‌ புலனாகின்றன. 


3.2.2 மொழியும்‌ பண்பாடும்‌ 


மொழிக்கும்‌ பண்பாட்டிற்கும்‌ இடையேயான தொடர்பு தொன்றுதொட்டுக்‌ 
காணப்படுகின்றது. பண்டைய கிரேக்கர்கள்‌ மொழியின்‌ அடிப்படையிலேயே 


வளர்ச்சி அடைந்த சமூகங்களை அடையாளப்படுத்தினர்‌. 


ஒரு மொழி பற்றிய ஆய்வுடன்‌, அ௮ம்மொழியைப்பேசும்‌ மக்களின்‌ 
பண்பாட்டுக்‌ கூறுகள்‌ இணைத்து முன்னெடுத்துச்‌ செல்லப்படவில்லையெனில்‌, 
அவ்வாய்வானது முழுமைத்தன்மை அடைவதில்லை. ஏனெனில்‌ மொழியே 
ஒரு சமூகத்தின்‌ பண்பாட்டு அடிப்படைகளைக்‌ கட்டமைக்கின்றது. மொழியின்‌ 
வளர்ச்சி பண்பாட்டு வளர்ச்சியாக அமைகின்றது. மேலும்‌ பண்பாட்டு 


விரிவாக்கத்திற்கும்‌ மொழியே துணை செய்கின்நது. 


அவ்வகையில்‌ இவ்வியல்‌ சங்க இலக்கியப்‌ பண்பாட்டுக்கூறுகளை 
எடுத்தியம்புவதுடன்‌, அப்பண்பாட்டு மரபுகள்‌ மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும்‌ 


தன்மை குறித்தும்‌ விரிவாகத்‌ திறனாய்வு செய்கின்றது. 


157 


3.3 பண்பாட்டு மரபுகளின்‌ மொழிபெயர்ப்புக்‌ குறித்த திறனாய்வாளர்‌ 
கருத்துக்கள்‌ 
மொழிபெயர்ப்புச்‌ சிக்கல்களுள்‌ முதன்மையானதாகக்‌ கருதப்படூவது 


பண்பாட்டுக்‌ கூறுகளை மொழிபெயர்த்தல்‌ ஆகும்‌. 


விவிலிய மொழிபெயர்ப்பாளரான “யூதின்‌ நைடா” (நுரபநநெ னேைய) 
“கலாச்சாரச்சூழல்களும்‌, மொழிசார்ந்த நடைகளும்‌, தொடர்புச்‌ சாதனங்களும்‌ 
சுமத்தும்‌ கடுமையான கட்டுப்பாடுகளை எதிர்கொள்வதில்தான்‌ மொழிபெயர்ப்பு 
நிகழ்கின்றது”! என்கின்றார்‌. மேலும்‌ அவர்‌ “வார்த்தைக்கு ஒரே ஒரு 
பொருள்தான்‌ உண்டு. அதிலும்‌ எழுதப்பட்ட சொல்லுக்கு ஒரே அர்த்தம்‌ தான்‌ 
உண்டு என்னும்‌ பழையகாலச்சிந்தனையை மறுத்து, “ஒரு வார்த்தை தனது 
சூழலுக்கேற்ப பொருள்‌ தருகிறது” என்றும்‌, “கலாச்சாரத்திற்கு ஏற்ப அது 
பல்வேறு எதிர்வினைகளை உருவாக்கலாம்‌” என்றும்‌ கூறுகின்றார்‌. பின்வரும்‌ 
சங்க இலக்கிய மொழிபெயர்ப்பின்‌ மூலம்‌ நைடாவின்‌ கருத்து மேலும்‌ 
உறுதிப்படும்‌. 


3.3.1 உளப்பாட்டூுத்‌ தன்மைப்‌ பன்மைத்‌ தொடர்கள்‌ 


சங்க இலக்கியத்தில்‌ தோழி, தலைவி இருவரும்‌ உரையாடுகையில்‌ 


நம்‌ காதலர்‌, “நம்‌ மாணலம்‌ நயந்தே' போன்ற தொடர்கள்‌ 


பயன்படுத்தப்படுகின்றன. இத்தொடர்கள்‌ உளப்பாட்டூுத்‌ தன்மைப்பன்மையாக 


இருப்பினும்‌ பொருளவில்‌ தலைவியை மட்டும்‌ குறிக்கின்றன. சொல்லானது 
சூழலுக்கேற்ப பொருள்‌ தருகின்றது என்ற கருத்து இதன்‌ மூலம்‌ 
புலனாகின்நது. 


இதனை ஆங்கிலத்தில்‌ மொழிபெயர்க்கையில்‌ நல்லாடை 
இர.பாலகிருணன்‌ முதலியார்‌ “ஆல டழசன?!6 “ழுரச அயனைநெ 
பசயஉநள?!? என்று வேறுபாடு தோன்ற மொழிபெயர்த்திருக்கையில்‌ 
தட்சிணாமூர்த்தி “முரச டழஎநச?”!£இ “முரச பசநயவ உயசஅ௮?!? என்று 


உளப்பாட்டூத்‌ தன்மைப்‌ பன்மையாகவே மொழிபெயர்த்துள்ளார்‌. 


158 


தொல்காப்பியரின்‌ கூந்றுப்படி “தலைவியிடமிருந்து தாயத்தினால்‌, 
ஈகையினால்‌, வினையினால்‌, பகைமையினால்‌ பெறமுடியாதவந்றை தோழி 
புலனெறி வழக்கில்‌ உரிமையினால்‌ எம்முடையது”” என்று சுட்டுவது 


மரபாகும்‌. 


தமிழர்‌ பண்பாட்டின்படி “நம்‌ காதலர்‌” என்பது வழக்காறு. ஆயினும்‌ 
ஆங்கிலத்தில்‌ “ழுரச டழஎநச' என்று மொழிபெயர்க்கையில்‌ இச்சொல்‌ பல 


மாறுபட்ட பொருள்களை உருவாக்குகின்றது. 


3.3.2 மொழிபெயர்ப்பியலாமை 


இவ்விடத்தில்‌ மொழிபெயர்ப்புத்‌ திறனாய்வாளர்களுள்‌ 
குறிப்பிடத்தக்கவரான ஜே.சி.கேட்போர்டின்‌ கருத்து நினைவுக்கூரத்தக்கது. 
ஜே.சி.கேட்போர்டு *மொழிபெயர்ப்பியலாமை” (ருவெசயளெடயவயடிடைவைல) 
குறித்துப்‌ பின்வருமாறு விளக்குகின்றார்‌: *மொழிபெயர்ப்பியலாமை என்பது 
மூலமொழிச்‌ சூழலுக்கேந்நறவாறு பொருத்தமாகச்‌ செயல்படக்கூடிய கூறுகளை, 
இலக்குமொழியின்‌ சூழற்பொருளமைதிக்குள்‌ கொண்டுவர இயலாதபோது 
ஏற்படும்‌” என்கின்றார்‌. மேலும்‌ மொழிபெயர்க்கவியலாமையை “மொழியியல்‌ 
கூநுகளைப்பெயர்க்கவியலாமை” 
“பண்பாட்டுக்கூறுகளைப்பெயர்க்கவியலாமை” என்ற இருபிரிவாகப்‌ பகுத்துக்‌ 


காட்டுகின்றார்‌. 


மேலும்‌ அவர்‌ “பண்பாட்டுக்‌ கூறுகள்‌, பெரும்பான்மையும்‌ தக்க 
இணைச்சொல்‌ (ஊழடடழஉயவழைெ இன்மையாலே 
மொழிபெயர்க்கப்படூுவதில்லை. எனவே இதுவும்‌ மொழியியல்‌ ரீதியாகப்‌ 


பெயர்க்கவியலாமையினுள்‌ அடங்கிவிடும்‌?” என்கின்றார்‌. 


சான்றாக, தமிழ்ப்‌ பண்பாட்டினுள்‌ இறைவனை “உள்ளம்‌ கவர்‌ 
கள்வன்‌” என்று கூறுகின்ற மரபுண்டுீ. ஆனால்‌ ஆங்கிலத்தில்‌ இம்மரபு 


கிடையாது. 


159 


சங்க இலக்கியத்தினுள்‌ “யாருமில்லை தானே கள்வன்‌”? 
“நகைக்கூட்டம்‌ செய்தான்‌ அ௮க்கள்வன்‌ மகன்‌” என்ற தொடர்களில்‌ 
“கள்வன்‌” என்ற சொல்‌ இடம்பெறுகிறது. இத்தொடர்களில்‌ உள்ள “கள்வன்‌” 
என்ற சொல்‌ தலைவனைக்‌ குறித்து நிற்கின்றது. இச்சொந்கள்‌ பாடற்சூழலில்‌ 
உணர்த்தும்‌ பொருள்வேறு, நேர்ப்பொருள்‌ வேறு. இதற்கான இணைச்சொல்‌ 
ஆங்கிலத்தில்‌ இல்லாமையால்‌ பாடற்சூழலுக்கு ஏற்ற வூாநைஎளை ழநெ2ஓ 
ஊாநயவ?இ வாநகை என்றே நேர்ப்பொருளில்‌ 
மொழிபெயர்க்கப்பட்டூள்ளது. நிறை குணமுடையவனாகிய தலைவனைக்‌, 
குறையுடையவனாக, தலைவியை ஏமாற்றும்‌ நோக்கமுடையவனாக 


இம்மொழிபெயர்ப்புகள்‌ தவநாகச்‌ சுட்டுகின்றன. 


“மொழியின்‌ கட்டமைப்பாவது பெரும்பான்மையும்‌ பண்பாடுச்‌ 
சார்ந்ததாகவே அமைகின்றது. எனவே மொழிபெயர்ப்பாளர்கள்‌ பண்பாட்டின்‌ 
அடிப்படையில்‌ தோன்றிய சிலசொற்களை முற்றிலும்‌ வேறான பண்பாடுடைய 
பிறிதொரு மொழியில்‌ மொழிபெயர்க்கும்பொழுது மொழிபெயர்ப்புச்‌ சிக்கல்கள்‌ 
தோன்றுகின்நன. ஒரு பண்பாட்டிற்கும்‌ பிறிதொரு பண்பாட்டிற்கும்‌ எவ்விதத்‌ 
தொடர்பும்‌ இல்லாமையால்‌ பேச்சுவழக்கு, பண்பாட்டுச்‌ சொற்கள்‌, வட்டார 
வழக்குகள்‌, பழமொழிகள்‌ ஆகியவற்றை ஒரு மொழியிலிருந்து மற்றொரு 
மொழிக்கு மொழிபெயர்ப்பது கடினமாகும்‌”? என்ற கருத்து இங்கு 


எண்ணத்தக்கது. 


160 


3.3.3 பாடலில்‌ இடம்பெறும்‌ பழமொழிகள்‌ 

அகநானூற்றில்‌ இடம்பெறும்‌ பழமொழி ஒன்று வருமாறு: 

“அம்ம வாழி தோழி யிம்மை 

நன்று செய்‌ மருங்கில்‌ தீதில்‌ என்னும்‌ 

தொன்றுபடூு பழமொழி?” 
அ..தாவது “இம்மையில்‌ நன்மை செய்பவர்களுக்கு என்றும்‌ தீமை 
நிகழ்வதில்லை’ என்பது இப்பாடலின்‌ பொருளாகும்‌. ௮கநானூந்றை 
முழுமையாக மொழிபெயர்த்த ௮.தட்சிணாமூர்த்தி 


“மு ௮ல்‌ கசநைனெ 
டநளைவந வழ அந 
அயல சழளிநசவைல்‌ யவவநனெ லழர! 


“பழழனடல னநநனள னழநெ டை வாளை டிசைவா 


நடைட சநறயசன வாந னழநச டை வாந நெவை?” 
யுனெ ழெ நஎடை நடைட டிந்கயடட £னை 


ளுழ சழஉடடயலனைள ய யிழிாவாநபஅயவலை ழக லழசந?*! 


என்று இப்பகுதியை மொழிபெயர்த்துள்ளார்‌. 

இம்மொழிபெயர்ப்பில்‌ பழமொழியினை இரட்டை மேற்கோள்‌ 
குறிகளுக்குள்‌ அவர்‌ அமைத்துக்‌ காட்டியுள்ளார்‌. “பழமொழி” என்ற 
சொல்லை “யிழிாவாநப ௮” என்று ௮வர்‌ மொழிபெயர்த்துள்ளார்‌. ஆக்ஸ்போர்டு 
ஆங்கில தமிழ்‌ அகராதியில்‌ “யிழிாவாநப௮”' என்பதற்குப்‌, “பொருள்‌ 
பொதிந்த உரை?” (வுநளெந ழக "வைல எளயலபை என்ற பொருள்‌ 
கூறப்பட்டூள்ளது. “சழஎநசடி என்பது பழமொழி என்பதற்குரிய 
பொதுப்பொருளாக இருக்க, இங்கு ௮.தட்சிணாமூர்த்தி *“பொருள்பொதிந்த 
உரை என்று மொழிபெயர்த்துள்ளது கவனத்திற்குரியது. 


161 


3.3.4 வழக்குச்சொற்கள்‌ 


வழக்குச்‌ சொற்களைப்‌ பொறுத்தமட்டில்‌ நட்புரிமை காரணமாகப்‌ 
பயின்று வரும்‌ கெழுதகைப்‌ பொதுச்சொல்லாகிய? “எல்லா என்பது 
கலித்தொகையில்‌ அதிகமாக இடம்பெற்றுள்ளது. இது சில சூழல்களில்‌ 
பெண்பாலையும்‌, சில சூழல்களில்‌ ஆண்பாலையும்‌ குறித்து நிந்கின்றது. 


சான்றாக, “எல்லா! இஃது ஒத்தன்‌  என்பெறான்‌””* என்ற 
கலித்தொகைப்‌ பாடலில்‌ “எல்லா? என்பது பெண்பாலைக்‌ குறித்து 


நிற்கின்றது. 


மேலும்‌, “எல்லா! தமக்கு இனிது என்று வலிதின்‌ பிறர்க்கு இன்னா 


செய்வது நன்று மற்று ஆமோ?”* என்ற பாடலில்‌ “எல்லா? என்பது 


ஆண்பாலைக்‌ குறித்து நின்றது. 


கலித்தொகையினை முழுமையாக மொழிபெயர்த்த வீ.முருகன்‌ “எல்லா” 


[3 2 


என்ற சொல்‌ வருமிடத்தில்‌ ழு! லழர என்ற பால்காட்டாத 


பொதுச்சுட்டினைப்‌ பயன்படுத்தியுள்ளார்‌. 


மேற்கூறிய சான்றுகளின்‌ வழி மொழிபெயர்ப்பின்போது ஏற்படுகின்ற 
பண்பாட்டுச்சிக்கல்களை மொழிபெயர்ப்பாளர்கள்‌ திறமையாகக்‌ 
கையாண்டிருப்பது புலனாகின்றது. மேலும்‌ “பண்பாட்டு மொழிபெயர்ப்பென்பது 
வெநுமனே தகுந்த சொற்களை இட்டு நிரப்புவதோ அல்லது தழுவலோ 
அல்ல: ஓவ்வொரு பண்பாட்டுக்கூறினையும்‌ அறக்கோட்பாட்டினையும்‌ 
தங்களுடைய வழக்கமான மொழிபெயர்ப்பு விதிகளிலிருந்துப்‌ பிரித்தெடுத்துச்‌ 
சரிபார்த்துக்‌ கொள்ளும்‌ ஒரு வழிமுறையாகும்‌. எதிர்மறையும்‌, முரண்பாடும்‌ 
அனைத்து பண்பாட்டு மொழிபெயர்ப்புகளிலும்‌ இணைந்தே காணப்படுகின்றன. 
இப்பண்பாட்டு மொழிபெயர்ப்புகளில்‌ காணப்படும்‌ வேறுபாடுகளுடன்‌ சமரசம்‌ 
செய்து கொள்வதென்பது நம்‌ மொழியில்‌ காணப்படும்‌ சில குறைபாடுகளை 
உணர்த்துகின்றது”? என்ற திறனாய்வாளர்கள்தம்‌ கருத்தும்‌ இங்கு 
நினைவுக்கூரத்தக்கது. 


162 


மேற்கூறியவற்றின்‌ வழி மொழிபெயர்ப்புச்‌ சிக்கல்களுள்‌ 


முதன்மையானதாகப்‌ பண்பாட்டூமரபுகளின்‌ மொழிபெயர்ப்பு 


அமையும்பொழுதும்‌, சங்கஇலக்கிய மொழிபெயர்ப்பாளர்கள்‌ தம்‌ 
ஆழங்காற்பட்ட இலக்கிய நுகர்ச்சியாலும்‌, நுண்ணிய அறிவாலும்‌ மரபு 
நிகரன்களைத்‌ தம்‌ மொழிபெயர்ப்பில்‌ அமைப்பதில்‌ வெற்றி கண்டுள்ளனர்‌ 


என்று சொல்லலாம்‌. 


3.4 புறப்பாடல்களில்‌ காணலாகும்‌ பண்பாட்டுக்‌ கூறுகளும்‌ 
அவற்றின்‌ மொழிபெயர்ப்பும்‌ 
சங்ககாலச்‌ சமூகம்‌ அரசனை முன்னிறுத்திச்‌ செயல்பட்ட சமூகமாக 
அமைந்தது. வீர உணர்வு மக்களின்‌ தலையாய பண்பாக அமைந்தது. ஒரு 


ஆண்மகனின்‌ கடமையாகப்‌ போருக்குச்‌ செல்லுதல்‌ வலியுறுத்தப்பட்டது”” 


ஆண்மக்களேயன்றிப்‌ பெண்டிரும்‌ வீர உணர்வில்‌ மேம்பட்டு நின்றனர்‌. 
தன்‌ மகன்‌ போரில்‌ களிறெதிர்ந்துபட்டனன்‌ என்பதை அறிந்த 
புநநானூற்றுத்தாய்‌ அவனை ஈன்ற பொழுதினும்‌ பெரிதும்‌ உவந்தாள்‌”. 
போரில்‌ தன்‌ தமையனையும்‌, கணவனையும்‌ இழந்த பெண்ணொருத்தி, 
சிறுவனயிருக்கும்‌ தன்னுடைய மகனின்‌ கையில்‌ வேல்‌ கொடுத்துச்‌ 
செருமுகம்‌ நோக்கிச்‌ செல்கென விடுத்ததாகப்‌ புநநானூறு பகர்கின்றது.” 
போரில்‌ வீரமரணம்‌ அடைந்தவர்கள்‌ வானவர்‌ உலகம்‌ அடைவதாகவும்‌ சங்க 


கால மக்கள்‌ நம்பிக்கைக்‌ கொண்டிருந்தனர்‌“. 


“சங்கப்‌ பாடல்கள்‌ அரசவைப்‌ பாடல்களாக விளங்குபவையாகும்‌. 
இவற்றில்‌ உயர்குடி மக்களின்‌ காதலும்‌ வீரமும்‌ பெரிதும்‌ சிறப்பித்துப்‌ 
பேசப்படுகின்றன. சங்ககாலச்‌ சமுதாயம்‌ இனக்குழு வாழ்க்கை மறைந்து 
பேரரசுகள்‌ உருவான காலகட்டப்பகுதியாகும்‌. ----- இனக்குழு வாழ்க்கையில்‌ 
வலிமை மிக்கவனும்‌ அனைவர்க்கும்‌ உணவைப்‌ பகிர்ந்தளிக்கக்‌ கூடியதிறநன்‌ 
படைத்தவனும்‌ தலைவனாகக்‌ கருதப்பட்டான்‌. இதன்‌ தொடர்ச்சியாக 
ஒப்பில்லாத வீரமும்‌ ஆற்றலும்‌ உடையவன்‌ சங்க காலத்தில்‌ சிறந்த 
அரசனாகக்‌ கருதப்பட்டான்‌..... இதனால்‌ போர்‌, வீரம்‌ வலிமை என்பதற்கும்‌ 


இவற்றையுடைய தலைவனைப்‌  போற்றுதற்கும்‌ முதலிடம்‌ அளிக்கும்‌ 


163 


சமுதாயமாகச்‌ சங்ககாலச்‌ சமுதாயம்‌ விளங்கியது?”“' என்ற கருத்தும்‌ இங்கு 


எண்ணத்தக்கது. 


சங்ககாலச்‌ சமூகம்‌ அரசனை முன்னிறுத்திய சமூகம்‌. எனினும்‌, 
அரசன்‌ நெறிபிறழ்ந்த பொழுதெல்லாம்‌, அவனுக்கு அறிவுரை வழங்கி 


நல்வழிப்படுத்த புலவர்கள்‌ தயங்கவில்லை என்பதைப்‌ புறப்பாடல்கள்‌ 


உணர்த்துகின்றன.” 


தனிப்பெருந்தலைவனாக அரசன்‌ திகழ்ந்தமையால்‌ அவனுக்கென்று 


சில சின்னங்கள்‌ நல்கப்பட்டன. “படைக்கலம்‌, கொடி, குடை, முரசு, புரவி, 


களிறு, தேர்‌, மாலை, முடி ஆகியவை அரசச்‌ சின்னங்கள்‌” என்று 
தொல்காப்பியம்‌ குறிப்பிடுகின்றது. பண்டைய மன்னர்களுள்‌ சோழனுக்கு 
ஆத்தியும்‌, சேரருக்குப்‌ பனையும்‌, பாண்டியருக்கு வேம்பும்‌ உரிய 


அடையாளத்‌ தாவரங்களாகக்‌ சுட்டப்பட்டன. 


3.4.1 அடையாளப்‌ பூக்கள்‌ மொழிபெயர்ப்பு 


புறநானூற்றில்‌ சோழ மரபில்‌ உதித்த நெடூங்கிள்ளியும்‌ நலங்கிள்ளியும்‌ 
ஒருவரோடு ஒருவர்‌ போர்புரிய நின்றபோது கோவூர்கிழார்‌ பாடிய பாடலில்‌ 
மூவேந்தர்களின்‌ அடையாளப்‌ பூக்கள்‌ குறிப்பிடப்படுகின்றன: 


“இரும்பனை வெண்டோடு மலைந்தோ னல்லன்‌ 

கருஞ்சினை வேம்பின்‌ நெரியலோ னல்லன்‌ 

நின்ன கண்ணியு மார்மிடைந்‌ தன்றே நின்னொடு 

பொருவோன்‌ கண்ணியு மார்மிடைந்‌ தன்றே?” 

இப்பாடலில்‌ சேரனுக்குரிய பனைமாலையும்‌, பாண்டியனுக்குரிய 


வேப்பமாலையும்‌, சோழனுக்குரிய ஆத்திமாலையும்‌ குறிப்பிடப்பட்டூுள்ளன. 


ஏ.கே.ராமானுஜம்‌ இப்பகுதியை 


“லழரச நநெ௮ல ளை ழெவ வாந மனை நாழ நநயசள 


வாந நாவைந டநயக ழக வாந வயடட யட௮லசய 


164 


ழெச வாந மனை நாழ நநயசள பயசடயனெள 
கசழ௮ வாந டிடயஉம டிசகலொநன நெந௮ வசநநள 


லழரச உயிடநவள யசந அயனந ழக டயடிரசரெ௮ 


லழரச நநெ௮நைள யச அயனந ழக டயடிரசரெ௮ வழழ?* 


என்று மொழிபெயர்த்துள்ளார்‌. டூயடிரசரெ௮ என்பதற்கு ஆக்ஸ்போர்டு 
ஆங்கில தமிழ்‌ அகராதியில்‌ “மஞ்சள்‌ நிற வண்ணம்‌ கொண்ட மலர்கள்‌ 4 
என்ற பொருள்‌ தரப்பட்டூள்ளது. இப்பாடலுக்கு கீழே எவ்வித அடிக்குறிப்பும்‌ 
நல்கப்படவில்லை. 


இப்பாடலை திரு.நல்லாடை பாலகிருண முதலியார்‌ பின்வருமாறு 
மொழிபெயர்த்துள்ளார்‌. “ர்ந நாழ கபைவள யபயணளெவ லழர ளை ழெவ 
ழநெ நாழ நநயசள வாந ஈ£ரபந யட௮லசய நாவைந டநயக பயசடயனெஇ 
ழெச ளை £ந ழநெ நூழ நநயசள வாந டிடயஉம டிழரபாநன நெந௮ 
நசநயவாஇ லழரசள ளை வாந உடழளநடல மவை யுவா பயசடயனெ 
வாயவ ழக வாந மிழநெவெ ளை யடளழ வாந வபைவடல மகவை 
யுவா நசநயவா?”*? இப்பாடலுக்கு கீழும்‌ எவ்வித  அடிக்குறிப்பும்‌ 
காணப்படவில்லை என்றபொழுதும்‌ பாடலுக்கான சூழலை 
*£ஜஐவெசழனரஉ வழை என்ற பகுதியில்‌ விளக்கியுள்ளார்‌. அ௮வ்வறிமுகப்‌ 


பகுதியிலும்‌ அடையாளப்‌ பூக்கள்‌ பற்றிய குறிப்பு காணப்படவில்லை. 


இப்பாடலை திரு.பி.ஜோதிமுத்து பின்வருமாறு மொழிபெயர்த்துள்ளார்‌. 
“வாந மழநெ நாழ கபைவள யபயணளெவ லழர ளை ழெவ வாந ழநெ நாழ 
ாயள யனழசநென £லைளநடக நவை வாந நாவைந கடழறநசள ழக வாந 
டிடயஉம "யடஅ௮லசய (ஊாநசயட)்‌ ழெச ளை ஈநஇ வாந ழநெ நவை வாந 
பயசடயனெ ழக எனயசம அயசபழளய ழ்‌ (யயனெயை) லழரச 
பயசடயனெ ளை அயனந ரி ழக யுயச்‌ ஈளை பயசடயனெ ளை யடளழ 


அயனந ரி ழக யுயச?”*: 


இவர்‌ பனம்பூ என்பதை “றூவைந கடழறநநசள ழக வாந டிடயஉம 


யட௮லசய” என்றே மொழிபெயர்த்துள்ளார்‌. இம்மொழிபெயர்ப்பாளர்‌ 


165 


பாடலுக்கான சூழலை விளக்கியுள்ள பொழுதிலும்‌, அடையாளப்‌ பூக்கள்‌ 
பந்நிய குறிப்பு காணப்படவில்லை. எனினும்‌ றூவைந  கடழறநநசளஇ 
ஆயசபழளய என்ற சொற்களையடுத்து அடைப்புக்குறிக்குள்‌ ஊாநசயடஜெ 
“யயனெயை என்ந சொற்களைத்‌ தந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. 


தலையாலங்கானத்துச்‌ செருவென்ற பாண்டியன்‌ நெடூஞ்செழியனை 
இடைக்குன்றூர்‌ கிழார்‌ பாடிய பின்வரும்‌ பாடந்பகுதியில்‌ “வேம்பின்‌ 
ஒண்தளிர்‌' என்ற தொடர்‌ இடம்பெற்றுள்ளது. 


“கிண்கிணி களைந்தகா லொண்கழ நறொட்டுக்‌ 
குடுமி களைந்த நுதல்‌ வேம்பி னொண்டளிர்‌?”” 


இதில்‌ “வேம்பு? என்ற சொல்லினை “ஆயசபழளய?* என்று 
.எல்‌.ஹார்ட்‌ மொழிபெயர்த்துள்ளார்‌. இப்பாடலின்‌ கீழ்‌ “ஆயசபழளய நயள 
ஜி.எல்‌.ஹ த்து ழ்‌ “ஆயசபழ ந 


ரளநன கழச பயசடயனெள டில “யனெலயெ சழலயடவல”! (பாண்டிய 


மரபினரால்‌ வேப்பந்தழை மாலைக்காகப்‌ பயன்படுத்தப்பட்டது) என்ற 


அடிக்குறிப்பு வழங்கப்பட்டூள்ளது. 


மேற்சொல்லப்பட்ட மொழிபெயர்ப்புகளில்‌ ஹார்ட்டின்‌ மொழிபெயர்ப்பில்‌ 
மட்டும்‌ அடிக்குறிப்பு காணப்படுகின்றது. ஜோதிமுத்து அ௮டைப்புக்குறிக்குள்‌ 
மன்னர்களின்‌ பெயரினைச்‌ சுட்டியுள்ளார்‌. ஜோதிமுத்துவின்‌ மொழிபெயர்ப்பு 
பாடல்‌ கருத்தினை புலப்படூத்தினாலும்‌, தமிழர்தம்‌ பண்பாட்டு மரபினை 


முழுமையாக உணர்த்தவில்லை. 


அவ்வகையில்‌ பிறமொழிபெயர்ப்பாளர்களின்‌ மொழிபெயர்ப்பைவிட 
ஹார்ட்டின்‌ மொழிபெயர்ப்பு தமிழர்‌ பண்பாட்டினை பிறமொழியாளர்களுக்கு 
அதிகம்‌ விளக்குவதாக அமைந்துள்ளது. பனம்பூ, வேப்பம்பூ மற்றும்‌ 
அத்திப்பூ என்பதற்கு முறையே றூவைந கடழநநசள ழக 
“யட௮லசயவசநநளஇ ஆயசபழளய மந்றும்‌ யுயவை (எழுத்துப்‌ பெயர்ப்பு) 


என்பன அண்மை நிகரன்களாகின்றன. 


166 


3.4.2 வெண்கொற்றக்குடை 


வெண்கொற்றக்குடை அரசன்தன்‌ காவல்‌ தொழிலினைக்‌ குறித்தது. 
தூய வெண்ணிறம்‌ உடையதாகவும்‌, வட்ட வடிவமாகவும்‌, பெரியதாகவும்‌ 
குடை இருந்தது”. குடிமக்களைக்‌ காக்கும்‌ சின்னமாகக்‌ குடை கருதப்பட்டது 


என்பது பின்வரும்‌ புறநானூற்று பாடந்பகுதியால்‌ புலனாகின்நது: 


“ஞாயிறு சுமந்த கோடுதிரள்‌ கொண்மூ 

மாக விசும்பின்‌ நடூவுநின்‌ நாங்குக்‌ 

கண்பொர விளங்கு நின்‌ விண்பொரு வியன்குடை 
வெயில்‌ மறைக்‌ கொண்டன்றோ அன்றே வருந்திய 


குடி மறைப்பதுவே கூர்வேல்‌ வளவ?” 
புறநானூற்றை முழுமையாகப்‌ பெயர்த்த ஜோதிமுத்து இப்பாடலை, 


“நமைந ய பசழரி ழக உடழரனள டை வாந ளமல ளை லழரச 
பசநயவ யவவசயஉவளைந ரஅடிசநட்டய 

ஜவ ளை ழெவ கழச £னைபைெ வாந ளர்‌ டிரவ கழச 

ளரிழசவபைெ வாந எளரககநசபை நழிடநஇ மு! ஏயடயஎய நவை 


ளிநயச ைிை யனெ?“ 


என்று மொழிபெயர்த்துள்ளார்‌. 

ஜி.யு.போப்‌ இப்பகுதியைப்‌ பின்வருமாறு மொழிபெயர்த்துள்ளார்‌ 

“வாந உடழரனள வாலைம பயவாநச சழரனெ வாந ளெ யனெ 
சநளவ 

டை எயரடவ ழக ஈநயஎநடெ ளுழ டநவ வால உயழில 

ழக ளவயவந உரயடடநபெந வாந ளமல யனெ ளிசநயன யசழரனெ 

ழேவ படழழஅ௮இ டிரவ 'நயஉநகரட ளாயனந! டநூநவ யடட வால 
எடை வழசநைள்‌. 


மந வாந வழடைபைெ டழரபாஅயசெள பயை?5 


என்று பெயர்த்துள்ளார்‌. இங்கு *ஊயழில” என்ற சொல்லே வெண்கொற்றக்‌ 
குடையினைக்‌ குறிக்கின்றது. ஊயழில என்பதற்கு ஆக்ஸ்போர்டு ஆங்கில 
அகராதி, “ஒரு அரியணை அல்லது கட்டிலின்‌ மேற்பகுதியில்‌ அதற்கு 


167 


நிழலைத்‌ தருவதைப்‌ போல அமைக்கப்பட்ட துணி மேற்கூரை அல்லது 
நிழல்‌” ஆகிய சொற்பொருள்களைத்‌ தருகின்றது. 


பாண்டியன்‌ பல்யாகசாலை முதுகுடுமிப்‌ பெருவழுதியைக்‌ காரிகிழார்‌ 
பாடிய “வடா அது பனிபடு நெடுவரை வடக்கும்‌” எனத்தொடங்கும்‌ பாடலில்‌ 
அமைந்த “பணியியர்‌ அத்தை நின்‌ குடையே” என்ற அடியினை 
மொழிபெயர்த்த பேரா. பொன்னையா “ஆயல லழரச ரஅ௮டிசநட்டய ழக 


9958 


சழலயட ளவயவந டிநனெ என்று பெயர்த்துள்ளார்‌. 


மாறாக, 


“வெயின்மறைக்‌ கொண்ட வுருகெழு சிறப்பின்‌ 


மாலை வெண்குடை யொக்குமா லெனவே?” 


என்ந பாடலை பேரா.பொன்னையா பின்வருமாறு மொழிபெயர்த்துள்ளார்‌. 
“குழச வுழ ரள வாந அழழப சநளநஅடிடநன வாந 
கநளவழழநென 


நூவைந யசயளழட ழக வநசசழச ளவசமைபை படழசல””0 


“யசயளழட?” என்பதற்கு ஆக்ஸ்போர்டு ஆங்கில அகராதி. சூரிய 
ஒளியில்‌ இருந்து காப்பதற்காகப்‌ பயன்படுத்தப்படும்‌ ஒளிமயமான குடை?! 
என்று பொருள்‌ கூறுகின்றது. 


பொன்னையா “வெண்குடை” என்ற தொடர்‌ பயின்று வருமிடத்து 
“யசயளழட” என்ற சொல்லைக்‌ கையாண்டூள்ளார்‌. மாறாக “குடை” என்ற 
சொல்‌ தனியாகப்பயின்று வருமிடத்து “ரஅ௮அடிசநடடய?” என்ற சொல்லைக்‌ 


பயன்படுத்தியுள்ளார்‌. 


மேற்கூறியவற்றின்‌ வழி ரஅ௮டிசநட்டயஇ "யசயளழடஇ உயழில 
ஆகிய சொந்கள்‌ வெண்கொற்றக்குடையினை பிற மொழிவாசகர்களுக்கு 
உணர்த்தப்‌ பயன்படுத்தப்பட்டமை புலனாகின்றது. எனினும்‌ எந்த 


168 


மொழிபெயாப்பாளரும்‌ வெண்கொற்றக்குடையின்‌ முக்கியத்துவத்தை 
அடிக்குறிப்பின்வழி பிறமொழி வாசகர்களுக்குப்‌ புலனாக்க 
முயற்சிக்கவில்லை. 


ஆகவே ஆங்கில்‌ மொழிபெயர்ப்புகளுள்‌ பெரும்பான்மையும்‌ 
வெண்கொற்றக்குடையின்‌ பொருட்செறிவினையும்‌, பண்பாட்டூச்‌ செறிவினையும்‌ 
உணர்த்தாது வெற்று மொழிபெயர்ப்பாகவே அமைந்துள்ளமை 


பெறப்படுகின்றது. 


3.4.3 முரசம்‌ 


அரசச்‌ சின்னங்களுள்‌ ஒன்றாகிய முரசு காவல்‌ தொழிலைக்‌ 
குறிக்கிறது. புலியைக்‌ கொன்ற யானையின்‌ தோலால்‌ முரசினைச்‌ 
செய்ததாக மதுரைக்காஞ்சி இயம்புகின்றது. பகைவரின்‌ காவல்‌ மரத்தை 


வெட்டிக்‌ கொணர்ந்து முரசம்‌ செய்ததைப்‌ பதிற்றுப்பத்து நவில்கின்நது. 


அபிதான சிந்தாமணி முரசின்‌ வகைகளை மூன்றாகச்‌ சுட்டுகின்றது. 
அவையாவன வீமுரசு, நியாய முரசு, தியாக முரசு“ என்பனவாகும்‌. 
முரசினைப்‌ பற்றிய குறிப்புகள்‌ சங்கப்‌ பாடல்களில்‌ மிகுந்துக்‌ 
காணப்படுகின்றன. முரசினைக்‌ கழுவி எண்ணெய்‌ பூசி மயிந்பீலியும்‌ 
மாலையும்‌ சூட்டி அழகிய கட்டிலில்‌ வைத்துப்‌ பாதுகாத்தனர்‌. முரசுக்குக்‌ 
குருதி பலியுமிட்டனர்‌. சேரமான்‌ தகடூரெறிந்த பெருஞ்சேரலிரும்பொறை என்ற 
அரசனுடைய முரசுக்‌ கட்டிலில்‌ மோசிகீரனார்‌ அறியாது படுத்தார்‌. 
அக்காலத்தில்‌ இது பெருங்குநீநமாகக்‌ கருதப்பட்டது. ஆயின்‌ அரசன்‌ 
அவரைத்‌ தண்டிக்காது, அவருக்கு கவரி வீசினான்‌. இச்சூழலில்‌ மோசிகீரனார்‌ 
பாடிய “மாசற விசித்த வார்புறு வள்பின்‌”* என்ற புறநானூற்றுப்‌ பாடலை 
ஜி.எல்‌.ஹார்ட்‌ பின்வருமாறு மொழிபெயர்த்துள்ளார்‌. 


“ஜவள டிடயஉம எனைநள படளைவநெ 
டழபெள ளவசயிள கயளவநநென வழ வாந௮ கயரடவடநளளடல 
ஜவள ளாபெள்‌ நவை ய பயசடயனெ 


ஈழஎந ழக டழபெ கரடட நயஉழஉம கநயவாநசளஇ 


169 


டிடரந ளயிசைந னயசம 

நவை டிசபைாவ ளிழவள 

யனெ ளை ளிடநனெனை நவை பழடனநட ளாழழவள ழக 
ரடமெை 

ளரஉ௱£ ளை வாந சழலயட னசரஅ௮இ ஈ£ரபெசல கழச டிடழழன 

டீநகழசந வாநல டிசழரபாவ வை டியஉம கசழ௮ வைள டியவா 

நவைழரவ மழெநபெை ஜ உடலைடிநன ழ்‌ வைள டிநன. 

யனெ டயல்‌ ழெ வாந உழஎநசபை ழக ளழகவ கடழறநசள 

வாயவ நயள டமைந ய கசழவா ழக ழடை ழரசநன னழநெ 

லநவ லழர நநசந ழெவ யபெசல 

லழர னனை மழெவ ரளந லழரச ளாயசி ளறழசன 

ளரசநடல வாயவ நயள நழெரபா கழச யடட ழக வாந வுயஅடை 
டயனெள வழ டநயச ழக வை 


ழெ ழநெ £யள ய டயஉந கழச டழபெ ை வாந பை நழசடன 


ழக யசயனளைந?”6 


இப்பாடலின்‌ அடியில்‌ பின்வரும்‌ குறிப்பினை அவர்‌ தந்துள்ளார்‌. “வாந 
சழலயட னசர௮ ழச அரசயஉரடஇ நூலை ளை வாந ளரடிதநஉவ ழக 
வாளை "ழநஅ௮இ றநறயள அயனந கசழன௮ ய ளிநஉயைட வசநநஇ வாந 
வரவநடயசல வசநந ழக யெ நநெ௮ல மபைெ யனெ கசழ௮ ளிநஉயைட 
ளமடை. ஜவ நயள டிந்யவநப டி வாந அழசஷணபிெ வழ யநயமநெ வாந 
மபைஇ னரசபெ டியவவடந யனெ மழட ழவாநச னைிழசவயவெ 
ழஉ௨உயளழைளெ. மடீல டிநபெ டிநயவநப வைள எளயஉசநன “"ழறநநச 
நயள ஸெழமநனஇ கழச ய பழன நயள யஉவரயடடல வாழரபாவ வழ 
சநளனைந எளெனைந வாந எனசரஅ. வூாயவ ளை நூல யலெ 
னநளநஉசயவழை ழக வாந சழலயட னசரஅ௮ ழச நஎ ழக வைள 
வயடிடந றயள வசநயவநன யள ய ளநசழைரள ழககநடெறந்்‌ டில ளரஉா 
னநளநஉசயவழை வாந எநசல எளயஉசநன "ழறநநச ழக வாந மபை 


நயள வாசநயவநநென”. இக்குறிப்பு தமிழ்ப்பண்பாட்டில்‌ “முரசு? பெந்றந 


170 


இடத்தினைப்‌ பிறமொழியாளர்களுக்கு வலியுநுத்துகின்றது. ஆனாலும்‌ 
இப்பாடல்‌ மொழிபெயர்ப்பில்‌ விளக்கம்‌ புலனாகவில்லை என்பது குநையே 


ஆகும்‌. 


நல்லாடை பாலகிருண முதலியார்‌ இப்பாடலை “நாநெ்‌ வாந டிடழழன 
வாசைளவலஇ பசநயவடல கநயசகரட னசர௮ ழக எஜைவழசலஇ 
கயரடவடநளளடல யனெ வபைவடல வநைன யசழரனெ நவை நநட்ட 
உழஅடிநன டநயவாநச வாழபெள யனெ டிநயரவகைரடடல்‌ யனழசநென 
யவ வைள ளாபைெ டிடயஉம எனைநள டில எளயிசைந - டமைந 
பயசடயனெள அயனந ழக வாந டழபெஇ டரரெசயைவெ டழஎநடல நலநன 
டரஅநள ழக வாந 'நயஉழஉம யனெ யசவளைவடலையடடல 
னநஉழசயவநன நவை வாந பழடனந ளிசழரவள யனெ கடழறநநசள ழக 
வாந ரணாகததய ஈயன மழெவ சநவரசநென கசழ௮ வைள டியவா 
டிரக்கில்‌ க்கக்‌ றில்லை மும்மல வாளை யஉவ ழக 
பசயஉந நடைட வைளநடக ளரககலைந வழ "சழஉடயனை (வழ வாந 
நழசடன) வால னநநி ரனெநசளவயனெபை ழக வாந பழழன 
வுயஅடையைெ நயல ழக டகைந ழக வாந பழழன -(வாசநந கழடன 
வயஅபை) ......... வாநசந ளை ழெடயஉந கழச ழவாநசள வழ டளைந 


டை வாந படழசழைரள நழசடன ழ்‌ பை?” என்று மொழிபெயர்த்துள்ளார்‌. 


ஜோதிமுத்து இப்பாடலை மொழிபெயர்க்கும்போது பாடல்‌ தோன்றிய 
சூழலை மட்டும்‌ *£ழஉஉயளழைெ்‌ என்ற தலைப்பில்‌ விளக்கி விட்டுச்‌ 
செல்கின்றார்‌. பாடலுக்கான மொழிபெயர்ப்பு£ சாராம்ச மொழிபெயர்ப்பாக 


அமைந்துள்ளது. 


முரசு என்பதைப்‌ பொதுவாக  மொழிபெயர்ப்பாளர்கள்‌ *சுழலயட 
னசர௮” ழச “னசர௮ என மொழிபெயர்த்துள்ளனர்‌. பாலகிருண முதலியார்‌, 


ஜோதிமுத்து, ஹார்ட்‌ ஆகிய மூவரும்‌ பாடலுக்கான சூழலைத்‌ தந்துள்ளனர்‌. 
இவர்களுள்‌ பாலகிருண முதலியாரின்‌ விளக்கம்‌ (ஜஐவெசழனரஉ வழை 


விரிவாக அமைந்துள்ளது. எனினும்‌ “முரசு? குறித்த தனிக்குறிப்புகள்‌ 


171 


வழங்கவில்லை. இவர்‌ பாடலின்‌ கருத்தை கட்டூுரையாகப்‌ பெயர்த்திருப்பதால்‌ 
(வுசயளெடயவழைப ழக எசளந ட வழ சழளந) இவருடைய 
மொழிபெயர்ப்பில்‌ முரசு குறித்த வருணனைகள்‌ முழுமையாக 


இடம்பெநீறுள்ளன. 


ஜோதிமுத்துவும்‌ பாடலின்‌ கருத்தை மொழிபெயர்த்துள்ளார்‌. எனினும்‌ 


இவருடைய மொழிபெயர்ப்புச்‌ சுருக்க மொழிபெயர்ப்பாகவே அமைந்துள்ளது. 


ஜியார்ஜ்‌.எல்‌.ஹார்ட்‌ மட்டும்‌ கவிதையைக்‌ கவிதையாக 
பெயர்த்துள்ளார்‌. முரசு என்பது பற்றிய குறிப்பினையும்‌ தனியாக 
நல்கியுள்ளார்‌. எனினும்‌ இப்பாடலில்‌ அமைந்த 


“இருபாற்‌ படூக்குறின்‌ வாள்வா யொழித்ததை 
அதூஉலஞ்‌ சாலுநற்‌ நமிழ்முழு தறிதல்‌” என்ற பகுதியை 


“லுழர னனை மழெவ ரளந லழரச ளாயசி ளறழசன ளரசநடல வாயவ 
நயள நழெரபா கழச 


யடட ழக வாந வுயஅடை டயனெள வழ டநயச ழக வை” 


என்று மொழிபெயர்த்திருப்பது ஆய்விற்குரியது. இப்பகுதியை பாலகிருண 
முதலியார்‌ சிறப்பாக மொழிபெயர்த்துள்ளார்‌. 


3.4.4 கடிமரம்‌ 


அரசச்‌ சின்னங்களுள்‌ குறிப்பிடத்தகுந்தது “கடிமரம்‌' ஆகும்‌. இது 
“காவல்‌ மரம்‌” என்றும்‌ கூறப்படும்‌. அபிதான சிந்தாமணி “காவன்மரம்‌்‌ 
என்பதற்குத்‌ “தமிழ்நாடாண்ட அரசர்‌ பலர்‌ தம்மரசு நிலையிட்ட 
தலைநகர்க்கண்‌ தம்மாலும்‌, தம்வீரராலும்‌ காக்கப்பட்ட மரம்‌” என்று 
பொருள்‌ கூறுகின்றது. பழையன்‌ என்பவன்‌ தன்னுடைய காவல்‌ மரமாக 
வேம்பினைக்‌ கொண்டிருந்தான்‌. சேரன்‌ செங்குட்டுவன்‌ அம்மரத்தை 


வெட்டினான்‌” என்று பதிற்றுப்பத்து இயம்புகின்றது. 


172 


பெண்கொலைப்‌ புரிந்த நன்னன்‌ என்பான்‌ தன்னுடைய காவல்‌ 
மரத்திலிருந்து வீழ்ந்த மாங்கனியை ஒரு பெண்‌ உண்டதால்‌ அவளைக்‌ 
கொலை புரிந்தான்‌ என்றொரு செவிவழிச்செய்தி உள்ளது. இலக்கியத்திலும்‌ 
இச்செய்தி பதியப்‌ பெற்றுள்ளது. 


பெருஞ்சித்திரனார்‌ வெளிமானிடத்துச்‌ சென்றபொழுது, அம்மன்னன்‌ தன்‌ 
தம்பியைப்‌ பரிசினை நல்குமாறு கூறினான்‌. வெளிமானின்‌ இளவல்‌ சிறிது 
கொடுப்பக்‌ கொள்ளாது, இப்புலவர்‌ குமணனிடம்‌ சென்றார்‌. குமணன்‌ 
களிந்றினைத்‌ தர அதனைக்‌ கொண்டுவந்த பெருஞ்சித்திரனார்‌ வெளிமானின்‌ 
காவல்மரத்தில்‌ பிணித்தப்பொழுது பாடிய பாடநீ பகுதி பின்வருமாறு: 


“இரவலர்‌ புரவலை நீயும்‌ அல்லை 
புரவலர்‌ இரவலருக்கு இல்லையும்‌ மல்லர்‌ 


tn Es நின்ஊர்க்‌ 


புறநானூற்றில்‌ உள்ள சில பாடல்களை மொழிபெயர்த்த ராமசாமி 
ராஜகோபாலன்‌ “கடிமரம்‌” என்பதை “சுழலயட வசநந”??* என்‌ 


மொழிபெயர்த்துள்ளார்‌. 


ஜி.யு.போப்‌ இப்பாடலை 


“வாழர”சவ ழெ ழச சழவநஉவழச ழச வாந ளரிடயைவெ "ழழச 

லநவ வழ வாந ளரிடயைவெ மனனைடல கசநைனெள யசந நஎநச 
கழரனெ 

ளநந ஈ£நசந வாந ளவயவந ழக நழசவால ளரிடயைவெள 

டீநாழடன ஐ வநவாநச டிநநெயவா வாந ளாயனழந ழக வால கழசவ 


வாளை நடநியவெ ------2ைைைைசைலலலலலலலலலலரனனலரனலல 


173 


லலலலலலைலைலலைலலைலலலலாலலலலைால ளறநகைவடலஇ சரணெபைெ எளவநநன? 74 


என்று 
பெயர்த்துள்ளார்‌. இப்பாடலுக்கான முன்னுரையில்‌ பாடல்‌ எழுந்த சூழலை 
போப்‌ விளக்கியுள்ளார்‌. பின்னர்‌ புலவர்‌ யானையை கடிமரத்தில்‌ பிணித்த 
செய்தியினை, “வுநவாநசநன ஈளை நடநியவெ ரனெநச வாந வசநநள 


உடழளந வழ வாந கழசவ பயவந?? 


என்று மட்டும்‌ மொழிபெயர்த்துள்ளார்‌. 
“வுசநநள” என பொதுவாக மொழிபெயர்த்தமையால்‌ காவல்மரம்‌ குறித்த 
குறிப்புகள்‌ காணப்படவில்லை.  இம்மொழிபெயர்ப்புப்‌ பண்பாட்டுக்கூறினை 


மொழிபெயர்க்காது பொதுமொழிபெயர்ப்பாகவே அமைகின்றது. 


ஆசியவியல்‌ நிறுவன வெளியீடான “வுயஅடை "ழநவசல வாசழரபா 


வாந யபநள?” என்ற நூலில்‌ எஸ்‌.எம்‌. பொன்னையா 


“லுழர யசந ழெவ ழநெ நாழ 
யவசழளைநள எளரிடயைவெ யசவளைவநள்‌ யனெ 
யவசழளெ கழச ளரிடயைவெள யசந ழெவ ழெடெநஓளைவநவெ 


அ த அ ந ந ந ந ந ந ட த ந ந த ந ந த ந த ந த ந த த ந த ந த 


ழக ளறகைவ ஈ£ழசளநள! ஐ நடைட பழ அல நயலள ழெற?” 


என்று பெயர்த்துள்ளார்‌. இங்கு கடிமரம்‌ *“வழவந௮-வசநந” என்று 


மொழிபெயர்க்கப்பட்டூள்ளது. 


ஜி.எல்‌.ஹார்ட்‌ “கடிமரம்‌” என்பதை “வரவநடயசல வசநந??? என 


மொழிபெயர்த்துள்ளார்‌. 


பாலகிருண முதலியார்‌ “லழர யசந ழெவ வாந டிநநெகயஉவழச ழக 
வாழளந வாயவ டிந்ப “சழவநஉவழசள கழச அநனெடையவெள யசந 
ழெவ நயவெபை மழெற வாழர ஈநஜெந கழசவா வாந வசரந யெவரசந 


ழக வாந அநனெஜலையவெ மழெற யடளழ வாந பசநயவநெளள ழக வாந 


174 


அரகைடைநவெ நாழ ஈநடி வாந னனெபைநவெ. வாந ஈரபந ளவயவநடல 
நடநியயவெ வாயவ நந”ாயள டிசழரபாவ யனெ வநைன (வநவாநசநன) வழ 
லழரச உவைலள பரயசனயை வசநந ளாயமநள வாந வசநந வழ வைள 
சழழவள. வாந நடநிாயவெ ளை ழரச பகைவ மழ வாநநஇ ழு 
1ழளளநளளழச ழக ஈழசளநள கடநநவ ழக கழழவ றந பழ” என 
பெயர்த்துள்ளார்‌. இப்பாடலுக்குக்‌ கீழ்‌ எவ்விதக்‌ குறிப்பும்‌ காணப்படவில்லை. 

“வுழவந௮”' என்பதற்கு ஆக்ஸ்போர்டு ஆங்கில அகராதி, ஒரு 
குறிப்பிட்ட சமுதாயத்தினரால்‌ தெய்வீகத்‌ தன்மை உடையது என்று 
கருதப்படும்‌ இயற்கை பொருள்‌ அல்லது விலங்கு என்று பொருள்‌ 
தருகின்றது. அச்சமூகம்‌ அதனைச்‌ சின்னமாக ஏற்றுக்கொள்ளும்‌” 
வுரவநடயசல என்பதற்கு இவ்வகராதி பாதுகாவலராகச்‌ செயல்படும்‌ ஒரு 


பொருள்‌ என்று சுட்டுகின்றது.” 


புரயசனயைடெேவுரவநடயசல மற்றும்‌ வுழவந௮ ஆகிய மூன்று 
சொற்களும்‌ ஒரு பொருள்‌ தந்தாலும்‌ “வுழவந ௮” என்பது ௮ண்மை நிகரனாக 
அமைகின்நது. 


3.4.5 போர்நெறி 


போரின்‌ போது சில நெறிமுநைகளைப்‌ பண்டைத்‌ தமிழர்கள்‌ 
கைக்கொண்டார்‌ என்பதைப்‌ பின்வரும்‌ புறநானூற்று பாடல்‌ 


உணர்த்துகின்றது: 


“ஆவும்‌ ஆனியநீ பார்ப்பன மாக்களும்‌ 
பெண்டிரும்‌ பிணியுடையீரும்‌ பேணித்‌ 
தென்புல வாழ்நர்க்‌ கருங்கடன்‌ இறுக்கும்‌ 
பொன்பொற் புதல்வற்‌ பெறாஅதீரும்‌ 
எம்‌௮ம்பு கடிவிடுதும்‌ நும்மரண்‌ சேர்மின்‌?”*! 


இதனை எஸ்‌.எம்‌.பொன்னையா, 


“மா உழறள யனெ உழந டமைந பநவெடந டீசயா௮அயயெ கழடம 
நழஅநடெே ளஎடைம நசளழளெ யனெ வாழளந 


175 


நாழ £யஎந ழெவ டிந்பழவவநெ ளழளெ 
சநஉழைரள டமைந பழடனஇ நூழ "நசகழச ௮ 

வாந எயடரநன சவைநள கழச வாந யடலெநளவழசள 
டளைபை டை னநயவாள ளழரவாநசெ சநயட௮ 
நந நடைட ளாழழவ ழரச யசசழறநள கயளவ! 

பழ வழ லழரச டயஉநள ழக ளயகநவல 


என்று மொழிபெயர்த்துள்ளார்‌. இப்பாடலுக்கு கீழ்‌ எவ்வித அடிக்குநிப்பும்‌ 
நல்கப்படவில்லை. 

இம்மொழிபெயர்ப்பில்‌ “தென்புல வாழ்நர்க்‌ கருங்கடன்‌ இறுக்கும்‌ 
பொன்போற்‌ புதல்வற்‌ பெறாஅ௮தீரும்‌' என்பது “வூாழளந நாழ ஈயஎந மழெவ 
டிநபழவவநடட்‌ ளழளெ சநஉழைரள டமைந பழடன றநாழ "நசகழச௮ வாந 
எயடரநன சவைநள கழச வாந யலஸெநளவழசள டைபெ டை வாந 


ளழரவாநச்‌ சநயட௮” என்று விளக்கமாக மொழிபெயர்க்கப்பட்டூள்ளது. 
ஜோதிமுத்து இப்பாடலை, 


“மு லழர உழநளஇ ளயபநள நாழ ளாயசந வாநசை யெவரசநஇ 
நழஅநப வாந ளஎடலைமடல யனெ வாழளந நாழ £யஎந ழெவ 
பைந்‌ டிசைவா வழ சநஉழைரள உ௱டைனசநடெ நாழ நழரடன 
நசகழச௮ வாந சயசந னரவல ழக சழஎனைபை ழககநசபை 
கழழன யனெ நயவநச வழ வாழளந டஸைபெ டைட்‌ வாந 


ளழரவாநச்‌ சநபழைெ 
(ளைவநடெ நந யசந பழபை வழ ளாழழவ ழரச யசசழநள ை 
ழெ வனைந. வுயமந ளாநடவநச. வாளை ளை வாந உழனந ழக 


சபைவநழரளநெளள ழரச அ௮பைவல மபை £ழடன? 


என  மொழிபெயர்த்தளித்துள்ளார்‌. இப்பாடலின்‌ கீழ்‌ வழங்கப்பட்டூள்ள 
குறிப்பாவது பின்வருமாறு: ஊழனந ழக சபைவநழரளநெளள 
யஎழனைபை ளாநனனபைை ழக லமெஉநவெ டிடழழன ழக அழனநசெ 
அநயளெ யனெ அநவாழனள ழக நயசகயசந னெளைஉசலையைவந 
டிழஅடிபெ யனெ ளாநடடபை வூழளந டளைபைெ ட்‌ வாந ளழரவாநசெ 


சநபழைெ வாந ளழரவாநச சநபழைப ளை எளயனை வழ டிநடழபெ வழ 


176 


லயஅயஇ வாந பழன ழக னநயவா. வூந னநயன யசந ளயனை வழ டிந 
வயமநெ வாநசந. வூந டளைபை யசந ளயனை வழ ழககநச கழழன வழ 


வாந௮ ை பசயவவைரனந. 


ஜோதிமுத்துவின்‌ மொழிபெயர்ப்பில்‌ பாடல்‌ பொருள்‌ அடிக்குறிப்பின்‌ 


துணையின்றி முழுமையடையவில்லை. ஆயின்‌ பொன்னையாவின்‌ 


மொழிபெயர்ப்பு விளக்கமாக அமைந்துள்ளது. 


பாலகிருண முதலியார்‌ இப்பாடலை, “ழுரச முபெ முரனர௮ை 
நாநநெஎநச £ந நயபநன நயச யபயணெவ ஈளை நநெ௮நைளஇ ரளநன 
வழ யமெரடலெந டை யனயடலஸெந டமைந வாளை. “றநுந யசந வழ 
னளைஉயசபந ழரச யசசழறநள. ளுழ உழறநள யனெ யசியயெசள நவை 
வாந பநவெடந யெவரசந யனெ பழெடெநடஜெந ழக உழறநளஇ 
நழ௮அநடே வாந னளைநயளநன யனெ வாழளந லழரபெ உழரிடநள நாழ 
£ாயஎந ழெவ பளைந டிசைவா வழ நழசவால உ௱டைனசந (னநந௮நன 
யள சநயட நநயடவா) நாழ யசந வழ னளைஉாயசபந வாநசை 
ழடிடபையவழைளெ வழ வாந எனநியசவநன எளழரடள ழக வாந எளழரவா 
யனெ ளழ ஈழழெரச வாந௮அஇ டநவ ளரஉா நழிடந பழ ளநநம சநகரபந 
டை வாநசை கழசவள முச "டயஉநள ழக எயகநவல)”* என்று 
விளக்கபெயர்ப்பாகத்‌ தந்துள்ளார்‌. இவ்விளக்கத்தில்‌ “னுநியசவநன 
ளழரடள ழக வாந எளழரவா” என்பது தென்பகுதியில்‌ ஆவியாக வாழும்‌ 
இறந்தவர்களைக்‌ குறிக்கின்றது. 

தென்புல வாழ்நர்‌ பற்றிய குறிப்பு திருக்குறளிலும்‌ இடம்‌ பெறுகின்றது. 
திருக்குறளை மொழிபெயர்த்த வ.வே.சு.ஜயர்‌, “தென்புலத்தார்‌ தெய்வம்‌ 
விருந்தொக்கல்‌ தான்‌என்றாங்(கு) ஐம்புலத்தாறு) ஓம்பல்‌ தலை” என்ற 
குறளை “குளைந யசந வாந னரவநைள ழக வாந ஈழரளநாழடனநச 
யெ௮நடல வாந ழககநசபை ழக ழடிடயவழைளெ வழ வாந "'வைசளைஇ 
வாந 'நசகழசஅயடலெந ழக ளயஉசகைலைநள வழ வாந பழனளஇ வாந 


னழபைெ வழ ஈ£ழளிவையடவைலஇ வாந சநனெநசபை ழக ஈநடி ரவெழ 


| 


சநடயவழைளெ யனெ வாந டழழமபெை யகவநச ழக ழநெள மழறெ 


ளநடக? £6 


வ.வே.சு.ஜயர்‌ “தென்புலத்தார்‌” என்பதை விளக்க “வைசளை பிதுர்‌) 
என்ற சொல்லைத்‌ தமிழில்‌ கையாள்வதுடன்‌ அதனை ஆங்கிலத்தில்‌ 
எழுத்துப்பெயர்ப்புச்‌ செய்கின்றார்‌. “பித்ருக்கள்‌” என்பது முன்னோர்களைக்‌ 


குறிக்கக்கூடிய வடமொழிச்சொல்லாகும்‌. 


[13 


இக்குறளை ஜி.யு.போப்‌ பின்வருமாறு மொழிபெயர்க்கின்றார்‌. “வந 
அயநெளஇ பழனஇ பரநளவளஇ மனெைசநனஇ ளநடகஇ  னெரந 
னநபசநந. வூநளந களைந வழ உ௱நசளை நநடட ளை உ௱நைகநளவ 


உ௱யசவைல” £87 


இங்கு “ஆயநெள” என்பது  தென்புலத்தாரைக்‌ குறிக்கின்றது. 
*“ஆயநெள” என்ற சொல்‌ பொதுவாக இறந்தவரின்‌ ஆவியைக்‌ 
குறிக்கக்கூடியதாகும்‌. இச்சொல்லை சங்க இலக்கிய மொழிபெயர்ப்பாளர்கள்‌ 


கையாண்டிருப்பின்‌ பொருள்‌ புலப்பாடு முழுமையடைந்திருக்கும்‌. 


178 


3.4.6 நிமித்தங்கள்‌ 

போரின்‌ பொழுது நிமித்தம்‌ பார்க்கும்‌ மரபு பழந்தமிழரிடையே நிலவி 
வந்தமையைப்‌ புநநானூற்றுப்‌ பாடல்கள்‌ பறைசாற்றுகின்றன. சான்றாக 
“உன்னம்‌” என்ற ஒரு மரவகைத்‌ தழைத்திருப்பின்‌ போரில்‌ வெற்றியென்றும்‌, 
வாடித்‌ தோன்நிடின்‌ தோல்வியென்றும்‌ பழந்தமிழர்‌ நம்பிக்கைக்‌ 
கொண்டிருந்தனர்‌. ஆயின்‌ கடையெழு வள்ளல்களுள்‌ ஒருவனாகிய வேள்பாரி 
உன்னம்‌ வாடினாலும்‌, அதனைப்‌ பொருட்படூத்தாது போரில்‌ வெல்வான்‌ என 


பதிற்றுப்பத்தில்‌ கபிலர்‌ குறிப்பிட்டூள்ளார்‌. 


“பலாஅும்‌ பழுத்த பசுப்புண்‌ அரியல்‌ 
வாடை தூக்கும்‌ நாடு கெழு வெருவிரல்‌ 
ஓவத்து அன்ன வினை புனை நல்இல்‌ 
பாவை அன்ன நல்லோள்‌ கணவன்‌ 
பொன்னின்‌ அன்ன பூவின்‌, சிறியிலை 
புன்கால்‌, உன்னத்துப்பகைவன்‌, எம்கோ??ச 


இப்பாடலை மொழிபெயர்த்துள்ள பேரா.பொன்னையா “உன்னம்‌” என்பதை 
ஓலிபெயர்த்துள்ளார்‌. மேலும்‌ இப்பாடலுக்கு கீழ்‌ வழங்கி உள்ள 
அடிக்குறிப்பில்‌ “யு வசநந நாஜலை றயள டிநடநைஎன வழ ரவ ழெய 
கசநளா ழச னசநைன டழழம நவை வைள கழடயைபந யள ய ழஅ௮நெ 
ழக ய மபெள ளரஉ௨உநளள மழச னநகநயவ. ஜவள ழூநளெ ழக 
ளரஉ௨உநளள மச எனநகநயவ நயள கயடளகைநைன டில “யசளை 
னெழஅவையடிடந எடழரச டை டியவவடநள யனெ ட வாளை 
ளநளெந ஈந நயள வைள நநெல௮ல”* என்ற விளக்கமும்‌ தந்துள்ளார்‌. 
இக்குறிப்பின்‌ மூலம்‌ பழந்தமிழரின்‌ நம்பிக்கை ஓரளவு புலனாகின்றது. 


வேள்பாரி இறந்தபின்‌ அவனுடைய நாடு அழகிழந்த நிலையைக்‌ 
கண்டு வருந்திய கபிலர்‌, 


179 


“மைம்மீன்‌ புகையினுந்‌ தூமந்‌ தோன்றினும்‌ 
தென்றிசை மருங்கின்‌ வெள்ளி யோடினும்‌ 
பாசிலை முல்லை முகைக்கும்‌ 

ஆய்தொடி யரிவையர்‌ தந்தை நாடே” 


இதனை ஜியார்ஜ்‌.எல்‌.ஹார்ட்‌ பின்வருமாறு மொழிபெயர்த்துள்ளார்‌. 


“நுநெ கை ளுயவரசப  னயசமநநென 

நந கை ய உழஅநவ யிநயசநன 

நஎநெ கை ூரெள நநவெ ளழரவா 

வாந கநைடனள றநநசந கரட்ட 

வாந டிரளாநள டிடழளளழ௮நன நவை கடழறநசள?”! 
மேலும்‌, “வாந யளவசழழெ௮டையட ஈநழெ௮நயெ னநளஉசழைநன 

யவ வாந டிநபபவபவபெ ழக வாளை "ழந௮ யசந யடட டியன ழஅ௮நளெ 

வாயவ சநளயபந  னசழரபாவ” என்ற விளக்கமும்‌ பாடலுக்குக்கீழ்‌ 

அடிக்குறிப்பாகத்‌ தரப்பட்டூள்ளது. இப்பாடல்‌ மொழிபெயர்ப்பில்‌ ஓர்‌ ஓலி 

ஒத்திசைவு காணப்படுகின்றது. இவ்வகை ஒலி ஒத்திசைவினை ஆங்கிலத்தில்‌ 


“முழெ௮யவழிழநயை””? என்று குறிப்பர்‌. 
பி.என்‌.அப்புஸ்வாமியும்‌ இப்பாடலை மொழிபெயர்த்துள்ளார்‌. 


“வாந னயசம டயநெவ அயல ளஅ௮ழரடனநச 
ழச வாந நயசவா டிந நளெநடழிநன ைி ளஅ௮ழமந 
ழச வாந ளடைஎந்ச டயநெவ கடல ளழரவாறழசனள 
லநவ உசழிள வநந௮ வாநசந ைிை வாந கநைடனள 
யுனெ கடழறநசள டிழளளழஅ௮ ழெ வாந ளாசரடிள 
யுனெ £ஈநசனள ழக வநனெநச - நலநன மரை 
நவை வாநசை உயடஎநள வநவாநசநன ைி வாந ஈழஅந ளவநயன 
டீசழறளந யவ நயளந ழெ டரளா பசயளள 
நளைந யனெ பழழன அந வாசழபெ வாநசந நஎநலெழசந 
வாந நநடஉழஅந சயைிை நெஎச கயடை ளை கநைடனள்‌ 


யுனெ பசநநெ - டநயஎநன துயளஅ௮ழநை யடிழழரழனெள நவை டிரனள 
ளாயசி யனெ நூாவைந டமைந மவைவநளெ வநநவா 


180 


ஐூெ வாந படழசழைரள கயவாநச டயனெ 

ழக வாநளந உ௱யசஅபை அயனைநளெ டியபெடநன டிசபைவ 
ளுடைந வாந எஉநிவநச ழக வாநசை கயவாநச 

ளை நஎநெ ளவசயபைவ??* 


அப்புஸ்வாமி 10 அடி பாடலை 16 அடியாக மொழிபெயர்த்துள்ளார்‌. 
ஹார்ட்டின்‌ மொழிபெயர்ப்பில்‌ காணப்படும்‌ கவிதைநயம்‌ இப்பாடலில்‌ 
காணப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும்‌ பாடலின்‌ கீழ்‌ “னுயசம 
£டயநெவ - ளுயவரசஜெ ளுடைநச “டயநெவ - ஏநரெள என்ற குறிப்பு 
மட்டும்‌ நல்கப்பட்டூள்ளது. 

எனவே ஹார்ட்டின்‌ மொழிபெயர்ப்பு பொருள்‌ புலப்பாட்டிலும்‌ பண்பாட்டு 


மொழிபெயர்ப்பிலும்‌ முதன்மை பெறுவதாக கருதலாம்‌. 


3.4.7 விரிச்சி கேட்டல்‌ 


பழந்தமிழ்‌ இலக்கியத்தில்‌ காணப்படும்‌ பண்பாட்டுக்‌ கூறுகளுள்‌ 
குறிப்பிடத்தக்கது விரிச்சி கேட்டலாகும்‌. விரிச்சி என்பதாவது “விரும்பிய 
பொருளின்‌ ஆக்கத்து அழகுணர்தந்குச்‌ செறியும்‌ இருண்டமாலையிடத்து 
நறந்சொற்‌ கேட்பதைக்‌ குறிப்பது?”* என்று ௮பிதான சிந்தாமணி விளக்கம்‌ 
தருகின்றது. ௮..தாவது ஒரு செயலின்‌ தொடக்கத்தில்‌ அ௮ச்செயலின்‌ 
விளைவுக்‌ குறித்து நந்சொல்‌ கேட்பது விரிச்சியாகும்‌. பகைவர்‌ நாட்டிற்‌ 
புகுந்து ஆக்களைக்‌ கவருமுன்‌ வெட்சி மறவர்‌ விரிச்சிக் கேட்டமையை 


தொல்காப்பியம்‌ பகர்கின்றது.” 


181 


விரிச்சி கேட்கப்பட்ட முறையினை முல்லைப்பாட்டு நவில்கின்றது. 


“பெரும்பெயல்‌ பொழிந்த சிறுபுன்மாலை 
அருங்கடி மூதூர்‌ மருங்கிநீ போதி 
யாழிசை இளவண்‌ டார்ப்ப நெல்லொடு 

நாழி கொண்ட நறுவீ முல்லை 

அரும்பவிழ்‌ அஸி தூஉய்க்‌ கைதொழுது 
பெருமுது பெண்டிர்‌ விரிச்சி நிற்ப?” 


அ..தாவது முதுசெம்பெண்டிர்‌ நாழி நெல்லுடன்‌ முல்லை, அலரி 
ஆகியவநீறைக்‌ கொண்டுச்‌ சென்று தூவி கைதொழுது விரிச்சி கேட்பர்‌. 
மேலும்‌ விரிச்சி சொல்லும்‌ பெருமுது பெண்டிரின்‌ சொல்‌ தடூமாறினால்‌ 


துன்பம்‌ வரும்‌ என அஞ்சினர்‌. 


“ரநெல்நீர்‌ எறிந்து விரிச்சி யோர்க்கும்‌ 
செம்முது பெண்டின்‌ சொல்லும்‌ நிரம்பா?” 
என்ற புறநானூற்று பாடற்பகுதி இக்கருத்தை நுவல்கின்றது. 

“என்னை மார்பிற்‌ புண்ணும்‌ வெய்ய” என்று தொடங்கும்‌ இப்பாடலை 
பேரா.ஜோதிமுத்து மொழிபெயர்த்துள்ளார்‌. “வுந ரவவநசயடலெந ழக 
வாந எநநெசயடிடந யபநன நழஅ௮யெ நாழ டளைவநளெ வழ ழ௮மைரள 
நழசனளஇ ளிசமைமடபை நயவநச யனெ யனனல ளை ழெவ உடநயச?* 
இம்மொழிபெயர்ப்பும்‌ “விரிச்சி” என்கிற பண்பாட்டு மரபை முழுமையாக 


விளக்குவதாக அமையவில்லை. 


பத்துப்பாட்ை முழுமையாக மொழிபெயா்த்துள்ள 


ஜே.வி.செல்லையா முல்லைப்பாட்டில்‌ இடம்‌ பெறக்கூடிய விரிச்சி 


கேட்டல்‌ பகுதியை பின்வருமாறு மொழிபெயர்த்துள்ளார்‌. 


182 


“நுநடட பரயசனநனஇ டிநயசபெ எநளளநடள கடைடநன நவை 
சடைந 

யுனெ கசயபசயவெ அரடடயல டிரனள வாயவ ழிந வழ டிந்நள 

நுழளந £ரஅ ளை டமைந வாந அரளடை ழக வாந டரவந 

வாநல ளவசநறநன வாநளந பகைவள யனெ தழை யடஅ௮ள 
யனழசநன 


வாநசை பழன யநயவைபை நழசனள ழக ழ௮நெ பழன?” 


இம்மொழிபெயர்ப்பின்‌ கீழ்‌ விரிச்சி கேட்டல்‌ பந்றிய அடிக்குறிப்பு எதுவும்‌ 


மொழிபெயர்ப்பாளரால்‌ தரப்படவில்லை. 


இப்பாடலை மொழிபெயர்த்துள்ள பெ.நா.அப்புஸ்வாமி 


“யுனெ ளவசநநநன ய கரடட அநயளரசந ழக "யனனல உழசெ 
யுனெ கசநளா டிடழளளழஅநன தயளஅ௮நை டிரனள 

நூழளந கடழறநநசள யசந ளழ கசயபசயவெ 

வாயவ ளறயசஅ௮ ரிழ ளறயச௮ ழக டழசனல டிநநள 

வாசழபெ யசழரனெ வாந௮ £ரஅஅ௮பைெ டமைந அநடழனழைரள 


டரவநள 
வாழளந அயவசழளெ கழடனநன வாநசை ஈயனெள டை சநஎநசநவெ 
சயலநச 
யுனெ நவை நயபநச நலிநஉவயவழை எவழழன 
யுறயவைபை வாந பழன-ளெிசைநன ழசயஉரடயச 


ரவவநசயடெந”?!9 
என்று விரிச்சி கேட்கும்‌ பகுதியை மொழிபெயர்த்துள்ளார்‌. 
முல்லைப்பாட்டினை முழுமையாக மொழிபெயர்த்துள்ள 


ஜே.எம்‌.சோமசுந்தரம்பிள்ளை 


“முககநசபைெெ வழ வாந னநவைல ய யெடை ழக "யனனல யனெ 
ளறநநவ ளஅ௮நடடபைெ அரடடயஜை நாலை ஈயன டிடழளளழஅ௮நன வழ 
வரநெள சநளநஅடிடபெ வாழளந ழக எளயட "எர௮அநன டிநநளஇ 


ளவழழன நவை கழடனநன ஈயனெள நயவைபை கழச நழசனள ழக 


183 


அந்‌! என்று இப்பகுதியை பெயர்த்துள்ளார்‌. இவ்வாசிரியரும்‌ 


அடிக்குறிப்புகள்‌ எதனையும்‌ வழங்கவில்லை. 


184 


முல்லைப்பாட்டை மொழிபெயர்த்த ரகுநாதன்‌, 


“னுய௮நள ழக பசநயவ யபந நாழஇ நவை ய அநயளரசந ழக 
யனனல பசயடை ளுஉயவவநசநன வாந கசயபசயவெ அரடடயலை டிரனள 
தரளவ ழிநநென நாலை டிசழரபாவ வாந ஈழநெல்‌ டிநநள £ர௮அ௮பைெ 
ளறநநநவ யள வாந லயணா அயனந நழசளாடி நவை வாநசை £யனெள 


யனெ நயவைநன கழச ர்நயஎநடசெள நழசன”! என்று பெயர்த்துள்ளார்‌. 


இவ்வாசிரியர்‌ தம்முடைய மொழிபெயர்ப்பில்‌ முல்லை, யாழ்‌, விரிச்சி 
ஆகியவற்றுக்கு விளக்கம்‌ தந்துள்ளார்‌. மேலும்‌ விரிச்சி என்பதாவது 
“இறைவனை வணங்கும்பொழுது அப்பகுதியில்‌ செல்லும்‌ வழிப்போக்கர்கள்‌ 
சொல்லும்‌ சொற்களை இறைவனுடையதாக ஏந்று தாம்மேற்கொள்ளும்‌ 
செயலின்‌ முடிவினை அறிதலாகும்‌ இவ்வழக்கம்‌ இன்றுவரை வேறுவேறு 


வடிவங்களில்‌ நடைமுறையில்‌ உள்ளது”! என்றும்‌ கூறியுள்ளார்‌. 


எனவே ஏனைய மொழிபெயர்ப்பாளர்களைவிட ரகுநாதனின்‌ 
மொழிபெயர்ப்பு தமிழர்‌ தம்‌ பண்பாட்டு மரபுகளை பிறமொழி வாசகர்களுக்கு 
எடுத்தோதுவதாக அமைந்துள்ளது. 


3.4.9 நடுகல்‌ 


போருக்கு முக்கியத்துவம்‌ அளிக்கப்பட்ட சமூகத்தில்‌, போரில்‌ 
இறந்தவர்களுக்கு நடுகல்‌ நடப்பட்டு, வழிபாடும்‌ மேந்கொள்ளப்பட்டது. சங்க 
இலக்கிய மொழிபெயர்ப்பாளர்களுள்‌ குறிப்பிடத்தகுந்தவராகிய 
தட்சிணாமூர்த்தி நடுகல்‌ வழிபாடு குறித்து ““வெட்சித்திணையின்‌ பகுதிகளில்‌ 
காட்சி, கால்கோள்‌, நீர்ப்படை, நடுகல்‌, பெரும்படை, வாழ்த்து என்னும்‌ 
நடுகல்‌ வணக்கத்தின்‌ ஆறுபடிநிலைகளைத்‌ தொல்காப்பியர்‌ கூறியுள்ளது 
நோக்க இம்மரபு அவர்‌ காலமாகிய கி.மு.3-ஆம்‌ நூற்றாண்டுக்கு 
முற்பட்டதெனத்‌ தெரிகின்றது. மாடுகளே பண்டு செல்வமாகக்‌ கருதப்பட்டன. 
எனவே பகைவரிடமிருந்து மாடுகளைக்‌ காக்கும்‌ முயந்சியிலடுபட்டு 
உயிர்நத்த கரந்தை வீரர்கட்கே பெரும்பான்மையான கற்கள்‌ நடப்பட்டன 


என்பதை அறிய வேண்டியுள்ளது””!* என்கின்றார்‌. அபிதான சிந்தாமணி 


185 


நடுகல்‌ குறித்துப்‌ பின்வருமாறு விளக்குகின்றது: “இது  வென்றியான்‌ 
மேம்பட்டூுத்‌ துறக்கம்புக்க பெருவீரர்‌ பெயரையும்‌ அவர்கள்‌ ஆங்காங்கும்‌ 
புரிந்த போர்ச்‌ செயல்களையும்‌ ஒரு நெடுங்கல்லில்‌ எழுதி அதனைநாட்டி, 
அதில்‌ அவர்களின்‌ உருச்செய்து, மாலை, பீலி முதலிய புனைந்து 
வழிபடுதல்‌ தமிழ்நாட்டுப்‌ பழைய வழக்கமானது”! என்கின்றது. 


நடுகல்‌ பந்நிய புறநானூறுப்‌ பாடல்களுள்‌ அதியமான்‌ நெடுமானஞ்சி 
இறந்த பிறகு ஒளவையாரால்‌ பாடப்பட்ட 


“இல்லா கியரோ காலை மாலை 

அல்லா கியர்யான்‌ வாழுநாளே 

நடுகற்‌ பீலிசூட்டி நாரரி 

சிறுகலத்‌ துகுப்பவுங் கொள்வன்‌ கொல்லோ 
கோடுயர்‌ பிறங்குமலை கெழீஇய 

நாடூடன்‌ கொடுப்பவுங்‌ கொள்ளா தோனே?”!6 


என்ற பாடலைப்‌ பெரும்பான்மையான மொழிபெயர்ப்பாளர்கள்‌ 
மொழிபெயர்த்துள்ளனர்‌. ஆண்‌, பெண்‌ நட்பின்‌ மேன்மையினையும்‌, அவலச்‌ 


சுவையையும்‌ இப்பாடல்‌ எடுத்துரைக்கின்றது. 
ஏ.கே.இராமானுஜன்‌ இப்பாடலைப்‌ பின்வருமாறு மொழிபெயர்த்துள்ளார்‌: 


“நநவ னயலஇ டநவ ணைவ உழஅந ழெ அழசந 
டநவ யடட அல னயலள உழஅந வழ ழெவாபைப 
நந ஈயஎந ரவ நயஉழஉம கநயவாநசள 

மெ ஈளை ஈநயன எளவழநெ 

யனெ ழரசநன டியசம-நறெ 

டை டவைவடந டிழரசடள கழச £னை 

நடைட £ந யஉஉறநிவ வாந௮இ 

நாழ னனைெவ யஉ௨உநிவ ய நாழடந உழரவெசல 


ழக ௮அழரவெயடை நயமள?”"0 
இப்பாடல்‌ மொழிபெயர்ப்பில்‌ அவர்‌ அடிக்குறிப்புகள்‌ எதனையும்‌ 


வழங்கவில்லை. 


ஜியார்ஜ்‌.எல்‌.ஹார்ட்‌ இப்பாடலை, 


186 


“ஆயல அழசவணபெள யனெ நஏவபெள்‌ ளவழி உழஅபைெ 
அயல வாந னயலள ழக அல டகைந டிந ழஎநச 

ழெ ஈளை ளவழநெ 

வாநல டயஉந ய நயஉழஉம கநயவாநச 

யனெ ழ்‌ வை வாநல "ழரச கடைவநசநன டஙைரழச 

நடைட ஈந வயமந வை? 

நாழஇ நாநெ்‌ வாநல ழககநசநன னை ய நூழடந உழரவெசல 
நவை வயடட அழரவெயணெை யனெ வழறநநசபைெ ளரஅ௮அ௮வைள 


நழரடன ழெவ யஉ௨உநிவ வை?16 


என்று மொழிபெயர்த்துள்ளார்‌. மேலும்‌ இப்பாடலின்‌ கீழ்‌ “வாந ளவழநெளை 
வாந அநஅ௮ழசயைட ளவழநெ நாலை நயள வாழரபாவ வழ டிந 
பையடிவைநைன டில வாந ளிசைவை ழக ய னநயன மபைெ ழச 


நயசசழைச” என்ற குறிப்பினை நல்கியுள்ளார்‌. 


ஆசியவியல்‌ நிறுவன வெளியீடான “வுயவுடை “ழநவசல வாழசரபா 


வாந யபநள?” என்ற நூலில்‌ இப்பாடல்‌, 


“ஆயல அழசவணபெ யனெ நஎவஷைை உநயளந வழ டிந 

ஆயல அல னயலள ழக டளைபை நைவ ழெ அழசந! 

(அல டயவந "யவசழடெீகசநைனெ ளை ழெற ய £ஈநசழ ளவழநெ) 

ழஎநச ஈளை ஈநசழ-ளவழநெ ளை எசயிநன ய ந்யஉழஉம- 
கநயவாநச 

யுனெ ய ளஅயடட எநளளநட ழக கடைவநசநன உழரவெசல நறை 

ஜள "ழரசநன ழஎநச வை (யள கழழன ழககநசபை) 

நடைட £ந யஉஉறநிவ வாநளந - வாந டயவந ஈநசழஅழயெசஉா 

நாழ நழரடன மழெவ யஉ௨உநிவ மபைனழ௮ள நவை டயனெள 
ாயஎபைபெ 

அழரவெயணளெ நஓஉநடடபைெ நவை வாநசை டழகவல 
ளர௮அ௮வைள?”19 


என்று மொழி யெர்க்கப்பட்டூள்ளது. 
ஜி.யு.போப்‌ இப்பாடலினை பின்வருமாறு மொழிபெயர்த்துள்ளார்‌. 


“நவ உயபெந ழக அழச்‌ யனெ நஎந கழச நச உநயளந 


187 


யனெ யடட அல னயலள ழக நயசவாடல டகைந டிந னழநெ! குழச 


யா! 
வாந ளவழநெ ளவயனெள வாநசந நவை கநயவாநசள டிசபைாவ 
நடைட ஈ£ந ய உ நிவ டடைவையவழைளெ மரசநன —. IB நயவெ 
வழ பளைந 


வழ யடட வாயவ யளமநன - நூழ ழெற சநஉநளைநள ழெ பகைவ 


டிநளவழநநன?””!௭ 


புறநானூந்றை முழுமையாக மொழிபெயர்த்த ஜோதிமுத்து இப்பாடலை 
பின்வருமாறு பெயர்த்துள்ளார்‌. 


“ஆயல வாநசந டிந ழெ அழசணைிெ யனெ நவை 

அயல வாந னயலள ழக அல டகைந டிந ரளநடநளள 

லழர ாயஎந நசநஉவநன வாந வழஅ௮டிளவழநெ யனெ 
னநஉழசயவநன வை 

நவை நயஉழஉமள யனெ யசந "ழரசபைெெ கசழ௮ ய ளஅயட்ட 
எநளளநட 

வாந கடைவநசநன டிநஎசயபந நடைட £ந யஉஉநிவ வை? (ஐ 
நழனெநச) 

ர்ந நாழ நழரடன ழெவ யஉ௨உநிவ வாந டயனெ ழக ளை 

நநெ௮நைளை நவை வைள டழகவல ஈடைடள? (நாநெ வாநல 


ளரசசநனெநசநன)”!1 


மேலும்‌ இப்பாடலுக்கு கீழ்‌ “ஜவ நயள வாந உரளவழஅ௮ யஅ௮ழபெ 
வாந யஜெநைவெ வுயஅ௮டைள வழ நசநஉவ வழஅ௮டிளவழநெள ழெ வாந 
பசயஎந ழக சநிரவநன நழிடந நவை வாநசை யெ௮நள யனெ 
யஉாநைஎநஅநவெள நசவைவந வாநசந ழே னநஉழசயவந வை யனெ 
யல ஈழஅ௮யபந வழ வை யனெ நழசளாலி வாநசநழக” என்ற குறிப்பு 


நல்கப்பட்டூுள்ளது. 


மேந்கூறியவற்றின்‌ மூலம்‌ “நடுகல்‌” என்பதந்கு “ர்நயன எளவழநெஇ 
“ர்ளை-ளவழநெஇ *ர்நசழ-ளவழநெூஇ “ளுவழநெ “வுழ௮டி-ளவழநெ” ஆகிய 
மொழிபெயர்ப்புகள்‌ அமைந்திருப்பது புலனாகின்றது. ஆக்ஸ்போர்டு 


188 


ஆங்கில அகராதி “ஈநயன-ளவழநெ” என்பதற்கு நினைவிடத்தின்‌ 
தலைப்பகுதியில்‌ காணப்படும்‌ கந்படுகை!! என்ற விளக்கம்‌ தருகின்றது. 
“ளுவழநெ” “வுழ௮டி-ளவழநெ” என்பதற்கும்‌ சற்றேறக்குறைய இப்பொருளே 
கூறப்பட்டூள்ளது.''? “ ஆந௮அழசல-ளவழநெ”'!*$ என்பது ஒருவரை நினைவுக்‌ 
கூறும்‌ முகமாக நடப்படும்‌ கல்லாகும்‌. 

மேற்கூறிய  மொழிபெயர்ப்புகளில்‌ வீரர்களுக்கு மட்டும்‌ நடுகல்‌ 
அமைக்கப்பட்டன என்ற செய்தி புலனாகவில்லை. *ர்நசழ-ளவழநெ” என்ற 


சொல்லாடல்‌ அண்மை நிகரனாக அமைந்துள்ளது. 


மேற்கத்திய வழக்கப்படி இறந்தவருடைய நினைவிடத்தின்‌ 
தலைப்பகுதியில்‌ அவருடைய வாழ்க்கைக்குறிப்பு அமைந்த கல்‌ ஒன்று 
நடப்படும்‌. எனவே அவர்களுக்கு சங்க காலத்தில்‌ மக்கள்‌ வீரமரணத்தைப்‌ 
பெரும்பேறாகக்‌ கருதினர்‌ என்பதையும்‌ வீரமரணம்‌ அடைந்தவர்களுக்கு 
நடுகல்‌ வைத்து அவர்களைத்‌ தெய்வமாக வழிப்பட்டனர்‌ என்பதையும்‌ 
உணர்த்த வேண்டுமெனில்‌ மொழிபெயர்ப்பாளர்கள்‌ அடிக்குறிப்பினைத்‌ தருதல்‌ 
அவசியமாகும்‌. 


பிறந மொழிபெயர்ப்பாளர்கள்‌ “மயிற்பீலி” என்பதை “நயஉழஉம 
கநயவாநசள” என்று மொழிபெயர்த்திருக்க ஜோதிமுத்து *ரயஉழஉமள” என 


மொழிபெயர்த்துள்ளார்‌. 


3.4.9. கள்‌ 


மேற்கூறிய பாடலில்‌, கள்‌ என்பதை. “டீயசம-எெஇ டூநைரழசஇ 
ஊழரவெசல நநைநஇ டூடைவையவழைளெஇ டீநஎநசயபந என 
மொழிபெயர்த்துள்ளனர்‌. இச்சொல்லாடல்கள்‌ ஆய்வுக்குரியதாகும்‌. *வுழனனல” 


என்ற சொல்லே அண்மை நிகரனாக அமையும்‌. 


3.4.10 வடக்கிருத்தல்‌ 


189 


நடுகல்‌ வழிபாட்டைப்‌ போன்று சங்ககாலத்தில்‌ பின்பற்றப்பட்‌। 
மற்றொரு மரபு வடக்கிருந்து உயிர்துறத்தல்‌ ஆகும்‌. ஏதேனும்‌ ஒரு காரணம்‌ 
பற்றி உலகப்‌ பந்நினை ஒழித்தவர்கள்‌ வடக்கு நோக்கி அமர்ந்து, உணவை 


விலக்கி உயிர்விட்டனர்‌. இது “வடக்கிருத்தல்‌ என்று கூறப்பட்டது. 
வடக்கிருந்து உயிர்துறத்தல்‌ பந்நறிய குறிப்புகளும்‌ சங்க இலக்கியப்‌ 


பாடல்களில்‌ காணப்படுகின்றன. 


கோப்பெருஞ்சோழன்‌ உறையூரிலிருந்து ஆட்சிபுரிந்து வரும்பொழுது, 
சிற்றினச்சேர்க்கையால்‌ அவன்மக்கள்‌ அவன்‌ மீது போர்‌ தொடுத்தனர்‌. 
கோப்பெருஞ்சோழனும்‌ அவர்கள்‌ மீது போர்தொடுக்க எண்ணினான்‌. 
அவ்வேளையில்‌ சான்நோர்தம்‌ நல்லுரையைக்‌ கேட்டு ௮வ்வெண்ணத்தைக்‌ 
கைவிட்டான்‌. அரசுரிமையை மக்களுக்கு விட்டுக்‌ கொடுத்தான்‌. உலக 
வாழ்வினை வெறுத்து வடக்கிருந்து உயிர்‌ துறக்கத்‌ தீர்மானித்தான்‌. 
இவ்வரசன்‌ தம்‌ மக்களோடு முரண்பட்ட பொழுது, அதனைக்‌ கைவிடுமாறு 
புல்லாற்றூர்‌  எயிற்றியனார்‌ பாடிய பாடலையும்‌,!£  வடக்கிருந்தக்கால்‌ 
கோப்பெருஞ்சோழன்‌ பொருண்மொழிக்காஞ்சித்துறையில்‌ பாடிய பாடலையும்‌” 
ஜி.யு.போப்‌ மொழிபெயர்த்துள்ளார்‌. 


இப்பாடல்களை மொழிபெயர்க்கும்‌ பொழுது, பாடல்‌ தோன்றிய சூழலை 
விளக்கியுள்ளார்‌. அப்பொழுது “வடக்கிருத்தல்‌” என்பதை *“புழநெ வழ வாந 
ழெசவா?”!! என்று மொழிபெயர்த்துள்ளார்‌. “புழநெ வழ வாந மெசவா்‌ 


என்பதற்கான விளக்கம்‌ காணப்படவில்லை. 


ஆசியவியல்‌ நிறுவன வெளியீடான “வுயஅடை "ழநவசல வாசழரபா 
வாந யபநள?” என்ற நூலிலும்‌ இப்பாடல்‌ மொழிபெயர்க்கப்பட்டூள்ளது. 
எனினும்‌ வடக்கிருத்தல்‌ பற்றிய குறிப்புகள்‌ காணப்படவில்லை. எனினும்‌ 
கோப்பெருஞ்சோழன்‌ வடக்கிருந்தமையைக்‌ கண்டு அவனுடன்‌ தானும்‌ 
வடக்கிருக்க முடியாமையை (மகப்பேறு இல்லாமையால்‌) எண்ணி 
பொத்தியார்‌ வருந்திப்‌ பாடியதாக அமைந்த பாடலுக்கான சூழலை 
விளக்குகையில்‌ “வடக்கிருத்தல்‌' என்பது “குயளவ ரவெழ னநயவா” என 


மொழிபெயர்க்கப்பட்டூள்ளது.!' 


190 


ஏ.கே.இராமானுஜத்தின்‌ மொழிபெயர்ப்பில்‌ “வடக்கிருத்தல்‌” என்ற 


சொல்லாடலுக்கான விளக்கம்‌ எங்ஙணும்‌ காணப்படவில்லை. 


ஜியார்ஜ்‌.எல்‌.ஹார்ட்‌ “வடக்கிருத்தல்‌” என்பதை “குயஉபைெெ ழெசவா 
வழ எளவயசஎ௭ந ஈலைளநடக வழ னநயவா” என மொழிபெயர்த்துள்ளார்‌.! 
கோப்பெருஞ்சோழனைப்‌ புல்லாந்நூர்‌ எயிற்றியனார்‌ பாடிய பாடலை 
மொழிபெயர்த்த ஜியார்ஜ்‌.எல்‌.ஹார்ட்‌ ௮ம்மொழிபெயர்ப்பின்‌ கீழ்‌ பின்வரும்‌ 
அடிக்குறிப்பினை நல்கியுள்ளார்‌: 


“முழிநசரலெழடயஜடே ய பசநயவ மபெ நாழளந வநழ எளழளெ 
வசநைன வழ வயமந ஈளை மபைன௮ சயளைபை யெ யசஅ௮ல 
யனெ உழஅ௮பைெ யபயணளெவ £னை. ஜூ வாளை ழந௮இ வாந 
ழநவ யளமநன வாந மபை வழ பளைந ரி வாந கபைவ யனெ 
வழ நனெ ளை டகைந டை வாந சவைந ழக ஏயவயமமசைரவாயட 
டை நூலை ய மபைெ கயஉநள ழெசவா நவை ளை ளறழசன 
யவ ஈளை எனைநஇ நனெ ஈனைளநடக வழ னநயவா யடழபெ 
நவை வாழளந உடழளநளவ வழ னை. வூந மபை வயமந வாந 
யனஎலைந ழக வாந ழநவஇ பழநள வழ ய சளைநச ளை டநவ 
யனெ எளரசசழரனெநன டில ஈளை கசநைனெளஇ ளவைள னழறெ 


வழ டிநபடைி்‌ வாந சவைந?!2 


இவ்விளக்கத்தில்‌ புலவர்‌ மன்னனை வடக்கிருக்கத்‌ தூண்டினார்‌ என்று 


அமைகிறது. எனவே இவ்விளக்கம்‌ பொருத்தமானதாக அமையவில்லை. 


கோப்பெருஞ்சோழன்‌ வடக்கிருந்த பொழுது, ௮வனைக்‌ காணாது நட்பு 
பூண்டிருந்த பிசிராந்தையார்‌ என்னும்‌ புலவர்‌ உறுதியாக தன்னை நாடி 
வருவார்‌ என்னும்‌ பொருள்பட சோழன்‌ ஒரு பாடலை இயந்நினான்‌. 
இப்பாடலை மொழிபெயர்த்த நல்லாடை பாலகிருண முதலியார்‌ இப்பாடல்‌ 
எழுந்த சூழலை விளக்கியுள்ளார்‌. “வாளை "ழந௮ நயள உழஅிழளநன டில 
மபைெ முழிநசர௮ ஊாழணாய நாந £ந நவெநசநன ழ்‌ ய கயளவ- 
ரவெழ-னநயவா "நயெலெநஇ டிநஉயரளந ழக ளஎநசழைரள அளை- 
ரனெநெசளவயனெபை டிந்வநநநப ஈலைளநடக யனெ ஈளை எளழளெ நாூாழ 


191 


சழளந டை யசஅள யபயணளெவ்‌ ஜை”! இங்கு ' வடக்கிருத்தல்‌” 
என்பதற்கான மொழிபெயர்ப்பாக “குயளவ ரவெழ னநயவா நயெடெந” 
என்பது அமைந்துள்ளது. இவரும்‌ “வடக்கிருத்தல்‌” என்பதற்கு விளக்கம்‌ 
எதையும்‌ தரவில்லை. 

மேலும்‌ “வடக்கிருத்தல்‌” என்பதந்கு “குயளவ ரவெழ னநயவா? 
சாகும்வரை உண்ணாவிரதம்‌ என்ற மொழிபெயர்ப்பு அண்மை 
மொழிபெயர்ப்பாக அமையவில்லை. இதில்‌ வடக்கிருக்கும்‌ குறிப்பு 
காணப்படவில்லை. “குயளவ ரவெழ னநயவா கயஉபை மெசவா” என்ற 


மொழிபெயர்ப்பு பொருத்தமானதாக அமையும்‌. 


3.4.11 தாழியிற்‌ கவித்தல்‌ 

இறந்த உடல்களைத்‌  தாழியிலிட்டூப்‌ புதைக்கும்‌ வழக்கமும்‌ 
தமிழர்களிடையே நிலவி வந்தது. இதனை “தாழியிற்கவித்தல்‌' என்று 
சுட்டினர்‌. இறந்தவரைத்‌  தாழியிலிட்டூப்‌ புதைக்கும்‌  முறைக்குறித்து 
க.த.திருநாவுக்கரசு பின்வருமாறு குறிப்பிடுகின்றூர்‌: “இறந்தோரைத்‌ 
தாழிகளிலிட்டூப்‌ புதைத்த முறையில்‌ தமிழருக்குரிய சிறப்பு இயல்புகள்‌ சில 
புலப்படுகின்றன. பாறைகளின்‌ நடுவே கல்லறைகள்‌ குடையப்பட்டன. 
அவற்றுள்‌ தாழிகளைப்‌ புதைப்பதந்குச்‌ சிறுசிறு அறைகள்‌ 
அமைக்கப்பட்டூள்ளன. மூன்று அடி முதல்‌ பன்னிரண்டு அடி ஆழத்தில்‌, ஆறு 
அடியாகிலும்‌ ஒவ்வொன்றுக்கும்‌ இடையே இடைவெளி இருக்குமாறு தாழிகள்‌ 
புதைக்கப்பட்டன. அக்கல்லறைகள்‌ யாவும்‌ புதிய முறையில்‌ 
கட்டப்பட்டனவாகும்‌.  பெருங்கந்களையும்‌ கறந்பலகைகளையும்‌ கொண்டு 


அவை கட்டப்பட்டன. ௮வந்றைப்‌ பெருங்கற்படை என்பர்‌?!” என்கின்றார்‌. 


மேலும்‌ ௮வர்‌ “இவ்வாறு இறந்தோரைத்‌ தாழிகளில்‌ இட்டுப்‌ புதைக்கும்‌ 
பழக்கமும்‌, அத்தாழிகளைப்‌ பெரிய கல்லறைகளின்‌ உள்ளே அமைக்கும்‌ 
வழக்கமும்‌ பண்டைத்‌ தமிழரிடையே பெருவழக்கமாக இருந்தன. தாழிகளைப்‌ 
புதைத்த இடத்தின்‌ மீது நண்ட கற்கள்‌ நடப்பன. அதில்‌ இறந்தோரின்‌ 


192 


பெயரும்‌, பீடும்‌ வீரதீரச்‌ செயல்களும்‌ பொறிக்கப்பட்டன. இக்கல்லை 


“நடுகல்‌” என்ற பெயரால்‌ சுட்டூவது பழந்தமிழர்‌ மரபாகும்‌?!” என்கின்றார்‌. 


சோழன்‌ குளமுந்நத்துத்‌ துஞ்சிய கிள்ளிவளவன்‌ இறந்த பொழுது 
ஜயுூர்‌ முடவனார்‌ பாடிய பாடலாகிய 


193 


“கலஞ்செய்‌ கோவே கலஞ்செய்‌ கோவே 


சலலலைலலலமலலலனலலைலலலலனனலலைலலலலனனனைலல நெடுமாவளவன்‌ 

தேவர்‌ உலகம்‌ எய்தினன்‌ ஆகலின்‌ 

அன்னோன்‌ கவிக்கும்‌ கண்ணகன்‌ தாழி 

வனைதல்‌ வேட்டனை யாயின்‌ எனையதூஉம்‌ 

இருநிலம்‌ திகிரியாப்‌ பெருமலை 

மண்ணா வனைதல்‌ ஒல்லுமோ நினக்கே”! 
என்ற பாடலும்‌, 

வெளிமான்‌ இறந்த பொழுது புலவர்‌ பாடிய 

“கவி செந்‌ தாழிக்‌ குவிபுறத்‌ திருந்த 

செவிசெஞ்்‌ சேவலும்‌ பொகுவலும்‌ வொ?! 


என்ற பாடலும்‌ இவ்வழக்கத்திற்கு ௮கச்சான்றுகளாகின்றன. 


கணவனை இழந்த பெண்‌, கலம்‌ செய்பவரிடம்‌ தன்னையும்‌ தன்‌ 
கணவருடன்‌ சேர்த்து புதைக்கும்‌ வகையில்‌ ௮கலமான தாழி செய்யுமாறு 
வேண்டுகிறாள்‌. மேற்கூறிய கருத்தமைந்த புநநானூற்றுப்பாடலை பல்வேறு 
மொழிபெயர்ப்பாளர்களும்‌ மொழிபெயர்த்துள்ளனர்‌. 

எஸ்‌.எம்‌.பொன்னையா இப்பாடலை, 

“மூ! யசவளையடெஉாநைக அயமபை ரசளெ (வழ மநநி வாந 
னநயன) 

ழூ! யசவளையட உ௱நரைக அயமபை ரசளெ! ளாழந அநசஉல 

வழ அந யடளழ யனெ அயமந வாந ரச ளியஉழைரள 

(வழ யஉ௨உழனழஅ௮யவந அந னலபைெ நவை அல னநயன டழசந) 

டூமைந ய டவைவடந நூாவைந டணையசன ளவடைமபைெ 

வுழ வாந ளிழமந ழக வாந உயசவ - நாநநட நவை வைள 
யஓடந 

சுழடடபை யடழபெஇ ஐ £யஎந வசயஎநடடநன 


194 


வாசழரபா அயலெ நயளவந டயனெள (ஐவை அல னநயன டழளஎநச) 

மூ! யசவளையடெஉ௱ாநைக ழக வாந யஜலெநைவெ எடைடயபந 

ழக நவைநளெளைந  ளிசநயன அயமபெ ரசளெ?!£ என்று 
பெயர்த்துள்ளார்‌. 

இப்பாடலின்‌ கீழ்‌ அடிக்குறிப்பு எதுவும்‌ வழங்கப்படவில்லை. பாடலின்‌ 
மொழிபெயர்ப்பில்‌ இடையிடையில்‌ அடைப்புக்‌ குறிக்குள்‌ வழங்கப்பட்டவை 
பாடலின்‌ பொருளை முழுமையாக உணர்த்திடினும்‌ கவிதை ஓட்டத்திற்கு ஓர்‌ 


தடையாக அமைந்துள்ளது. 
ஜோதிமுத்து இப்பாடலைப்‌ பின்வருமாறு மொழிபெயர்த்துள்ளார்‌: 


“மு “ழவவநச! நபெயபநன டை அயமடபை "வள. ழு “ழவவநச! 
நபெய்பநன ிு்‌ அயமபை வள “டநயளந ஈநடி அந நூழ உயஅந 
யடழபெ நவை £னை வாசழரபா அயலெ ய னநளநசவ டமைந ய 
நாவைந நணையசன ழெ ய ளிழமந ழக உயசவஇ டில அ௮யமபை வாந 
டிரசயைட ரச நனைநச (வழ யஉஉழஅழனயவந டிழவா ழக வாந) ய 


ழவவநச ழக வாந வனைந-ழழெரசநன எடைடயபந?!? 


இப்பாடலின்‌ மொழிபெயர்ப்பின்கீழ்‌ இப்பெண்ணின்‌ வேண்டுகோள்‌ 
வருந்தத்தக்கது என்று குறிப்பிடப்பட்டிருப்பதுடன்‌, பண்டைய காலத்தில்‌ 
இடுதல்‌, சுடுதல்‌ ஆகிய இருமுறைகளில்‌ ஈமச்சடங்குகள்‌ நடைப்பெற்றதையும்‌ 


குறிப்பிட்டூள்ளார்‌. 
ஜியார்ஜ்‌.எல்‌.ஹார்ட்‌ இப்பாடலை, 


“மவவநசஇ லழர நாழ ௮அயமந னளைநள டளைவநெ 
லழர ளாழரடன ஈ£யஎந வைல ழெ ௮ந 
கழச டமைந ய டவைவடந நாவைந டணையசன ழெ வாந 
ளிழமந ழக ளாயகவநன நயபழெ 
ஐ £யஎந உசழளளநன அயலெ டியசசந டயஉநள நவை னை 
ழெ வாளை நயசவா நவை வைள பசநயவ நலியளெநள 
அயமந வாந ரச்‌ டயசபந நழெரபா கழச அந வழழ 


195 


“£ழவவநச ழக வாளை யடலஜெநைவெ ளியஉழைரள வழநடெ என்று 
மொழிபெயர்த்துள்ளார்‌. 
இப்பாடலின்‌ கீழ்‌ வழங்கப்பட்டூள்ள அடிக்குறிப்பில்‌ கணவனை இழந்த 
பெண்ணொருத்தி தன்‌ கணவனுடன்‌ தானும்‌ இறக்க முடிவு 
செய்துவிட்டமையால்‌, தன்னுடைய மற்றும்‌ தன்‌ கணவருடைய எலும்புகளை 
வைக்குமளவிற்கு அகலமான பானையை செய்ய வேண்டுகின்றாள்‌ என்று 


குறிப்பிட்டூள்ளார்‌. 


ஏ.கே.ராமானுஜம்‌ தன்னுடைய “ழந௮ள ழக டழஎ யனெ நயச-இல்‌, 


“ழவவநசஇ 

ழு ழவவநச 

ஜூஎ௭ந உழஅ௮ந நவை னை 
வாசழரபா யெசசழந டயஉநள 
டமைந ய வெ நாவைந டணையசன 
£ரரபபபைெ வாந ளிழமந 

ழக ய உயசவ நாநநட. 

டீந மனை 

அயமந அந உய ரசெ 

கழச ஈளை டிரசயைட 

டை வாந நனைந நயசவா 
யனெ அயமந வை 

நனைந நழெரபா 

கழச ௮ந்‌ வழழ 


லழர நாழ அயமந 1வைஉ௱ாநசள 
கழச வாளை உவைல 
வாளை நனைநஇ ழடன உவைல 2 என்று மொழிபெயர்த்துள்ளார்‌. 


இப்பாடலை மொழிபெயர்த்த மொழிபெயர்ப்பாளர்கள்‌ பலரும்‌, 


அடிக்குறிப்பினை வழங்கவில்லை. அடிக்குறிப்பினைத்‌ தந்துள்ள ஜோதிமுத்து, 
ஹார்ட்‌ ஆகியோர்‌ பெண்ணின்‌ நிலைபற்றிய குறிப்பினை 


196 


வழங்கியுள்ளனரேயன்றி, “தாழியிந்‌ புதைத்தல்‌” என்ற பண்பாட்டு மரபினையும்‌ 
வரலாற்றில்‌ ௮ச்செயல்பெறும்‌ முக்கியத்துவத்தையும்‌ எடுத்தோதவில்லை. 


3.4.12 தொடாக்காஞ்சி 


போரில்‌ காயமுந்ந வீரனின்‌ புண்ணை ஆற்றும்பொழுது மனையுறை 
மகளிர்‌ பின்பற்றிய மரபுகளை எடுத்தியம்புவதாக பின்வரும்‌ அரிசில்‌ கிழார்‌ 


பாடல்‌ அமைந்துள்ளது: 


“தீங்கனி யிரவமொடு வேம்புமனைச்‌ சொர 
வாங்குமருப்‌ பியாழொடு பல்லியங கறங்கக்‌ 
கைபயப்‌ பெயர்த்து மையிழு திழுகி 

ஜயவி சிதறி யாம்ப லூதி 

இசைமணி யெறிந்து காஞ்சி பாடி 

நெடுநகர்‌ வரைப்பிற்‌ கடிநறை புகைக்‌ 
காக்கம்‌ வம்மோ காதலந்‌ தோழி 

வேந்துறு விழுமந்‌ தாங்கிய 

பூம்பொறிக்‌ கழற்கா னெடுந்தகை புண்ணே?”'* 


இப்பாடலை ஜியார்ஜ்‌.எல்‌.ஹார்ட்‌ பின்வருமாறு மொழிபெயர்த்துள்ளார்‌: 


“ஆயசபழளய யனெ சையஎய௮ நவை வைள எறநநவ கசரவைள 
ாயஎந 

டிந்ந டயஉநன யசழரனெ வாந ஈழரளந 

டமநானேை வாந உரசஎநன டரவநஇ அயலெ எளெவசர௮அநவெள 
ளழரனெ 

நவை பநவெடந ஈயனெளஇ நந நடைட ளஅ௮நயச உழடடலசரை௮ 
மெ ஈளை கழசநாநயன்‌ 

நந நடைட ளஉயவவநச அரளவயசன ளநநனள 

டிடழந வாந கடரவந்‌ 

ளவசமைந அரளலையட டிநட்டள 

ளபை எளழபெள ழக வாந வசயளெநைடெந ழக டகைந 

யனெ ளிசநயன வாந கசயபசயவெ ளஅ௮ழமந ழக டைநளெந 

வாசழரபா வாந ஈழரளந 

உழஅநஇ கசநைனெஇ நந நடைட 1சழவநஉவ ஈளை நழரனெள 


197 


நாழளந கநநவ நநயச யமெடநவள நபெசயஎநன நவை கடழறநசள 


நாழ கழரபாவ ழகக வாந யளளயரடவ ழ்‌ வாந மபைெ?!!. 


இப்பாடலின்‌ கீழ்‌ வழங்கப்பட்டுள்ள அடிக்குறிப்பு பின்வருமாநு: 
“இப்பாடலில்‌ விளக்கப்பட்டூுள்ள செயல்கள்‌ அனைத்தும்‌ போரில்‌ காயம்பட்ட 
வீரனைத்‌ தீயசக்திகளிடமிருந்து காப்பதந்காக மேற்கொள்ளப்பட்டன ஆகும்‌. 
காஞ்சித்திணைப்‌ பாடல்களாவன நிலையாமை குறித்து கூறுவன ஆகும்‌. 
இந்நூலுக்கு உரை வகுத்த துரைசாமிப்பிள்ளை, அனைத்து துன்பங்களுக்கும்‌ 
காரணமாக அமைவது உலகப்பந்றே ஆகும்‌. எனவே காஞ்சித்திணை 
பாடல்கள்‌ மூலம்‌ அவனைப்‌ பந்நிலிருந்து விடூவிப்பது ஆகும்‌ என்று 
குறிப்பிட்டூள்ளார்‌””. 


ஜோதிமுத்து இப்பாடலை, 


“வாந நகைந ழக வாந நழரனெநன எளழடனநைச யனனசநளளநள 
ாநச அயனைை 

“ஓஊழஅ௮ந ழெ அநயசஇ டநவ ரள யவவநனெ வழ வாந நழரனெ 
வாந மழெடிடந ழநெ பழவ நாடைந ஈந "சழவநஉவநன வாந மபைெ கசழஅ௮ 


வாந னயபெநச்‌ 


நநேவ ரள எளவலைம வாந டநயஎள ழக வாந ஜசயஎய௮ ழக 
ளநநநவ கசரவை யனெ வாந அயசபழளய வழ வாந ளடழிநள ழக வாந 


ாழரளந்‌ 


டநுவ வாந ழசஉாநளவசய டயல வழபநவாநச நவை வாந லயயட 
நநவ ரள யிடல பநவெடல வாந டிடயஉம யளவந வழ வாந நலந 
நநேவ ரள ளிசநயன அரளவயசனஇ டநவ ரள "டயல ழெ வாந 
சநநனிநை 

டூநவ வாந டிநடடள சபைப்‌ ளபை வாந முயயஜெட அநடழனல 


யனெ கரபனையவந 


வாந நவெசைந ஈ£ழரளந கசயபசயவெடல”! 


198 


என்று பெயர்த்துள்ளார்‌. இப்பாடலின்‌ கீழ்‌ அடிக்குறிப்பு எதுவும்‌ 
தரப்படவில்லை. ஹார்ட்டின்‌ மொழிபெயர்ப்பு ஜோதிமுத்துவின்‌ 


மொழிபெயர்ப்பைவி। பொருள்‌ புலப்பாட்டில்‌ முதன்மைப்‌ பெறுகின்றது 
எனலாம்‌. 


3.4.13. உலக உண்மை 


தமிழர்தம்‌ புறப்பண்பாடு என்றவுடன்‌ அனைவராலும்‌ 
நினைவுக்கூரப்படூவது கணியன்‌ பூங்குன்றனாரின்‌ “யாதும்‌ ஊரே யாவரும்‌ 


கேளிர்‌””'** என்ந பாடலாகும்‌. 
இப்பாடலை எஸ்‌.எம்‌.பொன்னையா, 


“யுடட வழறநளெ டை வாந நழசடன டிநடழபெ வழ அந யள 
அல வழநளெ 
யுடட அந ழக வாந நழசடன டிநடழபெ வழ அந யள அல 
மணெ௮ய 
பழழன யனெ நஎடை டை டகைந உழஅந டில வாந௮ளநடளஎநள 
யுசந ழெவ உயரளநன டில ழவாநசள 
ளுரககநசபை யனெ வைள அவைபையவழைெ யசந 
ளஜைடையசடல ழசனயபநென 
றையவா வழழஇ ளை ழெ நெற ளரசிசளைந 
நுந னழ ழெவ சநதழலைந ளயலபைடஇ “டூகைந ளை எளறநநவ”்‌ 
ழேச னழ நந ைிை அழஅநவெள ழக னளைபரளவ உசல: 
“நகைந ளை அயடநகடலை”்‌ 
டூமைந ய கடழயவபை வாபை நாலை னசகைவள 
மைற வாந ௮பைவடல வழசசநவெயைட சளையட 
ழக நயவநசள நாலை பநவ கழசஅநனஇ யள வாந ஈ£ஈநயஎநெ 
“ழரச னழந உழழட ளாழறநசள உழவெரைழரளடல 
யுனெ ளிடயளா ழெளைடைல யபயணளெவ டிழரடனநசள ழெ 
வாநசை நயல 
வாளை டகைநஇ னநயச வழ ரளஇ கழட்டழறநள வாந உழரசளந ழக 
னநளவலை 
நந யசந உழசெட்டநன ழக வாளை வசரவா டில வாந 


வநளவலைழலெ 
ழக வாந எளைழை ழக பகைவநன எளநநசள 


199 


வூநசநகழசந நந யனஅ௮சைந ழெவ நழிடந 
பசநயவ டை வாநசை நஒஉநடடநடெந் அரஉா டநளள 


இமை நந னநஅ௮நய ழக வாந நழிடந நாழ யசந ளஅயடட.”! 


என்று மொழிபெயர்த்துள்ளார்‌. 


200 


ஜோதிமுத்து இப்பாடலை பின்வருமாறு மொழிபெயர்த்துள்ளார்‌: 


“நந டிநடழபெ வழ நஎநசல டயஉந் யடட நழிடந யசந ழரச மை 
பழழன யனெ நஎடை னழ மழெவ டிநகயடட ரள டில ழவாநசள்‌ 
ளுலைடையச யசந ளரககநசபைி யனெ சநடநயளந யனெ அநயவா 
ளை ழெவ நெந (வை ளை நவெநசவயபென நவை டிசைவா). நுந 
னனை மழெவ சநதழடைந நாநட டளைபைெ நயள எளறநநவஇ மழெச 
னனை றந உயடட வை டிவைவநச ட்‌ னளையிழவைஅநவெ. 
டூமைந ய கடழயவ வாயவ ளை "டயஉநன டை வாந றயவநசள 
ழக ய பசநயவ சளைநசஇ உயரளநன டில்‌ டபைவவஷைபெ யனெ 
வாரனெநச யனெ கடழநபை ழஎநச சழஉமளஇ மழரச சநஉழைரள 
டகைந ளை உயசசநைன மழ டில வைள கயவந. வூளை நந 
£ாயஎந டநயசவெ கசழ௮ வாந நசவைபைள ழக வாந ந௮பைவெ 
ளயபநள. ர்நஜெந நந னழ ழெவ யனஅசைந வாந நஒஉநடடநடெந 
ழக வாந பசநயவ மழநெள ழெற நந னநளிளைந வாந உழஅஅழெ 
கழடம நவைநச?!85 

இப்பாடலுக்கு கீழ்‌ “கடவுளின்‌ அருளே விதியை நடத்திச்‌ 
செல்கின்றது” என்ற குறிப்பினை நல்கியுள்ளார்‌. மேலும்‌ *சைவசமயமே 


தமிழர்தம்‌ சமயம்‌” என்றும்‌ கூறுகின்றார்‌. 


ஜி.யு.போப்‌ 1906-ஆம்‌ ஆண்டு “யாதும்‌ ஊரே யாவரும்‌ கேளிர்‌” என்ற 
பாடலை மொழிபெயர்த்துத்‌ தன்னுடைய நண்பர்களுக்கு புத்தாண்டு 
வாழ்த்துக்களாக அனுப்பியதாக இம்மொழிபெயர்ப்பின்‌ கீழ்‌ காணப்படும்‌ 
குறிப்புச்‌ சுட்டுகின்றது. 


“வுழ ரள யடட வழறநளெ யசந ழநெஇ யடட ௮ந ழரச மை 
டுகைந”ள பழழன உழஅநள ழெவ கசழ௮ ழவாநச'ள பகைவ மெச 
டைட 
ஆயெள யெ யனெ யளை சநடநைக யசந கசழ௮ நவைை 
ையவா”ள ழெ நெற வாபைப்‌ ழெச னழ ழரச டிழளழ௮ள வாசடைட 
நூநப்‌ தழலழரள டமைந எளநநலள டமைந ய டரளஉழைரள 
னசயரபாவ 
நூநெ பசநைஎநனஇ நந யவநைவெ எரககநச்‌ கழசஇ நந னநந௮ 


201 


வாளை அரஉாிசயளைநன டகைந ழக ழரசள கசயபடைந சயகவ 
டழசநெ னழநடப வாந நயவநசள ழக எழஅ௮ந அழரவெயை 
ளவசநய ௮ 

வாயவ ழநச ஈரபந டிழரடனநசள சழயசபை ளநநமள வாந "டயை 


2 


வாழ” ளவசழ௮ள நவை டபைவஷபெள்‌?” கடயளா கசழ௮ 
னயசமநடசென ளமநைள 

னுநளஉநனெடஇ வாந சயகவ பழநள ழெ யள கயவநள ழசனயை 
வூரள ஈ£யஎந நந ளநநெ ைி வாந எளைழை ழக வாந நளைந 
நந அயசஎநட ழெவ யவ பசநயவநெளள ழக வாந பசநயவ 


22136 


ளவடைட டநளள னநளிளைநஇ றந அந ழக டழற நளவயவந. 


ஏ.கே.ராமானுஜம்‌ இப்பாடலைப்‌ பின்வருமாறு மொழிபெயர்த்துள்ளார்‌. 


“நுஎசல வழநெ ழரச £ழஅ௮ந வழநெ 
நஎநசல்‌ அய ய மணளெ அய 
பழழன யனெ நஎடை னழ ழெவ உழஅந 
கசழ௮ ழவாநசள 
யை யனெ சநடநைக ழக யை 
உழஅந ழக வாந௮ளநடஎள 
னலபைெ ளை ழெவாடபை நெற 
நந னழ ழெவ சநதழடைந 
வாயவ டகைந ளை எளறநநவ 


© 


ழெச ை யபெநச 
உயடட வை டிவைவந்ச 


ழரச டளைநளஇ ஈழறநஎஏச னநயச 
கழடடழறந வாநசை ழந உழரசளந 


சயகவள னசகைவபைெ 

டை வாந சயினைள ழக ய பசநயவ சளைநச 
ளழரனெபைப யனெ னயளாபை ழஎநச வாந சழஉமள 
யகவநச ய னழற ழரச 

கசழ௮ ளமநைள எளடயளாநன டில டபைவவணைபைெள்‌. 


நுந மழெற வாளை 


கசழஅ௮ வாந எளைழைெ 
ழக அந்‌ெ நாழ ளநந 


202 


ளுழஇ 


நுந யசந ழெவ யஅயணநன டில்‌ வாந பசநயவ 


யனெ 


நந னழ ழெவ ளஉழச வாந டவைவடந?!? 


ஜியார்ஜ்‌.எல்‌.ஹார்ட்‌ இப்பாடலை, 


“யுடட டயனெள ஈழஅ௮நஇ யடட ௮ந மை 
நுஎடை யனெ பழழன யசந ழெவ கசழ௮ ழவாநசள 
ழெச யசந யி்‌ யனெ வைள யடியவபைப 
னுநயவா ளை ழெவாபைெ நெற 
நந னழ ழெவ சநதழலைந வாமைபைை டகைந எளறநநவ 
யனெ கை யை உழஅநள 
நஎநப டநளள னழ றந கன வை ய உயரளந கழச 


பசநைக. 


லைள 


வாசழரபா வாந நலநள ழக வாழளந நாழ ளநந னநநிடல 

நுந £யஎந உழஅந வழ மழெற வாயவ டகைந வயமநள 
ாயசன உழரசளந 

யனெ கை வை நநசந ய சயகவ ை வாந நயவநசள ழக ய 


அபைவல சளைநசஇ 


நஎநச சழயசபைெ யனெ டிநயவபை ழெ சழஉமள 
யகவநச உழடன சயடை "ழரசள கசழ௮ கடயளாபை 


ளமநைள 


ளஅயடட 


யனெ ளழ நந னழ ழெவ நழனெநச யவ வாந பசநயவ 


யனெ ளவடைட டநளள னழ நந எனநளிளைந வாந 


22138 


என்று மொழிபெயர்த்துள்ளார்‌. இப்பாடலைப்‌ பலரும்‌ மொழிபெயர்த்திருப்பினும்‌ 


ஏ.கே.ராமானுஜத்தின்‌ மொழிபெயர்ப்பில்‌ கவிதைத்தன்மை மேம்பட்டு 


நிற்கின்றது. 


மேற்சுட்டிய சான்றுகளின்வழி புறப்பாடல்களின்‌ மொழிபெயர்ப்பாவது, 


பண்டைத்‌ தமிழரின்‌ பழக்கவழக்கம்‌, பண்பாட்டு மரபுகள்‌ ஆகியன குறித்து 


அடிக்குறிப்பின்‌ உதவியுடன்தான்‌ முழுமையடைகின்றது என்பதை உணரலாம்‌. 


203 


தமிழிலக்கியங்களைப்‌ பொறுத்தமட்டில்‌ புற இலக்கியங்களைவிட ௮௧ 
இலக்கியங்களில்தான்‌ பண்பாட்டுக்‌ கூறுகள்‌ மிகுதியான அளவில்‌ 


இடம்பெநீறுள்ளன. 


204 


3.5. அகப்பாடல்களில்‌ காணலாகும்‌ பண்பாட்டுக்‌ கூறுகளின்‌ 
மொழிபெயர்ப்பு 


தமிழர்தம்‌ பண்பாடுகளுள்‌ தலையாயது அ௮கப்பண்பாடாகும்‌. சங்க 
அகப்பாடல்கள்‌ பண்டைத்‌ தமிழர்தம்‌ அ௮கப்பண்பாட்டைத்‌ தெள்ளிதின்‌ 
புலப்படூுத்துவதாக அமைந்துள்ளன. சங்க இலக்கிய அகப்பொருள்‌ குறித்து 
ஆய்வு மேற்கொண்ட வ.சுப.மாணிக்கம்‌, “நெறியாகவும்‌, அளவாகவும்‌, 
உரமாகவும்‌, நாணமாகவும்‌, கந்பாகவும்‌, காமக்கூறுகளைச்‌ செவ்வனம்‌ 


காட்டுமோர்‌ இலக்கியம்‌ தமிழிந்றநான்‌ உண்டு?! என்கின்றார்‌. 


சங்கத்தமிழர்‌ ௮கவாழ்வானது களவு, கற்பு என்ற இருநிலைகளில்‌ 
காணப்படுகின்றது. களவானது திருமணத்திற்கு முன்‌ ஒத்த தலைவனும்‌ 
தலைவியும்‌ தம்முள்‌ தாமே எதிர்பட்டு ஒருவர்மீது ஒருவர்‌ அன்புக்கொண்டு 
ஒழுகுவதாகும்‌. 


களவியலுக்கு இலக்கணம்‌ க்றவந்த இளம்பூரணர்‌, “களவாவது 
பிறர்க்குரிய பொருளை மறையிற்‌ கோடல்‌, இன்னதன்றி ஒத்தார்க்கும்‌, 
மிக்கார்க்கும்‌ பொதுவாகிய கன்னியரைத்‌ தமர்‌ கொடுப்பக்‌ கொள்ளாது, 
கன்னியர்‌ தம்‌ இச்சையினால்‌ தமரை மறைத்துப்‌ புணர்ந்து, பின்னும்‌ 


22140 


அந்நிலை வழாமல்‌ நிந்நறலால்‌ இ.'.து அறமெனப்படும்‌ என்று சுட்டுகின்றார்‌. 

மேந்கூறிய உரை விளக்கத்தின்‌ வாயிலாக ஒத்த தலைவன்‌, தலைவி 
ஆகிய இருவரும்‌ பிறர்‌ அறியாது திருமணத்திற்கு முன்னர்‌ முதலில்‌ 
உள்ளப்புணர்ச்சியும்‌, பின்னர்‌ மெய்யுறு புணர்ச்சியும்‌ கொள்வது களவென்பது 


புலனாகும்‌. 


இறையனார்‌ களவியல்‌ களவின்‌ காலமாக இரண்டு திங்களைச்‌ 
சுட்டுகின்றது.'*! களவொழுக்கமாவது நான்கு நிலைகளில்‌ நடைபெறும்‌ என 
தொல்காப்பியர்‌ சுட்டுகின்றார்‌.'** அவையாவன: 

1. இயந்கைப்‌ புணர்ச்சி 


2. இடந்தலைப்பாடு 


205 


3. பாங்கறீ கூட்டம்‌ 


4. பாங்கியர்‌ கூட்டம்‌ என்பனவாகும்‌. 


மேற்கூறிய நான்கு நிலைகளையும்‌ மொழிபெயர்ப்பாளர்கள்‌ பெயர்த்துள்ள 


முறை முந்தைய இயலில்‌ சுட்டப்பட்டூள்ளது. 


3.5.1. கையுறை மறுத்தலும்‌, ஏற்றலும்‌ 


தலைவன்‌ தலைவி இடையேயான கூட்டம்‌ முதல்‌ மூன்று நாட்கள்‌ 
மட்டும்‌ தோழியின்‌ உதவியின்றி நிகழும்‌ பின்னர்‌, தோழியின்‌ 
உதவியுடனேயே கூட்டம்‌ நிகழும்‌. தோழியின்‌ உதவியினைப்‌ பெற விரும்பும்‌ 
தலைவன்‌ முதலில்‌ “கையுறை” வழங்குவான்‌. கையுறையைத்‌ தோழி 
மறுத்தலும்‌ உண்டு. குறுந்தொகையின்‌ முதந்பாடல்‌ கையுறைமறுத்தல்‌ 
துறையில்‌ அமைந்துள்ளது: 


“செங்களம்‌ படக்கொன்று அவுணர்‌ தேய்த்த 
செங்கோல்‌ அம்பின்‌, செங்கோட்டு யானை 
கழல்தொடி, சேஎய்‌ குன்றம்‌ 
குருதிப்‌ பூவின்‌ குலைக்‌ காந்தட்டே”!* 

குறுந்தொகை மொழிபெயர்ப்பாளர்களுள்‌ குறிப்பிடத்தகுந்தவர்களாகிய 


டேவிட்‌.இ.லடன்‌ மற்றும்‌ சண்முகம்‌ பிள்ளை இப்பாடலை, 


“வாளை டிடழழன-சநன முயவெயட கடழறநச 
பசழநள டில வாந டிரலொ 

டை வூரசரபயெள ஈடைடள 

நாநசந னசநளளநன டை ளாழரடனநச 

யனெ யமெடந யசஅழசஇ £ந ளடநறந னநஅழளெ 
யனெஇ யள வாந டியவவடந கநைடன பசழந சநன 
ளை யசசழறநள யனெ நடநியவெள வரளமள 


22144 


சரடிடிந்ன சநன டை வாநசை டிடழழன 


என்று பெயர்த்துள்ளனர்‌ 


206 


[14 


இப்பாடலுக்குக்‌ கீழ்‌ வழங்கப்பட்டுள்ள அடிக்குறிப்பில்‌ ளூாந 
சநகரளநள ஈளை பகைவஇ எளயலபை வாந கடழறநநச பசழநள டில வாந 


டிரஜலெொ ழ்‌ வாந எடைடள நெயச வாநசை ஈழஅ௮ந” என்று 
குறிப்பிடப்பெற்றுள்ளது. ௮.'.தாவது கையுறை மறுத்தல்‌ என்பது “சுநகரளநள 


ளை பகைவ” என மொழி பெயர்க்கப்பட்டூள்ளது. 


இப்பாடலை மொழிபெயர்த்த தட்சிணாமூர்த்தி இப்பாடலின்‌ கீழ்‌ 
வழங்கப்பட்டூள்ள அடிக்குறிப்பில்‌ “வூந உழகெனையவெந ழக வாந 
ரநசழறை சநகரளநள வழ யஉ௨உநிவ வாந கடழறநநச டிரலொநள 
நாலை வாந ஈநசழ டிசழரபாவ யள ஈளை பகைவ னசபைெ வாந 


உழரசவபை நசழைன?'** 


என்று கூறியுள்ளார்‌. 

நல்லாடை பாலகிருண முதலியார்‌ இப்பாடல்‌ குறித்த அறிமுகத்தில்‌ 
“வாந உழகெனையவெந ழக வாந டயனல டழஎந யவ வாந ளபைவ ழக 
வாந டழஎச யவ ய னளைவயடெநஇ வயமநள ஈநச அ௮ளைவசநளள வழ 
ய டிழநநச யனெ வநடடள ஈநச வாயவ ளாந நழரடன ஈநசளநடக பழ வழ 
வாந நெயச டில ஈடைட ழக புழன ஆரசரபயஇ நாநசந வாந முயவொய்ட 
ளை டை டிடழழ௮ டை உடரளவநசள யனெ டிசபைெ வாழளந கடழறநநசள 
வழ ஈ£நச. ளடைந வாந ஈடைட ளை ய புழன-சநளனைபை ழநெஇ வை 
ளை மழெவ சழிநச கழச வாந டயனல-டழஎந வழ பழ வாநசந. வாந 
வெநவெழை ழக வாந உழகெனையவெந ளை வாயவ வாந டழஎநச 


யனெ வாந டயனல-டழஎந ளாழரடன அநநவ ௦ சளையவந யனெ அயமந 


டழஎ வழ நயஉ௱ ழவாநசளஇ நாந ளாந ளை யறயல”?!* 


என்று 
கூறியுள்ளார்‌. அ.ட.தாவது தலைவனை வருவதைக்‌ கண்ட தோழி 
தலைவியிடம்‌ தான்‌ அருகிலிருக்கும்‌ முருகனுடைய குன்றிந்கு சென்று 
காந்தள்‌ மலரை எடுத்து வருவதாகக்‌ கூறுகின்றாள்‌. தோழியின்‌ நோக்கம்‌ 
தலைவன்‌ தலைவியைத்‌ தனிமையில்‌ சந்திக்கச்‌ செய்வதாகும்‌ என்று 
பாலகிருண முதலியார்‌ கூறுகின்றார்‌. இவருடைய பாடல்‌ மொழிபெயர்ப்பு 
சிறப்பாக இருப்பினும்‌, பாடல்‌ சூழலை விளக்குகையில்‌ இவர்‌ முற்றிலும்‌ மூல 


நூலிலிருந்து வேறுபடூவது குறிப்பிடத்தக்கதாகும்‌. 


207 


ஜியார்ஜ்‌.எல்‌.ஹார்ட்‌ இப்பாடலைப்‌ பின்வருமாறு மொழிபெயர்த்துள்ளார்‌: 


“ஆயமபை வாந கநைடன சநன நவை ளை மடைடபைெெ 
ரந உசரளாநள னநஅழளெ 
ர்ந ஈயள சநன-ளாயகவநன யசசழநளஇ 
சநன-வரளமநன நடநியவெள 
நாசைடபைெ டியவவடந யமெடநவள 
வாளை ஈடைட டிநடழபெள வழ ஆரசரபயெ 


யனெ வை ளை வாலைம நவை உடரளவநசள ழக டிடழழன 


22147 


கடழறநசநன முயவெயட 
இப்பாடலின்‌ கீழ்‌ “வூந £ஈநசழஇ நளைபை வழ அயமந டழஎ வழ 


ாளை நழஅயடஜெே ஈயள டிசழரபாவ ய பகைவ ழக சநன முயவெயட 


கடழநநசளஇ நாழளந யஉ௨உநிவயலெந அநயளெ வாயவ ளாந நடைட 
ாயஎந £னை. ஜூ்‌ வாளை ழந௮இ ளாந சநகரளநள ஈளை ழககநசபை” 
என்ற குறிப்பு உள்ளது. 


பேரா.பொன்னையா இப்பாடலைப்‌ பின்வருமாறு மொழிபெயர்த்துள்ளார்‌: 


“மு டநூழசன! (றந னழ ழெவ நெநன 
லழரச சநளநவெ ழக சநன கழறநநசள)இ 
வாளை £டைட டிநடழபெள வழ வாந டூழசன ழக கயசை ரந” 
நநயசபை வாந டழழளந யமெடநவ நழசெ டில றயசசழைசள 
நவை ளை சநன டிடழழன ளஎவயபைன யசசழறநள 
யுனெ சநனனநநென வரளமநச-நடநியவெள 
ர்ந றலநன ழரவ வாந னந௮ழளெஇ மடைடபைெ 
வாந௮இ சநனனநவைபைெ வாந டியவவடநகநைடன 
நவை வாநசை டிடழழன. வூளை £டைட ளை சை 
யுடசநயனல நவை முயவெயட கடழநநசள டிடழழ௮பை 
ஜூ்‌ உடரளவநசள நவை வாநசை டிடழழன-சநன ரந. 1“ 


இவருடைய மொழிபெயர்ப்பு விளக்கப்பெயர்ப்பாக அமைந்துள்ளது. 
இப்பாடலின்‌ சூழல்‌ குறித்த அறிமுகத்தில்‌, “வந டயல-அ௮யவந கசநைனெ 
ளிநயமபைெ ழ்‌ டிநாயடக ழக வாந ஈ£நசழறை சநகரளநள வாந 


208 


1சநளநவெ ழக சநன கடழறநசள அயனந வழ வாந டயவவநச டில வாந 
£நசழஇ யள ய வழமநெ ழக ஈளை டழஎந? 


தோழி  கையுறையேற்றதாக  ஐங்குறுநூந்நில்‌ அமைந்த பாடல்‌ 
பின்வருமாறு: 


“நெய்யோடு மயக்கிய வுழந்துநூற்‌ றன்ன 
வயலையலஞ்‌ சிலம்பின்‌ நலையது 
செய்லையம்‌ பகைத்தழை வாழு மன்னாய்‌??149 


இதனை ஜோதிமுத்து பின்வருமாறு மொழிபெயர்த்துள்ளார்‌: 


“வந டிழரஙரநவஇ னநயச ரடெமைந வாயவ 
ழக வாந உநலயடயை யவ வாந வழி ழக வாந டிநயரவகைரட 
அழரவெ 
ழக ஏயலயடயை நாலை சநளநஅடிடநள வாந வாசநயன 
ளிரெ ழரவ ழக டிடயஉம-பசய௮ கடழரச 


அ௮ஜைநன நவை அநடவநன டிரவவநசஇ நடைட கயனந??!50 


இப்பாடலின்‌ கீழ்‌ வழங்கப்பட்டூள்ள அடிக்குறிப்பில்‌ ஜோதிமுத்து “கையுறை” 


என்பதை “டீழரஙரநவ?” என மொழிபெயர்த்துள்ளார்‌. 


“புகைவ” என்பது பரிசாகத்‌ தரப்படும்‌ எப்பொருளையும்‌ சுட்டி நிற்க, 


“டீழரஙரநவ” என்பது மலர்க்கொத்தைச்‌ சுட்டுகின்றது. 


மேற்கூறியவற்றின்‌ மூலம்‌ பெரும்பாலான மொழிபெயர்ப்பாளர்கள்‌ 
கையுறையை “புகைவ” என மொழிபெயர்த்திருப்பினும்‌ “டீழரஙரநவ?” என்பது 
இவ்விடத்து பொருத்தமானதாக அமையும்‌. ஏனெனில்‌ தலைவன்‌ 
எக்காலத்தும்‌ மலரை மட்டுமே கையுறையாக தருவதால்‌ “டீழரஙரநவ” 
என்பது அண்மை நிகரனாக அமையும்‌ என்றாலும்‌ “கையுறை” என்பதற்கானப்‌ 
பண்பாட்டுக்‌ குறிப்பை புகைவஇ டீழரஙரநவ ஆகிய இருபெயர்ப்புகளும்‌ 
தரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. 


209 


3.5.2. அம்பலும்‌ அலரும்‌ 


அகத்திணை மாந்தர்களுள்‌ “ஊராரும்‌” இடம்‌ பெறுவர்‌. ஊரார்‌ என்பது 
பால்‌ காட்டாத பொதுச்சொல்லாயினும்‌ அகத்திணை இலக்கியத்தில்‌ 
இச்சொல்‌ “பெண்பாலாரை மட்டும்‌ சுட்டுவதாக பேரா.ந.சுப்புரெட்டியார்‌'! 


குறிப்பிடூகின்றார்‌. 


ஐந்திணை ஒழுக்கத்தில்‌, தலைவன்‌, தலைவியின்‌ அன்பானது களவு 
நெறியிலிருந்து கற்பு நெறிக்குச்‌ செல்ல உறுதுணையாயிருப்பது அம்பலும்‌ 
அ௮லருமாகும்‌. தொல்காப்பியர்‌ களவினை வெளிப்படூத்துவது அம்பலும்‌ 
அ௮லருமாகும்‌!'2 என்கின்றார்‌. இதற்கு உரைவகுத்த இளம்பூரணர்‌, “அம்பல்‌ 
என்பது முகிழ்த்தல்‌. ௮.'.து ஒருவரொருவர்‌ முகக்குறிப்பினாற்‌ தோற்றுவித்தல்‌ 
அலராவது சொல்லுதல்‌ 5 என்கின்றார்‌. அவர்‌ அலர்‌ குறித்த 

“மயங்கு மலர்க்‌ கோதை குழைய மகிழ்நன்‌ 
முயங்கிய நாள்‌ தவச்‌ சிலவே அ௮லரே 
கூகைக்‌ கோழி வாகைப்‌ பறந்தலைப்‌ 
பசும்பூட்‌ பாண்டியன்‌ வினைவல்‌ அதிகன்‌ 
களிறொடு பட்ட ஞான்றை 
ஒளிறு வாட்‌ கொங்கர்‌ ஆர்ப்பினும்‌ பெரிதே?”!54 
எனும்‌ பாடலை மொழிபெயர்த்த நல்லாடை பாலகிருண முதலியார்‌ “அலர்‌” 


2155 


என்பதை “ளஉயனெயட என மொழிபெயர்த்துள்ளார்‌. 


ஜியார்ஜ்‌ எல்‌.ஹார்ட்‌ இப்பாடலை, 


“வாந னயலள அல அய ந௮டிசயஉநன அந 
உசரளாபை அல பயசடயனெ ழக அ௮ஜைநன கடழறநசள 
நநசந எந்சல கந்ற 
யனெ லநவ வாந பழளளலி ளை பசநயவநச வாய வாந உசநைள 
ழக முழமெயளெ 
நாழளந ளறழசனள ளாழநெ 
வாந னயல்‌ யுவமையெ 


210 


கபைவபைெெ கழச வாந “யனெலெ முபைெை நாழ நநயசள ய 
நெறடல அயனந ழசயெ௮நவெ 
கநடட நவை ளை நடநியவெ ழ்‌ வாந கநைடன ழக ஏயமயை 


நாநசந அயடந ழறநடள சழய௮??156 


[2 


என்று மொழிபெயர்த்துள்ளார்‌. இப்பாடலில்‌ உள்ள அலர்‌” என்பதை 


“£பழளளனி என மொழிபெயர்த்துள்ளார்‌. 


குறுந்தொகையினை முழுமையாக மொழிபெயர்த்த டேவிட்‌.இ.லடன்‌ 


‘ ட] 


அலர்‌ என்பதை  “புழளளலி?!57 


மற்றும்‌ சண்முகம்பிள்ளை என 
மொழிபெயர்த்துள்ளனர்‌. பேரா. பொன்னையா “அலர்‌” என்பதை *ரடிிலை 


ளுஉயனெயட 58 


என மொழிபெயர்த்தளித்துள்ளார்‌. 
ஐங்குறுநூற்றில்‌ இரவுக்குறி வேண்டூுர்‌ தலைமகனைத்‌ தோழி 
மறுத்ததாக அமையும்‌ பாடலாவது, 


“கல்லிவ ரிந்றி புல்லுவன வேறிக்‌ 
குளவி மேய்ந்த மந்தி துணையொடு 
வரைமிசை யுகளு நாட நீவரிற்‌ 
கல்லகத்‌ ததுவெம மூரே 


அம்பந்‌ சேரி ௮லராங்‌ கட்டே””159 


இப்பாடலில்‌ “அம்பல்‌”, “அலர்‌” என்ற இரு சொல்லாடல்களும்‌ பயின்று 
வந்துள்ளது. 
இப்பாடலை மொழிபெயர்த்த ஜோதிமுத்து, 


“மு உ௱நைகவயடைி ழக வாந சநபழைெ 

நாநசந வாந கநஅ௮யடந அழமெநல உடலைடிள ழெ 

வாந கபை வசநந நாலை வயமநள சழழவ ழ்‌ வாந சழஉமள 

கநநனள ழடெ வாந நவெநசவயலபைபெ நடைன தயளஅநை 
உ சநநிநசள வாநசநழக 

யனெ கசளைமள நவை வைள அயவந ழெ வாந சழஉமள 

கை லழர உயஅநஇ ழரச எடைடயபந ளை டை வாந அனைளவ 
ழக ஈடைடள 


211 


யனெ வை £யள டிழவா நாளைிநசபெ யனெ பழளளியபை 


ஙரயசவநசள?”160 


என்று மொழிபெயர்த்துள்ளார்‌. இங்கு “றூளைிநச?” மற்றும்‌ “புழளளனி என்ற 
இரு சொல்லாடல்களையும்‌ கையாண்பீள்ளார்‌. 


2 


தட்சிணாமூர்த்தி “அலர்‌ என்பதை “புழளளலி?!6! என 


மொழிபெயர்த்துள்ளார்‌. 


மேற்கூறியவற்றின்‌ மூலம்‌ “ளுஉயனெயட” “புழளளஸலி”்‌ என்ற இரு 


சொந்கள்‌ அ௮லரை உணர்த்த கையாளப்பட்டிருப்பது புலனாகின்றது. எனினும்‌ 
“ளுஉயனெயட” என்ந சொல்‌ “பிறருடைய புகழுக்கு ஊறுவிளைவிப்பதற்காக 
பேசப்படும்‌ பேச்சினைச்‌ சுட்டுகின்றது. “புழளளனி?' என்பது இத்தகைய 
உள்நோக்கம்‌ அந்நது. 


எனவே *புழளளனி” என்ற சொல்லே இங்கு பொருத்தமானதாக 
அமைகின்நது. 


3.5.3. வெறியாட்டு 


களவின்‌ வழியொழுகும்‌ தலைவியின்‌ உடலானது நாளும்‌ மெலிந்து 
வெளுப்பதைக்‌ கண்ட செவிலித்தாயும்‌, நந்நாயும்‌, இவ்வேறுபாடு முருகனால்‌ 
நேர்ந்தது என்று எண்ணி முருகபூசை நிகழ்த்துவர்‌. இம்முருக பூசையில்‌ 
வேலன்‌ (முருகபூசாரி) கையில்‌ வேலேந்தி ஆடூுவதே “வெறியாட்டு” என்று 
கூறப்பட்டது. அபிதான சிந்தாமணி “வெறியாட்டு என்பதற்கு “அழகிய 
ஆபரணத்தையுடையார்‌ நினைத்த தொழில்முடிய முருக பூசை 


2163 


பண்ணுமவனோடு வள்ளிக்கூத்தை ஆடியது என்கின்றது. 


ஐங்குறுநூற்றில்‌ “வெறிப்பத்து” என்ற தலைப்பில்‌ அமைந்த 
பத்துபாடல்கள்‌ வெறியாட்டு குறித்த செய்தியினை எடுத்துரைக்கின்றது. 
இப்பகுதியை மொழிபெயர்த்துள்ள ஜோதிமுத்து, 


2.1.2 


“ஏநசை ளை வாந சழஉநளள ழக னளையயைவழை ழக வாந 
“சநைளவ ழக வூசரமயடஜெி வாந னநவைல்‌ ழக அழரவெயமைரள 
சநபழைெ”!* என்ற குறிப்பினை நல்கியுள்ளார்‌. 


அகநானூற்றில்‌ அமைந்த வெறி பாடிய காமக்கண்ணியார்‌ பாடலில்‌ 
வெறியாட்டு நடத்தப்பட்ட முறை குறித்த செய்திகள்‌ காணப்படுகின்றன. 


“அணங்குடை நெடுவரை உச்சியின்‌ இழிதரும்‌ 
களம்‌ நன்கு இழைத்து கண்ணி சூட்டி 
வளநகர்‌ சிலம்பப்‌ பாடி, பலி கொடுத்து 
உருவச்‌ செந்தினை குருதியொடு தூஉய்‌ 
முருகு ஆற்றுப்படுத்த உருகெழு நடுநாள்‌”! 


இப்பாடலை எஸ்‌.எம்‌.பொன்னையா மொழிபெயர்த்துள்ளார்‌. மேலும்‌ 
இப்பாடலைப்‌ பநீநிய அறிமுகக்குறிப்பில்‌ “வெறியாட்டு” என்பதை 
*ழளளநளளழைடனெனுயடெ ந'' என்று குறிப்பிட்டூள்ளார்‌. 


இப்பாடலை ஜி.எல்‌.ஹார்ட்‌ பின்வருமாறு மொழிபெயர்த்துள்ளார்‌. 


“நுவைா ளை டிசழயனஇ ளறநநவ ளஅ௮அநடடபைெ உ௱நளவ 


வாநல யசசயபெநன வாந டயஉந ழக நழசளாலி 
பயசடயனெநன வாந ளிநயச 

ளயபெ ளழ வாந வழறெ சநளழரனெநன 

ழககநசநன ளயஉசகைடைந 

ளிசநயன டழஎநடல சநன அடைடநவ யனெ டிடழழன 


யனெ நழசளானிநன ஆரசரபயெ”!67 


213 


நுழசளாநன ஆரசரபயெ என்று முருக வழிபாட்டைச்‌ 
சுட்டியுள்ளாரேயன்றி “வெறியாட்டைச்‌ சுட்டக்கூடிய தொடர்‌ எதுவும்‌ 
காணப்படவில்லை. மேலும்‌ பாடல்‌ குறித்த அடிக்குறிப்பும்‌ இல்லை. மேலும்‌ 


அவர்‌ வெறிபாடிய காமக்கண்ணியார்‌ பாடிய அகநானூற்றுப்‌ பாடலாகிய, 


பண்டையிநீ சிறக்காவன்‌ மகட்கெனப்‌ பரைஇக்‌ 
கூடுகொள்‌ இன்னியம்‌ கறங்கக்‌ களனிழைத்‌ 
தாடணி அயர்ந்த அகன்பெரும்‌ பந்தர்‌ 
வெண்போழ்‌ கடம்பொடு சூடிஇன்சீர்‌ 

ஜதமை பாணி இரீஇக்கை பெயராச்‌ 

செல்வன்‌ பெரும்பெயர்‌ ஏத்தி வேலன்‌ 
வெறியயர்‌ வியன்களம்‌ பொற்ப வல்லோன்‌?! 


என்பதை, 


“வாந "டநயளயவெ னசழநெ £ரஓள டிநானெ வாந 
அழழெவழமெரள டிநயவ்‌ 
வாநல உசல ழரவ வாந பசநயவ யெ௮ந ழக வாந பழன 
வாசழநபைெ ரி வாநசை £ஈயனெள 


யனெ வாந சநைளவ அயமநள ய ளாழந ழ்‌ வாந நனைந கடழந 


நவை ளை கசநணெநைன னயலெபைெெ! 


என்று மொழிபெயர்த்துள்ளார்‌. வெறியாட்டு என்பதை இங்கு “கசநணெறநைன 


னயலஸெபை்‌ என சுட்டியுள்ளார்‌. 


அ௮கநானூந்றை முழுமையாகப்‌ பெயர்த்த தட்சிணாமூர்த்தி 
இப்பகுதியை, 


“நுவை வாந "சநியசயவழைQ கழச ய கசநணெநைன 


னயடலெந 
நவை வாந யஉ௨உழனலயனைநவெ ழக அரளலையட 
ளெைவசரஅநவெள 


டீநநெயவா ய நநடட யனழசநென “யனெயட 170 


214 


குறுந்தொகையினை மொழிபெயர்த்த டேவிட்‌.இ.லடன்‌ மந்றும்‌ 


2171 


சண்முகம்பிள்ளை வெறியாட்டு என்பதை “குசதணெநைன னயடெந என 


மொழிபெயர்த்துள்ளனர்‌. 


இம்மொழிபெயர்ப்புகளின்படி, வெறியாட்டு என்பதற்குக்‌ “கட்டற்ற 
நடனம்‌”? என்ற பொருளினை உணர்த்துகின்ற “குசகணெநைன னயடெந” 


என்பதே அண்மை நிகரனாக அமையும்‌. 


3.5.4. அறத்தொடு நிற்றல்‌ 


“அறன்‌” என்பது பலபொருள்‌ சுட்டும்‌ சொல்லாயினும்‌, இங்கு அச்சொல்‌ 
உணர்த்துவது பெண்ணுக்குரிய  முதந்பண்பாகிய கந்பையே ஆகும்‌. 
பேரா.ந.சுப்புரெட்டியார்‌ “கற்பென்னும்‌ கடைப்பிடியில்‌ நின்று 
களவொழுக்கத்தைப்‌ பெற்றோருக்கு வெளிப்படுத்தல்‌ என்பது இத்துறையின்‌ 
பொருளாகும்‌”. தலைவியின்‌ களவொழுக்கத்தைப்‌ பெற்றோர்க்கு 
வெளிப்படுத்துங்கால்‌ தலைவி ஏந்கனவே கற்பு நெறிப்பட்டு விட்டாள்‌. 
அறத்தொடு பொருந்தவே  நடந்துள்ளாள்‌ என்பதனை முதன்மையாக 
வலியுநுத்துவதே தோழியின்‌ நோக்கமாகும்‌”! என்று இத்துறைக்கு விளக்கம்‌ 
கூறுகின்றார்‌. அநத்தொடூநிந்கும்முறையும்‌ ஒருவித ஒழுங்கிலேயே அமையும்‌. 
இதனை நம்பியாசிரியர்‌, 


“தலைவி பாங்கிந்கு அறத்தொடு நிற்கும்‌ 
பாங்கி செவிலிக்கு அறத்தொடு நிற்கும்‌ 
செவிலி நற்றாய்க்கு அறத்தொடு நிற்கும்‌ 
நற்றாய்‌ தந்தை தன்னையர்க்கு அறத்தொடு 
நிற்கும்‌ என்ப நெறியுணர்ந்த தோரே?" 


என்று உணர்த்துகிறார்‌. தமிழர்தம்‌ பண்பாட்டுச்செறிவு இத்தகைய ஒழுங்கு 
முறையினால்‌ புலனாகின்றது. கலித்தொகை குறிஞ்சிக்கலியில்‌ அமைந்த 


215 


“காமர்‌ கடும்புனல்‌ கலந்து எம்மோடு ஆடுவான்‌ 


அறத்தொடு நின்றோனைக்‌ கண்டு, திறப்பட 
என்னையர்க்கு உய்த்து உரைத்தாள்‌, யாய்‌? 


என்னும்‌ பகுதியை வீ.முருகன்‌, 
“ ளிழமந வழ ௮ல்‌ அழவாநச 
சுநஎநயடபைை லழரச ளநஉசநவ ரழைெ 
நாலை ளாந டிசழரபாவ £ஈழ௮ந வழ லழரச ௮அழவாநச 


நாழ வழழம வை ரளெவசைசநன வழ லழரச டிசழவாநசள?”'? என்று 
பெயர்த்துள்ளார்‌. 

இங்கு அறத்தொடு நிற்றல்‌ என்பது “சுநஎுயடபைெெ லழரச ளநஉசநவ 
ரழை்‌” என்று மொழிபெயர்க்கப்பட்டூள்ளது. திறனாய்வாளர்களும்‌ இலக்கிய 
உரையாசிரியர்களும்‌ சங்க இலக்கிய மாந்தர்களுள்‌ தோழியினை 
நுண்ணறிவு உடையவளாகவும்‌, சிறந்த பேச்சுத்திறன்‌ உடையவளாகவும்‌, 
உளவியல்‌ அறிஞராகவும்‌ படைத்துக்‌ காட்டூவர்‌. இத்தகைய குணநலன்கள்‌ 
அவள்‌ அறத்தொடு நிற்கும்பொழுது புலப்படூவதாக கூறுவர்‌. ஆயின்‌ 

“ஐ ளிழமந வழ ௮ல அழவாநச 

சுநஎநயடபை லழரச ளநஉசநவ ரழமழை்‌” 

என்பது வெற்று மொழிபெயர்ப்பாக அமைந்துள்ளதேயன்றி பண்பாட்டுச்‌ 


செறிவினை உணர்த்துவதாக அமையவில்லை. 


குறிஞ்சிக்கலிப்பாடல்களை “நழஎ டை வாந நழழனநன ஈடைட 


ளடழிந”” என்ற பெயரில்‌ மொழிபெயர்த்துள்ள பி.பாண்டியன்‌ இப்பகுதியை, 


“நழழமபைெ யவ ௮ல ளவயனெ ழக டழஎந உழளெநெவெழை 
ழரச கழளவநச-௮அழவாநச உழளெநெலநன வழ ழரச அழவாநச 
ளாந னநகவடல உழளெநெலநன வழ ழரச டிசழவாநசள?!?? 


216 


என்று பெயர்த்துள்ளார்‌. இப்பாடலின்‌ கீழ்‌ வழங்கப்பட்டூள்ள அடிக்குறிப்பில்‌ 
அறத்தொடு நிற்றல்‌ என்பதந்கான விளக்கம்‌ நல்கப்பட்டூள்ளது. 


குறுந்தொகையில்‌ அமைந்த 


“அகவன்‌ மகளே! அகவன்‌ மகளே 
மனவுக்‌ கோப்பு அன்ன நல்நெடுங்‌ கூந்தல்‌ 
அகவன்‌ மகளே! பாடுக பாட்டே 
இன்னும்‌ பாடுக பாட்டே - அவர்‌ 
நல்‌ நெடுங்‌ குன்றம்‌ பாடிய பாட்டே”? 


இப்பாடலில்‌ “அறத்தொடு நிநீ்றல்‌' என்ற சொல்லாட்சிக்‌ காணப்படவில்லை. 


மாறாக இப்பாடலுக்கான சூழலாக “ அறத்தொடு நிற்றல்‌” துறை 
அமைந்துள்ளது. 


குறுந்தொகையினை மொழிபெயர்த்த சண்முகம்‌ பிள்ளை மற்றும்‌ 
டேவிட்‌.இ.லடன்‌ “அறத்தொடு நிற்றல்‌” என்பதை *“சுநஎநடயவழைப நவை 
எசைவரந”! என மொழிபெயர்த்துள்ளனர்‌. இந்திய ஆசியவியல்‌ நிறுவன 
வெளியீடான “வுயஅடை “ழநவசல வாசழரபா வாந யுபநள என்ற நூலில்‌ 
அறத்தொடு நிநீறல்‌ என்பது “சுநஎநடயவழை ழக ளுநஉசநவ டூழஎந?"* 
என்றே மொழிபெயர்க்கப்பட்டூள்ளது. ஜோதிமுத்து தன்னுடைய 


மொழிபெயர்ப்பில்‌ *சுநளுயடள வாந டூழஎந?'£! என சுட்டியுள்ளார்‌. 


நல்லாடை பாலகிருண முதலியார்‌ “அறத்தொடு நிற்றல்‌” என்பதை 
தனிச்சொல்லாகப்‌ பெயர்க்காது பாடல்‌ சூழலுக்கேற்நவாறு பொருள்‌ 
உரைத்துள்ளார்‌. “வகவன்‌ மகளே, ௮கவன்‌ மகளே என்ற பாடலுக்குரிய 
சூழலை விளக்குகையில்‌ “வாந வசரவா வாயவ வாந அயனை ளை 
யடசநயனல டை டழளர நவை மழநெஇ நாழ ஈயடைள கசழ௮ வாயவ 
யசவடைரடயச ஈடைடஇ ளை வாரள ௮அயனந நலெடலைவை டில வாந 


அயனை”ள உழகெனையவெந”!82 


217 


“மரம்‌ கொல்‌ கானவன்‌?! 


என்ற பாடலை மொழிபெயர்க்கையில்‌ “யுவ 
வாளை எவயபந வாந உழகெனையவெந ழக வாந டயனல டழ௭எ 
வெநசஎநநெள யனெ சநஎயடள வாந கழளவநச அழவாநச?!* என 


பெயர்த்துள்ளார்‌. 


தட்சிணாமூர்த்தி அறத்தொடு நிநீ்றல்‌ என்பதனை “னுளைஉடழளநள 


வாந ளநஉசநவ டழஎந யககயசை?”' என மொழிபெயர்த்துள்ளார்‌. 


பத்துப்பாட்டில்‌ குறிஞ்சிப்பாட்டு அறத்தொடு நிந்றல்‌ துறையில்‌ 
அமைந்ததாகும்‌. எனினும்‌ குறிஞ்சிப்பாட்டினை மொழிபெயர்த்த 
இராஜரத்தினம்‌, ஜே.வி.செல்லையா முதலியோர்‌ “அறத்தொடு நிற்றல்‌” 
என்பதை மொழிபெயர்க்கவில்லை. மேந்கூறியவற்றின்‌ வழி “அறத்தொடு 
நிற்றல்‌” என்பதற்கு நிகரான  ஆங்கிலச்சொல்‌  மொழிபெயர்ப்புகளில்‌ 
குறிக்கப்பெறவில்லை. மாறாக, *“சுநஎுயடள வாந டழஎ?” என்று 


விளக்கப்பெயர்ப்பாகவே அமைந்துள்ளது என்பது புலனாகின்நது. 


3.5.5. உடன்போக்கு 


தலைமகனின்‌ பெந்நறோர்‌ அறியாத வகையில்‌ தோழியின்‌ இசைவினை 
மட்டும்‌ பெற்று, தலைவன்‌ தலைவியை தன்னூர்க்கு திருமணம்‌ 
செய்துகொள்ளந்‌ பொருட்டு அழைத்துச்‌ செல்லுதல்‌ உடன்போக்காகும்‌. 
தலைவனுடன்‌ தலைவி உடன்செல்லுவதால்‌ இது உடன்போக்கு எனப்பட்டது. 
திருமணம்‌ என்பது தலைவனும்‌ தலைவியும்‌ தமக்குள்‌ மறைவாய்க்‌ 
காதலித்து வந்தமையை உலகிற்கு உணர்த்துவதைப்‌ போன்று 
உடன்போக்கும்‌ தலைவன்‌ தலைவியின்‌ அன்பினை உ லகிந்குப்‌ 
புலப்படூுத்துவதால்‌ இதுவும்‌ ஒருவகைத்‌ திருமணம்‌ என்று இளவழகனார்‌ 
சுட்டுவதை ந.சுப்புரெட்டியார்‌'££ தம்முடைய நூலில்‌ எடுத்தாண்டூள்ளார்‌. 


“உடன்போக்கு” என்ற சொல்லாட்சி சங்க இலக்கியங்களில்‌ 


பெரும்பான்மையும்‌ பாடல்‌ சூழலை விளக்கவே பயன்படுத்தப்படுகின்றது. 


சங்க இலக்கியத்தில்‌ “உடன்போக்கு” என்னுந்‌ துறையில்‌ அமைந்த 


218 


பாடல்களின்‌ எண்ணிக்கை 122 ஆகும்‌”. கயமனார்‌ என்னும்‌ புலவர்‌ தாம்‌ 
பாடிய 22 பாடல்களில்‌ 20 பாடல்களை உடன்போக்கு மற்றும்‌ தாயிரங்கல்‌ 


என்று துறையில்‌ அமைத்துள்ளார்‌. 


இத்துறையில்‌ பல பாடல்கள்‌  அ௮மைந்திருப்பினும்‌ அவற்றுள்‌ 
குறிப்பிடத்தக்க சில பாடல்களின்‌ மொழிபெயர்ப்புகள்‌ இங்கு ஆய்வு 


செய்யப்பட்டுள்ளன. 


“காலே பரிதப்பினவே கண்ணே 
நோக்கி நோக்கி வாள்‌ இழந்தனவே 
அகல்‌ இரு விசும்பின்‌ மீனினும்‌ 

பலரே மன்ந, இவ்‌உலகத்துப்‌ பிறரே”!* 


இப்பாடல்‌ உடன்போக்கு மேற்கொண்ட தலைவியை தேடிச்‌ சென்ற 


செவிலித்தாய்‌ இடைச்சுரத்தில்‌ கையற்றுச்‌ சொல்லியதாகும்‌. இப்பாடலை 


நல்லாடை பாலகிருண முதலியார்‌, 


“வல டநபள டில நயடமபை டழபெ னளைவயடலெநள ஈ£ய௭எந 


டிநஉழஅந நஓாயரளவநன டில உழளெவெயவெடல பயணபைெை (யவ 


லழரபெ உழரிடநள உழஅபை அல நயல நவை ய எஏநைந வழ அல 
கனைனைபை மழரவ அல நடழிநன னயரபாவநச யனெ ஈநச டழஎச ை 


வாந னசநயசல னநளநசவ வசயஉவ ழக ளஉழசஉாபை டநவ) அல 


நலநள ஈயஎந டழளவ வாநசை டரளவநச்‌ ளரசநடல வாந "நழிடந ை 
வாளை நழசடன ழவாநச வாய வாந உழரிடந வாயவ ஐ ஈய உழஅந 
டை ளநயசஉா ழக இ யசந அழசந ரெ௮நசழரள வாய வாந ளவயசள 


டை வாந கயச-கடரபெ னநநி ளமல”” என்று பெயர்த்துள்ளார்‌. 


இப்பாடலை மொழிபெயர்த்துள்ள ௮.தட்சிணாமூர்த்தி பாடலுக்கான 
துறை விளக்கத்தில்‌, “வாந டய௮நவெயவழைப ழக ய கழளவநச 
அழவாநச நாழ நநவெ டை ளநயசஉா ழக நச எனயரபாவநச நாழ 


நடழிநன நவை ஈநச டழஎநச!! என்று கூறியுள்ளார்‌. 


219 


220 


ஜியார்ஜ்‌.எல்‌.ஹார்ட்‌ இப்பாடலை பின்வருமாறு மொழிபெயர்த்துள்ளார்‌. 


“ஆல கநநவ நடைட ழெவ நயடம கரசவாநச 

அல நலநள 

டழழமபை யனெ டழழமபைப 

ாயஎந டழளவ வாநசை உடநயசநெளள 

ளரசநடல அழசந வாய வாந ளவயசள ைி வாந நனைந எனயசம 


ளமல்‌ 
29192 


யசந ளவசயபெநசள டை வாளை நழசடன 
இப்பாடலுக்கு கீழே வழங்கப்பட்டூள்ள அடிக்குறிப்பில்‌ “வாளை ழந௮ ளை 
ரவவநசநன டில வாந கழளவநச அழவாநசஇ நாழ ளநயசஉாநள கழச 
£நச நடழிநன னயரபாவநச டை வாந நடைனநசநெளள?” என்ற விளக்கம்‌ 


தரப்பட்டூள்ளது. 


இப்பாடலை மொழிபெயர்த்த டேவிட்‌.இ.லடன்‌ மற்றும்‌ சண்முகம்‌ 
பிள்ளை பாடலுக்கான சூழலை விளக்குகையில்‌ “றூநெ டழழமபைெ கழச 


வாந நடழிநன உழரிடந ைி்‌ வாந நடைனநசநெளள!” என்கின்றார்‌. 


கலித்தொகையில்‌ இடம்‌ பெற்றுள்ள ““எறித்தரு கதிர்‌ தாங்கி ஏந்திய 
குடை நிழல்‌”ு* என்ற பாடலை மொழிபெயர்த்த பெ.நா.அப்புஸ்வாமி 
பாடலுக்கான துறையினை விளக்கவில்லை. ஆனால்‌ “வாந அழவாநச யனெ 
வாந எளயபந” என்ற தலைப்பில்‌ விளக்கமாக மொழிபெயர்த்துள்ளார்‌. 


பாடலின்‌ மொழிபெயர்ப்பு பின்வருமாறு அமைந்துள்ளது: 


“ஆழவாநச 

ழு லழர நூழ நயடம டிநநெயவா 

வாந சயளைநன ரஅ௮டிசநடடய?”ள சழவநஉவபை ளாழழம 
னுனை லழர ழெவ ளநந வாழளந வறழ 

அல ழந னயரபாவநச 


221 


யுனெ யழெவாநச நழ௮யசெளெ ளழெ 

நாழ ஈயன அநவ நயஉா ழவாநச எளெநஉசநவ 

டீரவ யசந னநஉடயசநன டழஎநசள மழெறந? 
ளுயபந: 


ர்ழந உழரடன நந ளயல நந னனை மழெவ ளநந வாநஅ௮? 


வுாந்சந்கழசந 
புசநைஎந ழெவ கழச ஈ£ஈநச ளயமந 
வுழ £ஈநச வசரந டழஎந ளாந ளை உழளெவயவெ 
ளாந ஈயள சநகநசசநன வாந உழஅயலெ 
ழக ய பழழனடல மழெடிடந லழரவா 
எநசடைலஇ ஐ எளயல ரவெழ லழர 


வாளை னெநநன ளை வாந ய்வா ழக னயசஅய?!* 


கலித்தொகையினை முழுவதுமாக மொழிபெயர்த்துள்ள முருகன்‌ 
இப்பாடலுக்கான சூழலை விளக்கும்‌ முகமாக “வூந கழளவநச-௮அழவாநசஇ 
டை ளநயசஉா ழக வாந ஈநசழரை நாழ ஈயன நடழிநன நவை வாந 
£நசழ அநநவள வாந நயல கயசபெ டீசயாஅணணெ யனெ அயமநள 
நஙெரசைநைள யடிழரவ வாநஅ௮. வூந ளயபந ௮நெ சநிடல வாயவ வாநல 
னனை அநநவ வாந டழளசள யனெ உழளெழடந ஈநச ளயலபை வாயவ 
நாயவ வாந டழஎசள ஈ£யஎந வயமந வழ ளை ய உழரசளந அரஉா 
டை வரநெள நவை வாந உழனநள ழக எசைவரழரள டைபைெபெ!6 என்ற 


குறிப்பினை நல்கியுள்ளார்‌. மேற்கூறியவற்றின்‌ மூலம்‌ “உடன்போக்கு” 


என்பதை அனைத்து மொழிபெயர்ப்பாளர்களும்‌ “நுடழிநன” என்று 
மொழிபெயர்த்திருப்பது புலனாகின்நது. சில சொந்களை 
மொழிபெயர்க்கையில்‌ மட்டுமே இத்தகைய ஒத்திசைவு 


மொழிபெயர்ப்பாளர்களிடம்‌ காணலாகின்றது. இந்தச்சூழலில்‌ செவிலித்தாயின்‌ 


கூற்று ரவவநசயடலெந என்பதைக்‌ காட்டிலும்‌ டூயஅநவெயவழை என்று 


மொழிபெயர்க்கப்பட்டூுள்ளது பொருத்தமாக உள்ளது. 


222 


3.5.6 மடலேறுதல்‌ 

தலைவன்‌ தலைவியின்‌ கூட்டமானது முன்பே சுட்டியபடி தோழியின்‌ 
உதவியுடனேயே நிகழும்‌. எனவே தோழியின்‌ உதவியைத்‌ தலைவன்‌ 
நாடுவான்‌. அச்சமயத்தில்‌ தோழி தலைவனுடைய வேண்டுகோளை ஏற்காது 


காலந்தாழ்த்திடின்‌ “மடலேறுதல்‌” நிகழும்‌. 


இதனை “மடல்மா” என்றும்‌ கூறுவர்‌. “மா” என்ற சொல்‌ குதிரையைச்‌ 
சுட்டும்‌. “மடல்‌” என்பது பனை ஓலையினைக்‌ குறிக்கும்‌. பனங்கருக்கினால்‌ 
செய்யப்பட்ட குதிரைக்கு ஆவிரம்பூ மாலையினை அணிவித்து, அதன்மீது 
தலைவன்‌ ஏறிவருவான்‌. தலைவன்‌ மார்பில்‌ எலும்பு மாலையும்‌, எருக்கம்‌ 
மாலையும்‌ அ௮ணிந்திருப்பான்‌. தலைவன்‌ தலைவி மீது கொண்ட அன்பின்‌ 
உறுதி இதன்‌ மூலம்‌ உலகுக்கு உணர்த்தப்படும்‌. 


தலைவன்‌ மட்டும்‌ மடலேறுவான்‌, தலைவி மடலேறாள்‌ எனத்‌ 


தொல்காப்பியர்‌ சுட்டூகின்றார்‌'”” 


சங்க இலக்கியத்தில்‌ அமைந்த பதின்மூன்று பாடல்கள்‌ 
“மடலேறுதலை” குறிப்பிடுகின்றன. இவற்றுள்‌ நற்றிணையில்‌ அமைந்த 143, 
152, 342, 377 ஆகிய நான்கு பாடல்களும்‌, குறுந்தொகையில்‌ அமைந்த 14, 
17, 32, 173, 182 ஆகிய ஐந்து பாடல்களும்‌ ஐந்திணைக்கு உரியவாகும்‌. 
கலித்தொகையில்‌ அமைந்த 138, 139, 140, 141“ ஆகிய நான்கு பாடல்கள்‌ 
பெருந்திணைக்கு உரியவாகும்‌. இவ்விரண்டிற்கும்‌ உள்ள வேறுபாட்டை 
பேரா.வ.சுப.மாணிக்கனார்‌ பின்வருமாறு விளக்குகின்றார்‌. “மடல்மா ஏறுவேன்‌ 
என வாயளவிற்‌ சொல்லுதல்‌ ஐந்திணையாம்‌ “மடல்மா கூறும்‌ இடனுமார்‌ 
உண்டே” (தொல்‌ 1047) என்பது இலக்கணம்‌. ௮வ்வாறன்றி மாமேல்‌ ஏறியே 
காட்டும்‌ செய்கை பெருந்திணையாய்‌ விடும்‌ “ஏறிய மடற்றிறம்‌” (தொல்‌.969) 


[3 


என்ற தொடரில்‌ ஏறிய” எனவரும்‌ இறந்த காலவினை 
பெருந்திணையிலக்கணத்தைச்‌ சுட்டூுதல்‌ காண்க”?! என்கின்றார்‌. 

“மாவென மடலு மூர்ப பூவெனக்‌ 

குவிமுகி லெருக்கங்‌ கண்ணியுஞ்சூடுப 


223 


மறுகி னார்க்கவும்‌ படூப 
பிறிது மாகுப காமங்காழ்க்‌ கொளினே?”29 


இப்பாடலை மொழிபெயர்த்த ௮.தட்சிணாமூர்த்தி 

“நழஎநசள நடைட சனைந ழெ யட௮-டநயக ளவயடமள 

வுயடமபை வாந௮ கழச ஈழசளந(ள) 

யுனெ நடைட ளிழசவ நெ உயிடநவள ழக உழஷஹையட 
நசரமமர டிரனள 

நைநஅபை வாந௮ யள கடழறநசள கவை கழச வாநசை 
நநயசபை 

வாநல”ட்ட நஎநெ யளள வாசழரபா ளவசநநவள 

யுஜனைளவ னநசளைளைந ளாழரவள ழக கழடமள 

யுனெ நடைட நந நஅ௮அடிசயஉந னநயவா 

ளாழரடன வாநசை டழஎந டிநஉழஅந ரவவநசடல 
ரலெழவெசழடடயடிடந?2! 


என்று மொழிபெயர்த்துள்ளார்‌. தட்சிணாமூர்த்தியின்‌ மொழிபெயர்ப்பு 
“மடலேறுதலை” முழுமையாக விளக்குவதாக அமையவில்லை. 


இப்பாடலை டேவிட்‌.இ.லடன்‌ மற்றும்‌ சண்முகம்பிள்ளை பின்வருமாறு 


மொழிபெயர்த்துள்ளனர்‌: 


“நுூ£நெ டழஎ ளை ழஎநச-சறை 

அந நடைட சணனைந யட௮ ளஎவநஅ௮ள 

வாமைபைை வாநல யசந ஈழசளநள 

யனெ நநயச பயசடயனெள ழக நசரமமய௮ டிரனள 
யள வாழரபா வாநல நநசந கடழறநநசள 

யனெ பழ ளஎஉசநயஅ௮பைெ வாசழரபா வாந ளவசநநவள 


யனெ 
நழசளந? 
இம்மொழிபெயர்ப்பாளர்கள்‌ இந்தப்பாடலுக்குக்‌ கீழ்‌ பின்வரும்‌ 


விளக்கத்தினையும்‌ தந்துள்ளனர்‌, “வாந நளளநலெந ழக வாளை 
1லைவரசந ளை ளை ளநஓயட கசரளவசயவழைQ யனெ வாந 


உசயணல டிநாயஎழைரச வாயவ வை டிசபைெெள ழ்‌ நுசரமமய௮ டிரனள 


224 


யசந ய ஈழசசடைடந வாபை வழ அயமந ய பயசடயனெ ழரவ ழக 
வாநல ழழணந ய ரவசனை நூவைந தரலைந ளாளைய நநயசள வாந 
நசரமமய௮ கடழறநநச ட்‌ ஈளை னயடஜெந ழக வாந னநளவசரஉ வழை 
ழக வாந நழசடனளஇ கழச வாநல யசந வாந கடழறநநச ழக வாந 
உசநஅயவழை பசழரனெ. ஜூ யனனவைழை "சழிநச பயசடயனெள யசந 
அயனந ழக கடழறநநசளஇ ழெவ டிரனள. வூந னையபந ழக வாந "ழந௮ 
ளை ழநெ ழக உழஅிடநவந அயனநெளளஇ நாலை கை £நச கசநைனெ 
ளாழரடன றநயவெ வழ யஎழனை ளாந ளாழரடன யசசயபெந 
அநநவபெள?”. இப்பாடலின்‌ மொழிபெயர்ப்பும்‌ அதன்‌ கீழ்‌ வழங்கப்பட்டூள்ள 
அடிக்குறிப்பும்‌ தலைவனின்‌ அன்பின்‌ மிகுதியை உணர்த்துகின்நதேயன்றி 


“மடலேறுதல்‌” என்ற பண்பாட்டுச்‌ செறிவினை உணர்த்தவில்லை. 


இப்பாடலை மொழிபெயர்த்துள்ள நல்லாடை பாலகிருண முதலியார்‌ 
பாடல்‌ சூழலை பின்வருமாறு விளக்குகின்நார்‌. நூாநெ வாந 
உழகெனையவெந ழக வாந அயனை நாழஅ௮ £ந டழஎள சநகரளநள வழ 
கயஎழரச ஈளை டழஎந-யிசழயஉா வழ £ஈநச அளைவசநளளஇ வாந டழஎநச 
பநவள யபெசல யனெ வநடடள ஈநச வாயவ டழஎநசளஇ றாநெ னநநிடல 
டை டழஎஇ கை வாறயசவநனஇ நடைடஇ ை வாநசை அைளிநசயவழைெ 
வயமந வழ “யட௮லசய ளவயடம - ஈழசளந சனைபெ நநயசபைெ 
சழரனெ வாநசை ஈநயன ய நசநயவா ழக நுசரமமர கடழநநசள நவை 
வயிநசபை டிரனள வாநல நடைட யடளழ டிநஉழஅ௮ந வாந டயரபாபை 
- ளவழஉம யனெ வாந ளரடிதநஉவ ழக வாந உடயஅழசழரள வயடம 
டை வாந எடைடயபந்‌ கை டில வாநளந அநயளெ வாநல கயடை வழ 
நடி வாந ஈயனெ ழக வாநசை டயனல டழஎந வாநல நடைட நந 
£யஎந சநஉழரசளந வழழவாநச அநயளெ டமைந "ரவவபை யெ நனெ 
வழ வாநசை டகைந டில டநயிபெ னழறப ய டழகவல உடகைக 


நவஉ 2 . இவ்விளக்கம்‌ பொருள்புலப்பாட்டில்‌ முழுமை பெறவில்லை 


எனினும்‌ பிறமொழி வாசகர்களுக்கு மடலேறும்‌ வழக்கத்தினைப்‌ 
புலப்படுத்துகின்றது. 
கலித்தொகையினை முழுமையாக மொழிபெயர்த்த வீ.முருகன்‌ 


225 


“சான்றவிர்‌, வாழியோ! சான்றவிர்‌ என்றும்‌ 

அணி அலங்கு ஆவிரைப்‌ பூவொடு எருக்கின்‌ 
பிணையில்‌ ௮ம்‌ கண்ணி மிலைந்து, மணி ஆர்ப்ப 
ஓங்கு இரும்பெண்ணை மடல்‌ ஊர்ந்து?”2 


226 


என்ற பகுதியை, 


“நுநயசபை வாந கறைடல ளவசரபெ பயசடயனெ 

ழக வாந ளிடநனெழசழரள யஎசையை கடழறநநசள 

யுடழபெ நவை வாந உடரளவநசள ழக வாந நசரமமர 
டிடழளளழஅ௮ள 

வாந டழகவடல னயசம “யட௮லசய ளவந௮ ஈழசளந ஐ அழரவெ?”25 


[13 


என மொழிபெயர்த்துள்ளார்‌. இப்பாடலுக்குரிய துறை விளக்கத்தில்‌ வாந 
ஈநசழ யள ந உ௱ழழளநள வழ சனைந வாந “யடஅ௮லசய ஈழசளந 
யனனசநளளநள வாந மெடிடந அய ழக வாந வழநெ்‌ என்று மட்டும்‌ 
குறிப்பிட்டூள்ளார்‌. “யட௮லசய-ழசளந  என்பதந்கான விளக்கம்‌ எதுவும்‌ 


தனியாக வழங்கப்படவில்லை. 


நந்றிணையை மொழிபெயர்த்த ஏ.வி.சுப்பிரமணியன்‌ “மடலே காமம்‌ 
தந்தது?” என்ற பாடலை “வாளை டழஎந ழக அறை ஈயள லநைடனநன 
ழெற வாளை ஈழசளந அயனந கசழஅ௮ ழரவ ழக “யட௮ டநயஎநள?”2” என்று 


மொழிபெயர்த்துள்ளார்‌. மடலேறுதல்‌ பந்நிய குறிப்புகள்‌ எதுவும்‌ தரவில்லை. 


மேற்கூறியவற்றின்‌ வழி நோக்கும்பொழுது “மடலேறுதல்‌” என்பதற்கு 
“சுனைபைெை மழ வாந “யடஅ௮லசய ஈழசளந” என்பது பொதுவான 
மொழிபெயர்ப்பாக அமையினும்‌ “மடலேறுதல்‌” பந்றிய அடிக்குறிப்புகள்‌ 
மொழிபெயர்ப்பாளர்களால்‌ வழங்கப்படவில்லை என்பது புலனாகின்றது. 
“மடலேறுதல்‌” பந்நிய அடிக்குறிப்புகள்‌ வழங்கினாலேயன்றி பிறமொழி 


வாசகர்களுக்குத்‌ தமிழர்தம்‌ பண்பாட்டு மரபுகள்‌ புலனாகாது. 


3.5.7 சிலம்பு கழி நோன்பு 


திருமணத்திந்கு முன்‌ தலைவி அணிந்திருந்த  காற்சிலம்பினை, 
திருமணத்தின்‌ பொழுது கழற்றலே சிலம்புகழிநோன்பு என்று 
சுட்டப்படூகின்றது. “சிலம்பு கழீஇ” என்ற சொல்லாட்சி நற்றிணையில்‌ 
காணப்படுகின்றது. 


Da 


“வேம்பின்‌ ஒண்‌ பழம்‌ முனைஇ, இருப்பைத்‌ 
சிலம்பு கழீஇய செல்வம்‌ 
பிறருழைக்கழிந்த என்‌ ஆயிழை அடியே?” 


என்னும்‌ பாடலை அ.தட்சிணாமூர்த்தி 


“யுடயள அல னயரபாவநச £யள பழநெ நஎச றவை ஈநச டழஎநச 
னுனை ளாந ழககநச வாந பசநயவ தழல 

ழக நவைநெளளபைை வாந சவைரயட ழக சந௮ழஎபைெ 

ர்நச யமெடநவள நவை உடழளந-ளநவ அழரவாள 


வழ வழவயட ளவசயபெநசள?”2 


என்று பெயர்த்துள்ளார்‌. இங்கு சிலம்புகழீஇ நோன்பு என்பதற்கு சுவைரயட 
ழக சந௮ழஎபைெ £நச யமெடநவள என மொழிபெயர்க்கப்பட்டிருப்பினும்‌, 


சிலம்பு கழீஇ நோன்பு குறித்த அடிக்குறிப்புகள்‌ எதுவும்‌ வழங்கப்படவில்லை. 


ஏ.வி.சுப்பிரமணியன்‌ இப்பாடலை 


“ஆல எனயரபாவநச நயடமள வாந தரபெடந "யவா 
டழநெடல 
கரடட ழக 'நசடைள 
ழு ௮ல்‌ னயரபாவநச'ள கநநவ 
மெ நாலை ளாந நழசந நநடட-பயகவநன யமெடநவள 
நாழளந சநஅ௮ழஎநன யள ய சவைந 
ஜள ய யசவ ழக வாந நநனனபை உநசநஅழயைைடளஇ யள 


டயனை னழந ்‌ வசயனவைழை20 


228 


என்று பெயர்த்துள்ளார்‌. இம்மொழிபெயர்ப்பு தட்சிணாமூர்த்தியின்‌ 


மொழிபெயர்ப்பைவிட விரிவாக அமைந்துள்ளது. குறுந்தொகையில்‌ 


பெரும்பதுமனார்‌ இயற்றியதாக சுட்டப்படும்‌. 


“வில்லோன்‌ காலன கழலே: தொடியோள்‌ 
மெல்‌ அடி மேவும்‌ சிலம்பே-நல்லோர்‌ 
யார்கொல்‌? ௮ளியர்தாமே - ஆரியர்‌ 

கயிறு ஆடு பறையின்‌, கால்பொரக்‌ கலங்கி 
வாகை வெண்நெற்று ஒலிக்கும்‌ 

வேய்‌ பயில்‌ அழுவம்‌ முன்னியோரே”ப 


என்ந பாடலில்‌ திருமணமாகாத பெண்ணின்‌ காலில்‌ அணியப்பட்டூள்ள 


சிலம்பு பற்றிய குறிப்பு காணப்படுகின்றது. 
இதனை மொழிபெயர்த்துள்ள தட்சிணாமூர்த்தி, 


“ழுெ வாந யசஉாநசள கநந டநை 
வாந யமெடநவள யனெ வாந ளழகவ கநநவ 
ழக வாந டியபெடநன டயளள யசந யனழசநென 


நவை ய யசை ழக எசைபைி்‌ உடையனிரள??22 


என பெயர்த்துள்ளார்‌. இப்பாடலுக்குக்கீழ்‌ “ஏசைபி்‌ ஊடையனவிரள” 
என்பதற்கு “யு ழசயெ௮னநவெ படெயனை நவை பசயணெ நூலை 
அயமநள வமைமடபை ளழரனெ யள வாந நநயச ௮அழஎந யடிழரவ”” என்ற 
குறிப்பு வழங்கப்பட்டூள்ளது. இக்குறிப்பிற்கு மாநீநாக ஏசைபை 
ஊடையஅிரள என்பது திருமணமாகாத பெண்கள்‌ அணிகின்ற ஒருவகை 
அணிகலன்‌ என்ற குறிப்பு இருப்பின்‌ பொருள்‌ புலப்பாடு சிறப்பாக 
அமைந்திருக்கும்‌. 


229 


பேரா. பொன்னையா இப்பகுதியை பின்வருமாறு மொழிபெயர்த்துள்ளார்‌: 


“வாந டிழநஅயரொநசழ நநயசள 

வாந நயசசழைச'ள யமெடந ழசயெ௮நவெ 

வாந டிசயஉநடநவநன அயனை”ள வநனெநச டநபள 

டநயச வாந யமெடநவள (ழக அ௮யனைந £ழழன)?218 
இவரும்‌ சிலம்பு என்பதை “யுமெடநவள ழக அயனைநெ ஈழழன”’ என 
பெயர்த்துள்ளார்‌. 

நல்லாடை பாலகிருண முதலியார்‌ இப்பாடலுக்குரிய துறை 
விளக்கத்தில்‌ “டநகழசந வாந அயசசயைபந வாநசந நநசந யடளழ வாந 
உநசநஅ௮அழலெ ழக சநஅ௮ழஎபை ழக வாந யமெடநவள நழச்‌ டில வாந 


டிசனைந்‌ ழடெல யகவநச வரா சகஅழஎயட வாந அயசசயைபந 


உநசநஅ௮ழலெ வழழம "டயஉந. ஜூ வாந ழந௮ ை நரநளவழை நந 
கனை வாந டயனல டழஎ௭ ளவடைட நநயசபெ யமெடநவள. வூளை 
அநயளெ ளாந ளை லநவ ரனலெயசசநைன டை வாந உநசநஅழயைட 
நயல””24 என்கின்றார்‌. இவரும்‌ சிலம்பு என்பதை யுமெடநவள என்றே 


மொழிபெயர்த்துள்ளார்‌. 
டேவிட்‌.இ.லடன்‌ மற்றும்‌ சண்முகம்பிள்ளை இப்பகுதியை, 


“ர்ந றநயசள யசஅ௮ழச ழெ ஈளை யமெடநவள 
யனெ உயசசநைச ய டிழறந 
ளாந நநயசள யெ யசஅ௮ - டியனெ 


யனெ யமெடநவள யடிழஎந ஈநச வநனெநச கநநவ/்‌?25 


என்று மொழிபெயர்த்துள்ளார்‌. இப்பாடலுக்குரிய அடிக்குறிப்பில்‌ “குழச வாந 
நழ௮யப யமெடநவள யனெ யசஅடியனெள யசந எளலஅடிழடள ழக 


ரலெயசசநைன ளவயவரள?” என நவில்கின்றார்‌. 


மேந்கூறியவற்றிலிருந்து சிலம்பு என்பதற்கு “யுமெடநவள?” என்பது 


பொதுவான  மொழிபெயர்ப்பாக அமைந்துள்ளமை புலனாகும்‌. எனினும்‌ 


230 


தட்சிணாமூர்த்தியின்‌ *ரசைப ஊடையஅிரள” என்ற சொல்லாட்சி பொருள்‌ 
புலப்பாட்டில்‌ முதன்மைப்பெறுகின்நது. 
3.5.8. கற்பியல்‌ 


திருமணத்திந்குப்‌ பின்னர்‌ தலைவனும்‌ தலைவியும்‌ இல்லந நெறியில்‌ 
நின்று ஓழுகுதலே கந்பியல்‌ எனப்பெறும்‌. தமிழறிஞர்‌ வ.சுப.மாணிக்கனார்‌ 
“களவு ஒரு குறிக்கோள்‌ அன்று, முடிவான பயன்‌ அன்று. ஒரு குறிக்கோள்‌ 
முடிந்த பயனை அடைவதந்கு உரிய நெறியேயாம்‌ கற்பாக திருமணமாக 
முடியுங்கால்‌ களவுநெறி நன்னெறி எனப்போற்றப்படும்‌. இன்றேல்‌ கள்ளத்தனம்‌ 


என இகழப்படும்‌””!6 என்கின்றார்‌. 


சங்க இலக்கியத்தில்‌ கற்புத்திணையில்‌ அமைந்த பாடறந்நொகை 966 
ஆகும்‌. கந்புத்திணைப்‌ பாடிய புலவர்களின்‌ தொகை 23627 ஆூகும்‌. 


3.5.9. விருந்தோம்பல்‌ 


இல்லநத்தாரின்‌ முதல்‌ கடமையாகப்‌ போற்றப்படுவது விருந்தோம்பல்‌ 
ஆகும்‌. நநீநிணையில்‌ அமைந்த 


“தட மருப்பு எருமை மடநடைக்‌ குழவி 
தூண்‌ தொறும்‌ யாத்த காண்தகு நல்இல்‌ 


எமக்கே வருகதில்‌ விருந்தே சிவப்பான்று 
சிறிய முள்யெயிறு தோன்ற 
முறுதுல்‌ கொண்ட முகம்காண்‌ கம்மே”* 


என்ந பாடல்‌ விருந்தினர்‌ தலைவன்‌ - தலைவியின்‌ அன்பினை மேம்படுத்தும்‌ 


வாயிலாகத்‌ திகழ்ந்தனர்‌ என்பதைப்‌ புலனாக்குகின்றது. 


231 


மேலும்‌ தலைவியின்‌ பண்பினை விளக்க வந்த தலைவன்‌, 


“அல்லில்‌ ஆயினும்‌ விருந்து வரின்‌ உவக்கும்‌ 
முல்லை சான்ற கந்பின்‌ 


மெல்‌ இயற்‌ குறுமகள்‌ உறைவின்‌, ஊரே?” என்கின்றார்‌. 
இதனை மொழிபெயர்த்த ௮.தட்சிணாமூர்த்தி, 


“ளாந ளை ழநெ நாழ நநடஉழஅநள பரநளவள 
யனெ நவெநசவயனளை வாந௮ நவை தழல 
யுடவாழரபா வாந வனைந ழக வாநசந ளை வாந னநயன ழக 


பைவ?” என்கின்றார்‌ 
ஏ.வி.சுப்பிரமணியன்‌ இப்பகுதியை, 


“ஜெ வாளை அநயனழறநஇ உ௱யசழைவநநச 
டநைள வாந எடைடயபந 

நாநசந "நழிடந நயச ய டமெழஅந 
ரகெயடைபைடல 

யுடட வாந வனைநஇ நாநசந பரநளவள 
சுநஉநுளைந ய நநடஉ ழந 

குசழ௮ வாந £ழளிவையடிடந சநளனைநவெள 
நுஎநெ கை வாநல்‌ உழஅந 

யுகவநச வாந ளநவவபை ழக வாந ளரெ 
வாயவ”ள வாந எடைடயபந 

ளுநநநவநென டில வாந சநளநடலெந 

ழக ௮ல மெடிடந நகைந?”2! என மொழிபெயர்த்துள்ளார்‌. 


தட்சிணாமூர்த்தி “விருந்துவரின்‌ உவக்கும்‌ என்பதைத்‌ தலைவிக்கு 
உரிய அடையாக. மொழிபெயர்த்திருக்க, ஏ.வி.சுப்பிரமணியன்‌ ஊரிந்கு உரிய 
அடையாக பெயர்த்துள்ளார்‌ தட்சிணாமூர்த்தியின்‌ மொழிபெயர்ப்பு இங்குப்‌ 
பொருத்தமானதாக அமைந்துள்ளது. 


232 


“நெருநை வந்த விருந்திற்கு மற்றுத்தன்‌ 


இரும்புடைப்‌ பூழ்வாள்‌ வைத்தனன்‌ இன்றிக்‌?”22 


என்னும்‌ பாடற்‌ பகுதியை ஜோதிமுத்து பின்வருமாறு மொழிபெயர்த்துள்ளார்‌: 


“வுழ வாந பரநளவள நூாழ உயடடநன ழ்‌ £னை லநளவநசனயல 
ந ளநவ டிந்கழசந 
வாந௮ ய ழடன சைழ ளறழசன யள ய டநனபந?”2 


திருக்குறளில்‌ அமைந்த 
“தென்புலத்தார்‌ தெய்வம்‌ வருந்தொக்கல்‌ தான்‌என்றாங்்‌(கு) 
ஜம்புலத்தா(று) ஓம்பல்‌ தலை” 


என்பதை வ.வே.சு.ஜயர்‌ “குளைந யசந வாந னவநைள ழக வாந ஈ£ழரளந 
ாழடனள யெ௮நடல வாந ழககநசபை ழக ழடிடயவழைளெ வழ வாந 
வைசளைஇ வாந "நசகழசஅ௮யடலெந ழக எளயஉசகைலைநைள வழ வாந 
பழனளஇ வாந னழபை ழக ஈ£ழளிவையடவைலஇ வாந சநனெநசபை ழக 
ஈநடி ரவெழ சநடயவழைளெ யனெ வாந டழழமபை யகவநச ழநெள 
மற்‌ ளநடக?2* என்று பெயர்த்துள்ளார்‌. இங்கு விருந்தினரை ஓம்பல்‌ என்பது 
மைபைெ வாந ஈ£ழளிவையடவைல என்றே சுட்டப்பட்டூள்ளது. 

ஜி.யு.போப்‌ “விருந்து?22 என்பதை “பரநளவள”்‌ என 
மொழிபெயர்த்துள்ளார்‌. 

மேந்கூறியவற்றின்‌ மூலம்‌ அ௮கப்பண்பாடாகவும்‌, புறப்பண்பாடாகவும்‌ 
அமைகின்ற “விருந்து” என்பது “பரநளவள” என அனைவராலும்‌ 
பெயர்க்கப்பட்டூள்ளமைப்‌ புலனாகின்றது. ஆனாலும்‌ இது பொதுப்பொருள்‌ 
உணர்த்துமாறு அமைந்திருத்தல்‌ ஒரு குறையே ஆகும்‌. 
3.5.10. பரத்தையிற்‌ பிரிவு 


திருமணத்திற்குப்‌ பின்பு தலைவன்‌ தலைவியை விட்டு ஓதல்‌, பகை, 
தூது ஆகியவற்றின்‌ காரணமாக சில காலம்‌ பிரிவான்‌. இத்தகைய 


233 


பிரிவுகளுள்‌ குறிப்பிடத்தக்கது “பரத்தையிற்‌ பிரிவாகும்‌. பரத்தையர்‌ 
காரணமாக தலைவியை விட்டு நங்குந்‌ தலைவன்‌ மீண்டும்‌ தலைவியுடனான 
இல்லறத்தைத்‌ தொடர்வதந்காக வாயில்களை (வாயில்கள்‌ குறித்து 
முந்தைய இயலில்‌ விளக்கப்பட்டூள்ளது) தூதாக அனுப்புவான்‌. 
இவ்வாயில்களின்‌ மொழிகளைத்‌ தலைவி ஏற்றுக்கொள்வது “வாயில்‌ நேர்தல்‌” 
என்றும்‌ ஏற்றுக்கொள்ளாது காலந்தாழ்த்திடின்‌ “வாயில்‌ மறுத்தல்‌” என்றும்‌ 


சுட்டப்படும்‌. 


குறுந்தொகையில்‌ “யாயா கியளே மாஅயோளே””2” என்று தொடங்கும்‌ 
பாடல்‌, தலைமகள்‌ தோழிக்கு வாயில்‌ நேர்ந்தது என்பதை 
அ.கட்சிணாமூர்த்தி வூந உழகெனையவெந ஈநடிள வாந ஈநசழ சந-நவெநச 
ாளை ஈழரளந யகவநச ஈளை எளைவை வழ ஈளை ஈநவயசைய என 


மொழிபெயர்த்துள்ளார்‌. 


“யாரினு மினியன்‌ பேரன்பினனே””” என்று தொடங்கும்‌ குறுந்தொகைப்‌ 
பாடல்‌ வாயில்‌ மறுத்தல்‌ துறையில்‌ அமைந்துள்ளது. இதனை 
தட்சிணாமூர்த்தி, “வூந உழகெனையவெந சநகரளநள நவெசல வழ வாந 
யயெெ நாழ உயஅந யள வாந ஈநசழள அநளளநபெநச””* எனப்‌ 
பெயர்த்துள்ளார்‌. 

நல்லாடை பாலகிருண முதலியார்‌ வாயில்‌ நேர்தல்‌ துறைப்‌ பாடலை 
மொழிபெயர்க்கையில்‌ “வாந "ஈரளடியனெ யகவநச ளிநனெபைெ ளை 
வனைந நவை ஈ£யசடழவள சநவரசளெ ஈழ௮ந யனெ சநஙரநளவள ளை 
டயனல-டழஎநள அயனை வழ யர வாந நறயல கழச ஈளை ரழைெ 
நவை ஈநச ௮ளைவசநளள??21 

வாயில்‌ மறுத்தல்‌ துநையினை வாந உழகெனையவெந சநகரளநள 
வழ லநைடன வழ வாந சநஙரநளவ ழக வாந ௮ணைவசநட கழச 
சநஉநஸைபைி வாந உ௱நரைக யள ஈழஅ௮ந?”2  டேவிட்‌.இ.லடன்‌ மற்றும்‌ 
சண்முகம்பிள்ளை வாயில்‌ நேர்தல்‌ மற்றும்‌ மறுத்தல்‌ பற்றிய 


துநைவிளக்கத்தினை நல்கவில்லை. 


234 


பிறமொழி பெயர்ப்பாளர்களும்‌ துறை விளக்கங்களை மட்டும்‌ 
நல்கியுள்ளனர்‌. இதனை ஒரு பண்பாட்டுக்‌ கூறாக அவர்கள்‌ முன்னெடுத்துச்‌ 


செல்லவில்லை. 


232 


3.6 முடிபுகள்‌ 


* சங்க இலக்கியப்‌ பாடல்கள்‌ ஒவ்வொன்றும்‌, பண்பாட்டு ஆவணங்களாக 


விளங்குகின்றன. இப்பண்பாட்டுக்‌ கூறுகள்‌ ௮அகப்பண்பாடு, புநப்பண்பாடு, 


என்று இரு பிரிவுகளாகத்‌ திகழ்கின்றன. 


* புறப்பண்பாடு பெரும்பான்மையும்‌ அரசன்‌ மற்றும்‌ அ௮ரசியலமைப்பைச்‌ 
சார்ந்தவையாக அமைகின்றன. இப்புறப்பண்பாடுகளை 
மொழிபெயர்க்குங்கால்‌, அப்பண்பாட்டுக்‌ கூறுகள்‌ குறித்த அடிக்குறிப்பினை 
நல்கினால்தான்‌ பிறமொழி வாசகர்களுக்கு தமிழர்தம்‌ பண்பாட்டுச்‌ செறிவு 
புலனாகும்‌. மேலும்‌ அத்தகைய அடிக்குறிப்பினைத்‌  தந்தவர்களின்‌ 
மொழிபெயர்ப்பே பொருள்புலப்பாட்டில்‌ முதன்மைப்‌ பெற்றிருப்பது 


இவ்வியலில்‌ தக்கச்‌ சான்றுகளுடன்‌ நிறுவப்பட்டூள்ளது. 


“சங்க கால அரசர்களுக்குரிய சின்னங்களாக அமைந்த “அடையாளப்‌ 
பூக்கள்‌”, *வெண்கொற்றக்குடை”, “காவன்முரசு, “கடிமரம்‌” ஆகியவற்றின்‌ 
மொழிபெயர்ப்புக்‌ குறித்து இவ்வியலில்‌ விரிவாக ஆய்வுச்‌ 
செய்யப்பட்டூுள்ளது. வெண்கொற்றக்குடைக்கு “ஊயழில?”’ என்பதும்‌, 
காவன்‌ முரசு என்பதற்கு “சுழலயட னசர௮' என்பதும்‌, *கடி-மரம்‌” 
என்பதற்கு “வுழவந௮-வசநந” என்பதும்‌ அண்மை  நிகரன்களாகக்‌ 
கண்டறியப்பட்டூுள்ளன. எனினும்‌ அடிக்குறிப்புகள்‌  வழங்கப்படாவிடின்‌ 
இம்மொழிபெயர்ப்புகள்‌ முழுமைப்பெநாது மேற்கூறியவை அனைத்தும்‌ 
அரச மரபினருக்கு மட்டும்‌ உரியவை என்ந செய்தியும்‌ மொழிபெயர்ப்பின்‌ 


வழி புலனாக்கப்படவில்லை. 


விரிச்சி கேட்டல்‌ என்பதற்குரிய மிகச்‌ சரியான சொல்லாடல்‌ 
கண்டறியப்படவில்லை. நடுகல்‌ என்பதற்கு *ர்நசழ-ளவழநெ” என்பது 
அண்மை நிகரனாக அமைகின்நது. கள்‌ என்பதற்குரிய 


மொழிபெயர்ப்புகளுள்‌ “வுழனனல” என்பது பொருள்‌ புலப்பாட்டில்‌ 


236 


முதன்மைப்‌ பெறுகின்றது. வடக்கிருத்தல்‌ என்பதை “குயளவபை ரவெழ 
னநயவா கயஉபெ மெசவா' என்ற மொழிபெயர்ப்பே ஓரளவிந்குப்‌ 


புலப்படுத்துகின்றது. தாழியிற்புதைத்தல்‌ என்பதற்குரிய அடிக்குறிப்பை 
எந்த மொழிபெயர்ப்பாளரும்‌ நல்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. 


* ௮கப்பண்பாட்டூுக்‌ கூறுகளை களவு, கந்பு என்ற இருநிலைகளில்‌ 
வைத்தெண்ணலாம்‌. இக்கூறுகளைப்‌ பெயர்க்கும்பொழுது 


மொழிபெயர்ப்பாளர்கள்‌ அடிக்குநிப்பினை கையாள்வது அவசியமாகின்றது. 


4 ௮அகமரபுகளாகிய கையுறை மறுத்தல்‌, ஏற்றல்‌ ஆகியவை விளக்க 
மொழிபெயர்ப்புகளாக கொடுக்கப்பட்டுள்ளன. அம்பல்‌, அலர்‌ 
ஆகியவந்ீறுக்கான இணைச்சொற்களாக புழளளனி மற்றும்‌ 


ளுஉயனெயட ஆகியவை பயன்படுத்தப்பட்டுள்ளன. அறத்தொடு நிற்றல்‌ 


என்பது பொதுவாக “சுநஎநடயவழை ழக டூழஎ” என்றும்‌, உடன்போக்கு 
என்பது *“நுடழிபைெ' என்றும்‌, “மடல்‌” என்பது “சுனைபைெை ழெ 
“யட௮லசய ஈழசளந” என்றும்‌, சிலம்பு கழி நோன்பு என்பது 
“சுநஅழஎபை ழக யுமெடநவள?” அல்லது “சுநஅழஎபைெெ ழக ஏசைபை 


ஊடையஅிரள” என்றும்‌ மொழிபெயர்க்கப்பட்டூுள்ளன. 


* நிமித்தம்‌ காண்டல்‌, விருந்தோம்பல்‌ போன்ற சில பண்பாட்டுக்‌ கூறுகள்‌ 
அகம்‌, புறம்‌ ஆகிய இரண்டினுக்கும்‌ பொதுவாக அமைந்துள்ளது. 


3 தமிழ்‌ இலக்கிய மரபுகள்‌ குறித்து அனைத்து இலக்கிய 
மொழிபெயர்ப்பாளர்களும்‌ ஓர்‌ முன்னுரையைத்‌ தந்துவிட்டு பின்னரே 
மொழிபெயர்ப்பில்‌ ஈடூபட்டூள்ளனர்‌. ஆயின்‌ பண்பாட்டு மரபுகளை யாரும்‌ 
விளக்கவில்லை. அவ்வாறு விளக்கியிருப்பினும்‌ அவை 
அடிக்குறிப்புக்களின்‌ வழியே விளக்கப்பட்டூள்ளன. 


3 ஒரு பண்பாட்டுக்கூறினை உணர்த்துவதற்கு அனைத்து 


மொழிபெயர்ப்பாளர்களும்‌ ஓர்‌ வரையறுக்கப்பட்ட சொல்லைக்‌ 


237 


கையாளுதல்‌, அடிக்குறிப்பினை நல்குதல்‌ போன்ற வழிமுறைகளை 
கையாள்வதன்‌ மூலம்‌ பண்பாட்டுக்‌ கூறுகளை முழுமையாகப்‌ 


பெயர்க்கலாம்‌ என்பது இவ்வியலின்‌ மூலம்‌ தெள்ளிதின்‌ புலனாகின்றது. 


238 


A 


சான்றெண்‌ விளக்கம்‌ 


புறம்‌., பா.74 

அகம்‌., பா.4 

எஸ்‌.வையாபுரிப்பிள்ளை., தமிழர்‌ பண்பாடு, ப.5 

கலித்‌., பா.133-8 

மேலது., நச்சர்‌ உரை 

பரிமேலழகர்‌., திருக்குறள்‌, பண்புடைமை அதிகாரப்பொருள்‌ விளக்கம்‌, 

ப.345 

சென்னைப்‌ பல்கலைக்கழக அகராதி, ப.2454 

முகெழசன நுபெடளை னஜலைவழையெசலஜ £.208 

நற்‌.,பா.355 

குறள்‌, 580 

நா.தேவநேயப்‌ பாவாணர்‌., நாகரிகமும்‌ பண்பாடும்‌., பக்‌ 1 

டூயபெரயபந ளை டயசபநடல உரடவரசயட ழசநைவெநன யனெ 
வாநசநகழசந வசயளெடயவழசள கயஉந வாந சழடிடந ௮ ழக 


வசயளெடயவபெ உநசவயைி உரடவரசந டியளநன நழசனள ை 
வழ யழெவாநச டயபெரயபந நவை ய னகைகநசநவெ 
உரடவரசந. டீதையல முரனுயச எனயள.இ வாந ர்ழசணைழட ழக 

வுசயளெடயவழைதெை “.36 

(௭.கா.மே) பூரணச்‌ சந்திரன்‌.க., நவீன மொழிபெயர்ப்புக்‌ கொள்கைகள்‌, 

ப.37 

குறுந்‌., பா.103 

குறுந்‌, பா.74 

சு.டீயடயமசளையெ ஆரனயடமைச.இ முரசரவொழபயஜை “.102 

மேலது., ப.72 

யு.௮யைமளாயெைஅ௮ரசவால.இ முரசரவெழமயஜை “.109 

மேலது., ப.84 


239 


20. 


21. 


22. 


23. 


“தாயத்தின்‌ அடையா, ஈயச்செல்லா 

வினைவயின்‌ தங்கா, வீற்றுக்கொள்ளப்படா 

எள்‌ என வரூஉம்‌ கிழமைத்‌ தோற்றம்‌ 

அல்லா வாயினும்‌ புல்லுவ உளவே” தொல்‌.பொருளி, 25 

வுசயளெடயவழைட கயடைள ழச ரவெசயளெடயவயடிடைவைல 
ழ௨உரசள - நாநடெ வை ளை ஞைிழளளடைடந வழ டிரடைன 
கரஜெவழையெடடல சநடநஎயவெ கநயவரசநள ழக வாந 


ளவைரயவழை ட்‌ வாந உழவெநஒவரயட அநயலஷணைிெ ழக வாந 
வுடு வநவை. டீசழயனடல ளிநயமபைெஇ வாந உயளநள நாநசந 


வாளை ஈயிநளெ கயட்ட எவெழ வறழ உயவநபழசநைள. வூழளந 


நாநசந வாந னகைகடைரடவல ளை டபைரளைவடை_ யனெ 
வாழளந நாநசந வை உரடவரசயட.-  து.ஊ.ஊயவகழசனஇ யு 
டபைரளைவடை வாநழசல ழக வசயளெடயவழைதெ “.94 


ஜெ அயலெ உயளநளஇ யவ டநயளவ நூயவ சநனெநசள 
உரடவரசயடடல ரவெசயளெடயவயடிடந வைநஅ௮ள 
£ரவெசயளெடயவயடிடந” ளை வாந கயஉவ வாயவ வாந ரளந 
வாந வுடு வந ழக யலெ யிசழஓலையவந  வசயளெடயவழைெ 


நஙரளையடநவெ சழனரஉநள ய ரரெளரயட உழட்டழஉயவழை 


வாந வுட. வுழ வயடம ழக *உரடவரசயட 
ரவெசயளெடயவயடிடைவைல?” அயல டிந தரளவ யழெவாநச றநயல 
ழக வயடமபை உழடடழஉயவழையெட 
ரவெசயளெடயவயடிடைவைல்‌ வாந னைிழளளடைடைவைல ழக 
கனனைபெ நநஙரசளையடநவெ உழடடநஉவழை டை வாந வுடு. 
யுனெ வாளை நழரடன டிந ய வலிந ழக டபைரளைவை 
ரவெசயளெடயவயடிடைவைல்‌..- து.ஊ. ஊயவகழசன யு 
டபைெரளைவடை வாநழசல ழக வசயளெடயவழைடெ 

“. 101 


திருஞானசம்பந்தர்‌., தேவாரம்‌, பா.1 


240 


குறுந்‌., பா.25 
கலி.குறிஞ்சிக்கலி., பா.15 


யு.பயைமளாயெெனரசவால.இ முரசரவெழமயஜை “.43 

£.பயிரளறய௮.இ வுயஅடை ஏநசளந டை வுசயளெடயவழைதெ “.97 

னுச.ளாயலெரபய௮ £டைடயை ரூ னுயஎை.நு.டூரனனந௩இ 
முரசரவெழமயஜை “.83 


241 


29. 


30. 
21. 
32. 
33: 


34. 
22; 
36. 


டூயபெரயபந ளை டயசபநடல உரடவரசந ழசநைவெநன யனெ 


வாநசநகழசந வசயளெடயவழசள கயஉந வாந 1சழடிடந அ ழக 
வசயளெடயவபை உநசவயடை்‌ உரடவரசந டியளநன நழசனள வெழ 


யழெவாநச டயபெரயபந நவை ய னகைகடலைரடவ உரடவரசந 


உழடடழஙரயைட நலிசநளளழைளெஇ உரடவரசந நஈழசனள 
ளடயபெள "சழஎநசடிள யசந னகைகடைரடவ வழ வசயளெடயவந 
கழச வாநசந ளை ழெழநெ வழ ழநெ உழசசநளிழனெநடலெந 
டிநவறநநெ ழநெ யனெ யழெவாநச உரடவரசந யனெ யழெவாநச ழச 
ழநெ டயபெரயபந.-டதையல்‌ முரஅயச னயள.இ வாந ர்ழசணைழெ 


மக வசயளெடயவழை ளவரனநைள “£.36 


அகம்‌., பா.101 

யு.அயமளாயைஅரசவால.இ யுமயயெரெசர £.213 

ஆக்ஸ்போர்டு ஆங்கில தமிழ்‌ ௮கராதி., ப.235 

“முறைப்பெயர்‌ மருங்கின்‌ கெழுதகைப்‌ பொதுச்சொல்‌ நிலைக்குரி 

மரபின்‌ இரு வீந்றும்‌ உடைத்தே” தொல்‌.பொருளி., நூ.24 

கலித்‌., பா.61 

மேலது., பா.62 

(எ.கா. மே ஜூ்‌ ர்ழ௮ைை மு.மாயடாயள நழசனள உரடவரசயட 
வசயளெடயவழை ளை மழெவ ளனைடல யிசழிசயைவழைப ழச 


யனயிவயவழை வை ளை ய சழஉநளள வாசழரபா நாலை 

உரடவரசநள யசந சநஙரசைநன வழ சநஎளைந வாநசை ழந 
ளலளவநஅ௮ள யனெ எயடரநள டில னநியசவபைெ கசழ௮ வாநசை 
ாயடிவைரயட ழச மடைசநன சரடநள ழக வசயளெகெழசஅ௮யவழைெ 

யுவடிளையடநடலஜெந யனெ யவெய்பழளை௮ யஉஉழஅயலெ யலெ 
யஉவ ழக உரடவரசயட  வசயளெடயவழைெ டிநஉயரளந 
நெபழவயைவபைெப நவை வாந னகைகநசநஜலெந ழக வாந ழவாநச 
சநஎநயடள வாந சயனலையட எளெரககலைநைலெல ழக மழரச 
ழந ளஎலளவந௮ளை ழக அநயவணைிபெ யனெ ளபைகைடலையவழைடெ 
ளுரமயவெய ஊாயரனாசஜை வுசயளெடயவழைெ யனெ 


ரனெநசளவயனெபைத “.16 


242 


புறம்‌., பா.312 
மேலது., பா.278 
புறம்‌., பா.279 
புறம்‌., பா.287 


கடிகாசலம்‌.ந. சிவகாமி.ச., (பதி) சங்க இலக்கியம்‌ கவிதையியல்‌ 


நோக்கு, சிந்தனைப்‌ பின்புல மதிப்பீடு, பக்‌.33 
புறம்‌., பா. 44 

தொல்‌.மரபி.நூ.72 

புறம்‌., பா.45 

யு.மு.சுய௮யரெதய௮.இ “மழந௮ள ழக டழஎந யனெ றுயசஇ £.121 
ைடரநெ நுபெடளை வுயஅடை னுலைவழையெசலத £. 943 


சு.டீயடயமசளையெ ஆரனயடயைச.இ வாந புழடனநெ யுவொழடழபல 


ழக யுலெநைவெ டூவைநசயவரசநஇ £.321 


© 


. துழவானைரவார.இ “ரசயயெரெசரஇ £.64 
புறம்‌., பா.77 


பு.டு.ர்யசவ.இ “ழநவள ழக வாந வுயஅடை யுவொழடழபநைள “.155 


மேலது., ப.155 

புறம்‌., பா.3 

மேலது., பா.35 

£துழவானைரவார.இ “ரசயயெரெசரஒ £.53 

பு.ரு.ழிந.இ வுயஅடை ர்நசழடை “ழந௮ளஇ £.76 
முகெழசன நுபெடளை னுலைவழையெசலத £.118 


புறம்‌., பா.6 


£ழயெபனை.ளு.ஆடஇ வுயஅடை ழநவசல வாசழரபா வாந யபநளஇ £.353 


புறம்‌., பா.60 


£ழயெரடைளு.ஆஇ வுயஅடை ழநவசல வாசழரபா வாந யபநளஇ £.367 


முகெழசன நுபெடளை னுலைவழையெசலஜ £.64 
மதுரைக்காஞ்சி, பா.௮.732-733 

பதிற்றுப்பத்து, பா.43 

அபிதான சிந்தாமணி, பக்‌.1620-21 


243 


65. புறம்‌., பா.50 
66. புட. ர்யசவ.இ “ழநவள ழக வாந வுயனடை யுவொழடழபநைளஇ “. 
148 


244 


67.  சு.டீயடயமசளையெ ஆரனயடயைச.இ வாந புழடனநெ யுவொழடழபல 
ழக யுலெநைவெ டூவைநசயவரசநஇ £229 

68. “.துழவானைரவார.இ “ரசயயெரெசரஇ £.68 

69. பு.டு. ர்யசவ.இ “ழநவள ழக வாந வுயஅடை யுவொழடழபநைளஇ “. 
148 

70. அபிதான சிந்தாமணி., ப.507 

71. பதிறீறுப்பத்து., பா.44 

12 புறம்‌., பா.162 

73. சுயஅயளறய௮ைை சுயதயபழியடயஇ ஏழடைநள கசழஅ௮ வுயஅடை 
ர்நசமழடை “ழநவசலதஇ £.52 

74. புரு.ழிந.இ வுயஅடை ர்நசழடை “ழந௮ளஇ £.95 

75. மேலது., £.94 

76. “ழயெயைளு.ஆ.இ வுய௮டை "ழநவசல வாசழரபா வாந யபநளஇ 
£387 

77. பு.ட.ர்யசவ.இ “ழநவள ழக வாந வுயஅடை யுவொழடழபநைளஜ £.148 

78. சு.டீயடயமசளையெ ஆரனயடமைசஇ வாந புழடனநெ யுவொழடழபல 
ழக யுஉெநைவெ 

டூவைநசயவரசநஇ “.119 

79. முகெழசன நுபெடளை னஅஜலைவழையெசலதஜ “.961 

80. மேலது., ப.982 

81. புறம்‌., பா.9 

82. ழபைளு.ஆ.இ வுயஅடை ழநவசல வாசழரபா வாந யபநளஇ £.357 

83. “.துழவானைரவார.இ “ரசயயெரெசர “பள.20-21 

84. சு.டீியடயமசளையெ ஆரனயடயைச.இ வாந புழடனநெ யுவொழடழபல 
ழக யுலெநைவெ டூவைநசயவரசநஇ £402 

85. குறள்‌., 43 

86. ஏ.ஏ.ளு.யுலையச.இ வாசைரமமரசயடஇ £.11 

87.  பு.ரு.ழிந.இ வூந ளுயஉசநன முரசயடஇ “.9 

88.  பதிந்றுப்பத்து., பா.61 


245 


89. “ழமபயை ளுூ.ஆ.இ வுயஅடை "ழநவசல வாழசரபா வாந யபநளஇ 
£503 

90. புறம்‌., பா.117 

91.  பு.டூர்யசவள.இ “ழநவள ழக வாந வுயனடை யவொழடழபநைளத “£.169 

92. ஆர்‌.யுடிசய௮ள.இ யு.புடழளளயசல ழக டூவைநசயசல வுநச௮ளஇ 
£.138 

93. “£.யோிரளறய௮ை.இ வுயஅடை ஏெசளந டை வுசயளெடயவழை £.265 

94. அபிதான சிந்தாமணி., ப.1782 

95. தொல்‌.புறத்‌., நூ.3 

96. முல்லை பாட்டு., ப.௮.8-11 

97. புறம்‌., பா.280 

98. £துழவானைரவார.இ “ரசயயெரெசரஇ “£.266 

99. து.ஏ.ஊாநடடயை.இ “யவவரியவவரஇ £.89 

100. £.பயோரளறய௮ை.இ வுயஅ௮டை எநசளந டை வுசயளெடயவழைளெடஇ 
£203 

101. து.ஆ.ளுழ௮யளரனெயசய௮ “டைடயைஇ வாந வுநெ வுயஅடை 
ஜனலடடளஇ “.20 

102. சுயபரயெவாயஇ ளுலை டூழபெ வுயஅடை “ழந௮ளஇ £.24 

103. மேலது., 

104. தட்சிணாமூர்த்தி., தமிழர்‌ நாகரிகமும்‌ பண்பாடும்‌, ப.149 

105. அபிதான சிந்தாமணி. ப.1118 

106. புறம்‌., பா.232 

107. யு.மு. சுயஅயரெதய௮.இ “மழந௮ள ழக டழஎந யனெ றயசஜஇ £.168 

108. பு.டூர்யசவ.இ “ழநவள ழக வுயஅனடை யுவொழடழபநைளஇ “.189 

109. “ழ்பெயை.ளு.ஆ.இ வுயஅடை "ழநவசல வாசழரபா வாந யபநளஇ 
£.459 

110. புரு. “ழிந.இ வுயஅடை ர்நசழடை “ழந௮ளஇ £.58 

111. £.துழவானைரவார்‌.இ ரசயயெரெசரஇ £.227 

112. முகெழசன நுபெடளை னுஜலைவழையெசலஜ “.414 

113. மேலது., பக்‌.893 ரூ 957 


246 


114. 
115. 
116. 
117. 
118. 
119. 
120. 
1.21. 


மேலது., ப.558 

புறம்‌., பா.213 

மேலது., பா.214 

புரு. “ழிந.இ வுயஅடை ர்நசழடை “ழந௮ளஇ “.120 
£மழமபெயை.ளு.ஆ.இ வுயஅடை ழநவசல வாசழரபா வாந யபநளஇ £.449 
பு.ட.ர்யசவ.இ “ழநவள ழக வுயஅடை யுவொழடழபநைளத “£.185 
மேலது., ப.183 


சு.டியடயமசளையெ ஆரனயடயைச.இ வாந புழடனநெ யுவொழடழபல 


ழக யுலெநைவெ டூவைநசயவரசநஇ £.220 


122. க௧.த.திருநாவுக்கரசு., தமிழ்ப்‌ பண்பாடு, ப.5 

123. மேலது., ப.5 

124. புறம்‌., பா.256 

125. மேலது., பா.228 

126. “மழ்பெயை.ளு.ஆ.இ வுயஅ௮அடை ழநவசல வாசழரபா வாந யபநளஇ £.480 

127. “.துழவானைரவார.இ “ரசயயெரெசரஇ £.248 

128. பு.டூர்யசவ.இ “ழநவள ழக வுய௮டை யுவொழடழபநைளஇ “.196 

129. யு.மு.சுய௮யரெதய௮.இ “ழந௮ள ழக டூழஎ யனெ றுயசஇ £.177 

130. புறம்‌., பா.281 

131. பு.டூர்யசவ.இ “ழநவள ழக வுய௮டை யுவொழடழபநைளஇ “.201 

132. “.துழவானைரவார.இ “ரசயயெரெசரஇ “. 267 

133. புறம்‌., பா.192 

134. “ழபடெயை ளு.ஆ.இ வுயஅடை “ழநவசல வாசழரபா வாந யபநளஇ 
£437 

135. “.துழவானைரவார்‌.இ “ரசயயெரெசரஇ “.190 

136. புரு. “ழிந.இ வுயஅடை ர்நசழடை “ழந௮ளஇ £.68 

137. யு.மு.சுயஅயரெதய௮.இ “ழந௮ள ழக டூழஎந யனெ நறுயசஇ £.162 

138. பு.டூர்யசவ.இ “ழநவள ழக வுயஅடை யுவொழடழபநைளஇ “.180 

139. வ.சுப.மாணிக்கம்‌., தமிழ்க்காதல்‌, முகவுரை 

140. தொல்‌.பொருள்‌., இளம்‌ உரை களவியல்‌ இயல்விளக்கம்‌ 


141. 


“களவினுள்‌ தவிர்ச்சி வரைவின்‌ நீட்டம்‌ 


247 


திங்கள்‌ இரண்டின்‌ ௮கமென மொழிப” இறை.கள.நூந்‌.32 

142. தொல்‌.செய்யுளியல்‌., நூ.174 

143. குறுந்‌., பா.1 

144. னுச.ஆ.ளுாயெரபய ௮ £டைடயை.இ னுயஎனை-நு.டரனனந௩டெ 
முரசரவெழமயஜை “.112 

145. யு.னஅயமளாயெைலஅரசவால.இ முரசரவெழமயஜை “.23 

146. சு.டீயடயமசளையெ ஆரனயடயைச.இ முரசரவொழபயஜை “.2 

147. பு.டுர்யசவ.இ “ழநவள ழக வாந வுயஅ௮டை யுவொழடழபநைளத £.47 

148. “ழபடெயை.ளு.ஆ.இ வுயஅடை “ழநவசல வாசழரபா வாந யபநளஇ £.65 

149. ஐங்குறுநூறு பா.211 

150. “.துழவாலைரவாரஇ யுமைெரசரரெசரஇ £.10 

151. பேரா.ந.சுப்புரெட்டியா., ௮கத்திணைத்‌ கொள்கைகள்‌, ப.98 

152. தொல்‌.களவி. நூ.48 

153. மேலது.இளம்‌., உரை 

154. குறுந்‌., பா.393 

155. சு.டீயடயமசளையெ ஆரனயடயைச.இ முரசரவொழபயஜை £.398 

156. பு.டூர்யசவ.இ “ழநவள ழக வாந வுயஅடை யுவொழடழபநைள £.87 

157. னுச.ஆ.ளாயஜெரபயஅ௮ £டைடயஜை னயஎனை-நு.டரனனந.இ 
முரசரவெழமயஜை “.95 

158. “ழபெயை.ளு.ஆ.இ வுய௮அடை “ழநவசல வாசழரபா வாந யபநளஇ £.143 

159. ஜங்குநு., பா.79 

160. “.துழவாலைரவார.இ யுமைமரசரரெசரஇ “.ழே.44 

161. னுச.யு.அயமளாயெைஅரசவால.இ வாந யேசசயெை குழரச 
ரரனெசநனஜ “.300 

162. னுநடரஒஓஉஉ நுபெடரை - வுயஅடை னுஜைவழையெசலஜ “.143 

163. அபிதான சிந்தாமணி., ப.1829 

164. “.துழவாலைரவார.இ யுமைரசரரெசரஇ “.25 

165. அகம்‌., பா.22 

166. “ழமபயைளு.ஆ.இ வுய௮டை “ழநவசல வாசழரபா வாந யபநளஇ 
£217 


248 


167. பு.டுர்யசவ.இ “ழநவள ழக வாந வுயஅடை யுவொழடழபநைளத “.110 

168. அகம்‌., பா.98 

169. பு.டூ.ர்யசவ.இ “ழநவள மக வாந வுயவடை யுவொழடழபநைளஇ 
£.118 

170. னுச.யு.அயமளாயைஅரசவால.இ யுமயயெரெசரஇ ஏழட ஜ £.208 

171. னுச.ஆ.ளாயஜெரபய௮ £டைடயஜை னுயஎனை-நு.டூரனன௩்‌இ 
முரசரவெழமயஜை “.167 

172. னுநடரஒஓஉஉ நுபெடரை - வுயஅடை னுலைவழையெசலத £.673 


173. பேரா.ந.சுப்பு ரெட்டியா., ௮கத்திணைக்‌ கொள்கைகள்‌, ப.156 

174. நாற்கவிராசநம்பி., நம்பி அகப்பொருள்‌, ப.174 

175. கலித்‌., குறிஞ்சிக்கலி, பா.3 

176. னச.ஏ.ஆரசரபய.இ முயடவைழமயஜை “.141 

177. னச.யனெயைெஇ டூழஎ ைி வாந நழழனநன ர்டைட ளுடழிநஇ £. 
10 

178. குறுந்‌., பா.23 

179. னச.ஆ.ளாயஜெரபய௮ “டைடயஜை னுயஎனை.நு.டூரனன௩ இ 
முரசரவெழமயஜை “.166 

180. “ழமபெயை.ளு.ஆ.இ வுயஅடை “ழநவசல வாசழரபா வாந யபநளஇ £.73 

181. £.துழவானைரவார.இ யுமைரசரரெசரஇ “.171 

182. சு.டீியடயமசளையெ ஆரனயடமயைச.இ முரசரவொழபயஜை “.24 

183. குறுந்‌., பா.214 

184. சு.டீ்யடயமசளையெ ஆரனயடயைச.இ முரசரவொழபயஜை £.207 

185. னுச.யு.அயமளாயைஅரசவால.இ முரசரவெழமயஜை “.41 

186. பேரா.ந.சுப்புரெட்டியா., ௮கத்திணைக்கொள்கைகள்‌, ப.181 

187. வ.சுப.மாணிக்கம்‌., தமிழ்க்காதல்‌, ப.74 

188. மேலது.,74 

189. குறுந்‌., பா.44 

190. சு.டீயடயமசளையெ ஆரனயடயைச.இ முரசரவொழபயை £.43 

191. யு.அயமளாயைஅரசவால.இ முரசரவெழமயஜை “.59 

192. பு.டுர்யசவ.இ “ழநவள ழக வாந வுயஅடை யவொழடழபநைளத £.57 


249 


193. னச.ஆ.ளாயஜெரபய௮ £டைடயஜை னுயஎனை.நு.டூரனன௩இ 
முரசரவெழமயஜை “.370 

194. கலித்‌., பா.9 

195. £.யோரளறய௮ை.இ வுயஅடை ஏநசளந டை வுசயளெடயவழைடெ “பள 
62 ரூ 63 

196. னுச.ஏ.ஆரசரபய.இ முயடவைவழமயஜை “ப.31 

197. அகத்‌., நூ.32 

198. மூதறிஞர்‌ வ.சுப.மாணிக்கம்‌., தமிழ்க்காதல்‌, பக்‌.53ரூ54 

199. மேலது., ப.54 

200. குறுந்‌., பா.17 

201. னச.யு.அயமளாயைஅரசவால.இ முரசரவெழமயஜை £.36 

202. னச.ஆ.ளுாயலெரபய௮டைடயஜை னயஎனை.நு.டூரனன௩இ 
முரசரவெழமயல “ப.121 

203. சு.டீயடயமசளையெ ஆரனயடயைச.இ முரசரவொழபயஜை “. 18 

204. கலித்‌., பா.139 

205. னுச.ஏ.ஆரசரபயஇ முயடவைழமயஜை £. 613 

206. நறீ., பா.152 

207. யு.ஏ.ளுரடிசயஅயமைடஇ யேசசயயைைை ய்‌ெ யுவொழடழபல ழக 
யுசஅழரசஇ £.183 

208. நறீ., பா.279 

209. னுச.யு.அயமளாயைஅரசவால.இ வாந யேசசயெை கழரச 
£ரனெசநனத “.560 

210. யு.ஏ-.ளுரடிசயஅயயைடஜடே யேசசயைைை - யெ யுவொழடழபல ழக 
யுஅழரச £.316 

211. குறுந்‌., பா.7 

212. னுச.யு.அயமளாயெைஅனரசவால.இ முரசரவெழமயஜை “.27 

213. “ழை. ளு.ஆ.இ வுயஅடை “ழநவசல வாசழரபா வாந யபநளஇ £.93 

214. சு.டீயடயமசளையெ ஆரனயடயைச.இ முரசரவொழபயஜை “.8 

215. னயஎனை.நு.டூரனனநடெ ஓச.ஆ.ளுாயெரபயஅடைடயஜை “£.372 


216. வ.சுப.மாணிக்கனார்‌., தமிழ்க்காதல்‌ ப.75 


250 


னுயமளாபயைஅரசவால.இ வாந யேசசயை குழரச 


217. மேலது., ப.77 
218. நறீ., பா.120 
219. மேலது., பா.142 
220. 

°.286 
221 


224. 
222: 
226. 
227. 
228. 
22.9: 
230. 
221, 
232: 


ரரனெசநன 


யு.ஏ-.ளுரடிசயஅயமைெஇ யேசசவயயைை யெ யுவொழடழபல ழக 


யுஅழரசஇ “ப.167 
222. 


223. 


புறம்‌., பா.316 


£.துழவானைரவார.இ “ரசயயெரெசர “£.294 


குறள்‌., 43 


ளுசை.ஏ.ஏ.ளு. யுலையச.இ வுசைரமமரசயடஇ 


பு.ர௬ு.ழிந.இ வூாந ளயஉசநன முரசயடஇ £.9 


குறுந்‌., பா.9 


னச.யு.௮யமளாயெைஅரசவால.இ முரசரவெழமயஜை “.29 


குறுந்‌., பா.85 


னச.யு.௮யைமளாயெெஅ௮ரசவால.இ முரசரவெழமயஜை “.94 


11 


சு.டீியடயமசளையெ ஆரனயடயைச.இ முரசரவொழபயஜை “.10 


மேலது., ப.83 


ழுழுமுழுழு 


251 


உள்ளடக்கம்‌ 


4.0 முன்னுரை 


4.1 இணையம்‌-விளக்கமும்‌ வரலாறும்‌ 


4.2 இணையத்தில்‌ தமிழ்‌ 


4.3 தமிழ்‌ மென்பொருள்‌ 


4.4 தமிழில்‌ வலைப்பூக்கள்‌ 


4.5 சங்க இலக்கியமும்‌ அதன்‌ மொழிபெயர்ப்பாளர்களும்‌ 


4.6 


4.7 


4.8 


4.5.1 மதுரை தமிழிலக்கிய மின்‌ தொகுப்புத்திட்டம்‌ 

4.5.2 இணையதளத்தில்‌ சங்க இலக்கிய மொழிபெயர்ப்பாளர்கள்‌ 
4.5.3 இணையதளத்தில்‌ பிற மொழிபெயர்ப்புகள்‌ 

கணினி மொழிபெயர்ப்புகள்‌ மற்றும்‌ ஆன்லைன்‌ மொழிபெயர்ப்புகள்‌ 
மொழிபெயர்ப்பிற்கான வலைத்தளம்‌ 


முடிபுகள்‌ 


252 


4. இணையதள மொழிபெயர்ப்புகள்‌ 


4.0 முன்னுரை: 


மனிதனின்‌ ஆறாவது புலனாக அமைவது மொழியாகும்‌. உலகில்‌ 
இன்று மிகச்‌ சில மொழிகளே தொன்மையான வரலாந்றை உடையனவாகத்‌ 
திகழ்கின்றன. கால மாறுதலுகளுக்கேந்ப மாநீநம்‌ பெறும்‌ மொழியே நண்ட 
வாழ்வினைப்‌ பெறுகின்றது. சார்லஸ்‌ டார்வினின்‌ “வலுவுள்ளவை வாழும்‌ 


22 


வலுவற்றவை வீழும்‌ என்பது உயிரினங்களுக்கு மட்டுமின்றி 
மொழிக்குடும்பங்களுக்கும்‌ பொருந்தக்‌ கூடியதாகும்‌. தமிழ்மொழி ஏறத்தாழ 


மூவாயிரம்‌ ஆண்டுகட்கு முந்தைய வரலாந்ீநினை உடையதாகும்‌. 


“பழையன கழிதலும்‌ புதியன புகுதலும்‌ 


வழுவல கால வகையினானே?”! 


என்ந வளர்ச்சிக்‌ கோட்பாட்டிந்கேற்ப தமிழ்மொழியில்‌ காலந்தோறும்‌ 
வடிவமாந்நங்களும்‌, சொநீபொருள்மாற்றங்களும்‌ ஏற்பட்டன. மேலும்‌ 
இத்தகைய மாந்நங்களுக்கு அவ்வறிஞர்கள்தம்‌ தமிழ்ப்பணியும்‌ 
காரணமாயிற்று. பத்தொன்பது மற்றும்‌ இருபதாம்‌ நூற்றாண்டில்‌ 
மேலைநாட்டில்‌ பல அறிவியல்‌ கண்டுபிடிப்புகள்‌ நிகழ்ந்தபொழுது, 
அவ்வறிவியல்‌ கண்டுபிடிப்புகளைக்‌ குறிக்கக்கூடிய பல புதிய 
கலைச்சொந்கள்‌ தமிழில்‌ உருவாக்கம்‌ பெற்றன. இதன்‌ விளைவாக 
இயற்றமிம்‌, இசைத்தமிழ்‌, நாடகத்தமிழ்‌ என்ற முத்தமிழுடன்‌ “அறிவியல்‌ 
தமிழ்‌” என்ற நான்காம்‌ பிரிவும்‌ இணைந்தது. 


தகவல்‌ தொழிற்நுட்ப புரட்சிக்குக்‌ காரணமாக அமைந்த கணினி 
உலகஅரங்கில்‌ ஆதிக்கம்‌ செலுத்தத்‌ தொடங்கியது. “கணினித்தமிழ்‌” என்ற 
ஐந்தாம்பிரிவும்‌ உருவானது. தொடக்கக்காலத்தில்‌ கணினியில்‌ தமிழ்‌ 
பயன்பாடு சிக்கல்‌ நிறைந்ததாகவே அமைந்திருந்தது. பின்னர்‌ “ருஹலைழனந” 


253 


(ஒருங்குறி அல்லது தனிக்குறியீட) முறை வழக்கத்தில்‌ வந்த பிறகு, 
கணினியில்‌ தமிழின்‌ பயன்பாடு பெருமளவு அதிகரித்தது. இணைய 
நூலகங்கள்‌, மின்னிதழ்கள்‌, மின்னூல்கள்‌ ஆகியவையும்‌ மக்கள்‌ 


பயன்பாட்டிற்கு வந்தன. 


செவ்வியல்‌ இலக்கியங்களாகிய சங்கஇலக்கியங்களை 
உலகத்தமிழர்களின்‌ பயன்பாட்டிந்காகக்‌ கணினியில்‌ பதிவேற்றம்‌ (ருடழயன) 
செய்யும்‌ முயற்சியில்‌ பல நிறுவனங்கள்‌ ஈடுபட்டன. இந்நிலையில்‌ பிறமொழி 
வாசகர்களை மனதிந்கொண்டு சங்க இலக்கியங்கள்‌ மட்டுமல்லாது அதன்‌ 


ஆங்கில மொழிபெயர்ப்புகளும்‌ இணையத்தில்‌ வெளிவரத்தொடங்கின. 


அவ்வகையில்‌ அச்சுனடக  மொழிபெயர்ப்புகளிலிருந்து முற்றிலும்‌ 
வேறுபட்ட  இம்மின்னணு ஊடகங்களின்‌ மொழிபெயர்ப்புகளை ஆய்வுச்‌ 


செய்வதாக இவ்வியல்‌ ௮அமைகின்நது. 


இணையதள மொழிபெயர்ப்பை ஆய்வுசெய்யப்‌ புகுமுன்‌ இணையத்தில்‌ 
தமிழ்‌ பயன்பாடு குறித்தும்‌, அ௮ப்பயன்பாடு குறித்த  அறிஞர்தம்‌ 
கருத்துக்களையும்‌ ௮நிதல்‌ அவசியமாகின்றது. 


4.1 இணையம்‌ - விளக்கமும்‌ வரலாறும்‌ 


இணையம்‌ என்பது உலகம்‌ முழுதுமுள்ள பல கணினி 
வலையமைப்புகளின்‌ ஒரு கூட்டிணைப்பு ஆகும்‌. ௮..தாவது புதிய 
தகவல்களைக்‌ கொடுக்க விரும்புவர்களும்‌, புதிய தகவல்களைப்‌ பெற 
விரும்புவர்களும்‌ தங்களுக்குள்‌ ஏற்படுத்திக்கொள்ளும்‌ வலை இணைப்பே 
“இணையம்‌” எனப்படும்‌. கணினி மூலம்‌ மனிதர்களை இணைப்பதால்‌ 
“இணையம்‌” ஆயிற்று. “இணையம்‌” என்ற சொல்லானது செப்புக்‌ 
கம்பிகளினாலும்‌, ஒளிநார்‌ இழைகளினாலும்‌ இணைக்கப்பட்டூள்ள கணினி 
வலைகளின்‌ பேரிணைப்பைக்‌ குறிப்பதாக விக்கிபீடியாவின்‌ இணையத்தளம்‌ 


சுட்டுகின்றது. 


254 


இணையத்தின்‌ தந்தையாக சுட்டப்படூபவர்‌ ஜே.சி.ஆர்‌.லிக்லைடர்‌ 
என்பவர்‌ (து.௭.சு.டுலைமடனைநச) ஆவார்‌?  இவ்வறிஞர்‌ அமெரிக்க 
அரசினுடைய நவீன ஆராய்ச்சித்‌ திட்டக்குழுமத்தின்‌ (யுனஎயலஸெநன 
சுநளநயசஉா “சழதநஉவள யுபநலெல) தலைவராவார்‌. இவ்வாராய்ச்சி 
நிறுவனத்தின்‌  கணினித்துநையானது 1969-ஆம்‌ ஆண்டு இராணுவப்‌ 
பயன்பாட்டின்‌ பொருட்டு பரிசோதனை முயற்சியாக நான்கு 
கணினிகளுக்கிடையில்‌ ஓர்‌ இணையத்தைத்‌ தோற்றுவித்தது. “யுச்யுநேவு” 
என்ந பெயரில்‌ அமைக்கப்பட்ட இவ்விணைய இணைப்பே இன்றைய 


இணைய வளர்ச்சியின்‌ ஆரம்பவித்தாகும்‌. 


இவ்விணைய முயற்சி தொடங்கப்பட்ட மூன்றாண்டுகளுக்குப்‌ பிறகு 
இணையத்தொழில்நுட்பமானது அடுத்த கட்ட வளர்ச்சியை எட்டியது. 
இணைய இணைப்புகளின்‌ மூலம்‌ 1984-இல்‌  நூற்றிற்கு மேற்பட்ட 
கணினிகளும்‌, 1987-இல்‌ ஆயிரத்திற்கு மேற்பட்ட கணினிகளும்‌, 1987-இல்‌ 
பத்தாயிரத்திந்கும்‌ மேற்பட்ட கணினிகளும்‌, 1989-இல்‌ ஒரு லட்சத்திற்கும்‌ 
மேற்பட்ட கணினிகளும்‌ இணைக்கப்பட்டன. 


1970-ஆம்‌ ஆண்டிற்குப்‌ பிறகு இணையத்தின்‌ பயன்பாட்டை 
செம்மைப்படுத்தக்கூடிய பல புதிய கருவிகள்‌ மற்றும்‌ சேவைகளும்‌ 


உருவாக்கப்பட்டதன்‌ காரணமாகவே இத்தொழில்நுட்ப வளர்ச்சி ஏற்பட்டது. 


1990-ஆம்‌ ஆண்டு முதல்‌ அர்பாநெட்‌ (யுசியநெவ) என்பது இண்டர்நெட்‌ 
வலைப்பின்னல்‌ என்ற புதிய பெயரில்‌ வழங்கலாயிந்று எனலாம்‌. 
“யேவழையெட ஊநவெநச கழச ளரிநச உழஅிரவபைெ யிடலையவபைெ? 
என்ற நிறுவனம்‌ 1972-ல்‌ தொலைவிலுள்ள கணினிகளுடன்‌ இணைப்பை 
ஏற்படுத்திக்கொள்ள டெல்நெட்‌ (வுநடநெவ) என்ற விதிமுறைகளை 
உருவாக்கித்தந்தது.£ இணைக்கப்பட்ட கருவிகளுக்கிடையில்‌ கோப்புகளை 
மாற்நுவதைத்‌ தரப்படூத்துவதற்கான கோப்புகளின்‌ மாற்று விதிமுறைகள்‌ 
(குடைந வுசயளெகநச “சழவழஉழட (சுருக்கமாக குவ)  1973-இல்‌ 
அறிமுகப்படுத்தப்பட்டன. 


255 


டெல்நெட்‌ மூலம்‌ இணைப்பை பெறுதல்‌ மேலும்‌ எளிதாகியது. தமிழில்‌ 
*டெல்நெட்‌” என்பது “நிகழ்ச்சி நிரல்‌” என வழங்கப்படுகின்றது. 
இணையத்தில்‌ இணைந்திருக்கும்‌ மந்றொரு கணிப்பொறியிலிருந்து தகவல்‌ 
வாங்குவதற்கும்‌, வெற்றிடத்தில்‌ உள்ள மற்றொரு கணிப்பொறியுடன்‌ நம்‌ 


நிரல்களை ஓப்பிட்டூப்‌ பார்க்கவும்‌ இந்த நிகழ்ச்சி நிரல்‌ உதவுகின்றது. 


இணைப்பயன்பாட்டில்‌ மந்றொரு மைல்கல்லாக அமைந்த உலக விரிவு 
வலை (நுழசடன நனைந நநடி) 1983-ஆம்‌ ஆண்டு சுவிட்சர்லாந்தைச்‌ சார்ந்த 
டிம்பெொனர்ஸ்‌ லீ (வுல டீநநெசள-டூநந) என்பவரால்‌ உருவாக்கப்பட்டு 
வெளியிடப்பட்டது. இக்காலக்கட்டத்தில்‌ ர்லிநசவநஒவ வுசயளெகநச 
“சழவழஉழட என்ற புதிய உரை தொடர்பு இணைப்புகள்‌ மூலமாக 


இணையத்தில்‌ தகவல்‌ பெறக்கூடிய முறையில்‌ பெருத்த மாற்றம்‌ ஏற்பட்டது . 


1993-ஆம்‌ ஆண்டு இணையத்தில்‌ பெறப்படும்‌ தகவலின்‌ வேகமானது 
வினாடிக்கு 4 கோடியே 50 லட்சம்‌ துணுக்குகளாக (௮.'.தாவது வினாடிக்கு 
1400 பக்க தகவல்கள்‌) அமெரிக்காவின்‌ தேசிய அறிவியல்‌ இணைய 
நிறுவனத்தால்‌ அதிகரிக்கப்பட்டது. இதன்‌ மூலம்‌ கணினியைப்‌ 
பயன்படுத்துபவர்களின்‌ எண்ணிக்கையும்‌ அதிகரித்தது. 


256 


4.2 இணையத்தில்‌ தமிழ்‌ 


இணையப்பரவலாக்கம்‌ 1970-களில்‌ அமைந்த பொழுதும்‌, 
இணையத்தில்‌ தமிழின்‌ பயன்பாடு 1980-களுக்கு மேல்தான்‌ தொடங்கியது. 
கணினியில்‌ முதன்முதலில்‌ தமிழ்‌ எழுத்துருக்களை அறிமுகப்படுத்திய 
பெருமை சங்க இலக்கிய ஆங்கில மொழிபெயர்ப்பாளர்களுள்‌ 
குறிப்பிடத்தகுந்தவராகிய ஜியார்ஜ்‌.எல்‌.ஹார்ட்‌ அவர்களைச்‌ சாரும்‌. இவர்‌ 
முதன்முதலில்‌ ஆப்பிள்‌ கணினியில்‌ தமிழ்‌ எழுத்துருக்களை 
அறிமுகப்படூத்தினார்‌. இச்சமயத்திலேயே முனைவர்‌ ஞானசேகர்‌ யூனிக்ஸில்‌ 
(ருஜை) தமிழருக்களை உருவாக்கினார்‌. ஐஜ..ட்ரான்ஸ்‌ (ஐவசயளெ) என்ற 
நிறுவனமும்‌ யூனிக்ஸில்‌ தமிழில்‌ எழுதுவதற்கு உதவியாக பல தமிழ்‌ 
எழுத்துருக்களை வழங்கியுள்ளது. ஆயின்‌ இந்த எழுத்துருக்களை 
கணினியில்‌ தட்ட எழுத்துப்பெயர்ப்பு முறையே கையாளப்பட்டது எனலாம்‌. 
அ..தாவது “அம்மா? என்ற சொல்லைத்‌ தட்ட “ய௮௮ய?” என்ற ஆங்கில 


எழுத்துக்களைப்‌ பயன்படுத்தவேண்டும்‌. 


இதன்‌ அடுத்த நிலையாகக்‌ கணினி வல்லுநர்கள்‌ பலர்‌ 
எழுத்துருக்களை உருவாக்கத்‌ தலைப்பட்டனர்‌. அவ்வெழுத்துருக்களுள்‌ 


முனைவர்‌ கல்யாண சுந்தரம்‌ அவர்களால்‌ நிலைப்படுத்தப்பட்ட மயிலையும்‌ 


(ஆலடயன பாமினியும்‌ (யவை குறிப்பிடத்தக்கனவாகும்‌. 


இத்தகைய எழுத்துருக்களை ஆங்கிலத்தில்‌ தட்டச்சு செய்வதற்குரிய 
விசைப்பலகைகள்‌ (முநலடிழயசன) பெரும்பான்மையும்‌ ஆங்கிலமொழி 
விசைப்பலகைகளின்‌ அமைப்பை  அடியொற்றியதாகும்‌. ஆயின்‌ தமிழ்‌ 
எழுத்துருக்கள்‌ தமிழ்‌ தட்டச்சு இயந்திரத்தின்‌ விசைப்பலகையினை 
அடிப்படையாகக்‌ கொண்டு உருவாக்கப்பட்டதால்‌ தொடக்கக்காலத்தில்‌ 
கணினி தமிழ்‌ தட்டச்சு கடினமானதாகவே இருந்தது. தமிழ்‌ 
விசைப்பலகைகள்‌ தனிநபர்களால்‌ அவரவர்‌ தேவைக்கேந்ப 
உருவாக்கப்பட்டன. எனவே அவ்விசைப்பலகைகள்‌ உருவாக்கத்தில்‌ 


எவ்விதத்‌ தகுதரமும்‌ (ளுவயனெயசன) கடைப்பிடிக்கப்படவில்லை. 


இந்நிலையில்‌ திரு.பாலபிள்ளை அவர்களால்‌ உருவாக்கப்பட்ட தமிழ்‌.நெட்‌ 


251 


(நநற.வுய௮டை.நெவ) என்ற வலைத்தளத்தின்‌ மூலம்‌ சந்தித்துத்‌ கொண்ட 
தமிழறிஞர்கள்‌ உலகம்‌ முழுதும்‌ ஒரே தமிழ்‌ எழுத்துருவை 
கொண்டுவரவேண்டும்‌ என்ந தீர்மானத்தை நிறைவேற்றினர்‌. அதன்படி “தஸ்கி”்‌ 
(வுளுஊஜஜ) (வுயஅடை ளுஉசவிவ ஊழனந கழச ஜஐகெழசஅயவழைெ 
ஜவெநசஉாயபெந) என்று ஆங்கிலத்தில்‌ சுட்டப்படும்‌ தகுதரத்தை 
உருவாக்கினர்‌. “தமிழ்தகுதரம்‌”' என்று இதனை அழைத்தனர்‌. இத்தகுதர 
உருவாக்கத்திலும்‌ அறிஞர்களிடையே கருத்து வேறுபாடு நிலவியது. 


இவ்வேளையில்‌ ஒருங்குறி (ருஹஜைழனந) முறை உலகமெங்கிலும்‌ 
அறிமுகப்படுத்தப்பட்டது. ஒருங்குறி குறித்து யாழ்ப்பாண (துயகயெ) நூலக 


வலைத்தளம்‌ பின்வருமாறு சுட்டுகின்றது “இயங்குதளம்‌ எதுவாகவும்‌ 


இருக்கட்டும்‌, மென்பொருள்‌ எதுவாகவும்‌ இருக்கட்டும்‌, மொழி எதுவாகவும்‌ 
இருக்கட்டும்‌ உலகில்‌ உள்ள அனைத்து மொழிகளிலும்‌ உள்ள ஒவ்வொரு 
எழுத்திற்கும்‌ ஒரு தனிப்பட்ட இயக்கத்தை வழங்குகின்ற தகுதரம்‌ 
தனிக்குறியீடு (ருஹலைழனந) எனப்படும்‌. 


சான்றாக தமிழில்‌ உள்ள எழுத்துக்களுக்கு 2944 முதல்‌ 3071 வரை 


உள்ள எண்கள்‌ ஒருங்குறியீடாக வழங்கப்பட்டூள்ளது. 


அ - 2949 — 01685 
ஆ. - 2950 -— 0186 
இ - 2951 - 01876 


இன்றளவும்‌ ஒருங்குறி உலகின்‌ உள்ள பல மொழிகளில்‌ செல்வாக்குப்‌ 


பெந்று விளங்குகின்றது. 


தமிழ்நாடு அரசு 1997-ஆம்‌ ஆண்டு இரண்டாம்‌ தமிழ்‌ இணைய 
மாநாட்டில்‌ தமிழ்நெட்‌ 99 (வுயஅடை நெவ 99) என்ற ஒரே எழுத்துருவை 
அறிவித்தது. இதற்கிடையில்‌ தமிழ்‌  மின்னஞ்சல்களில்‌ தனித்தனி 
எழுத்துருக்களினால்‌ ஏற்பட்ட சிக்கல்களைத்‌ தீர்க்கும்‌ வகையில்‌ 


[4 2 


மலேசியாவைச்‌ சேர்ந்த திரு.முத்து நெடுமாறன்‌ முரசு என்ற 


258 


மென்பொருளை அறிமுகப்படூத்தினார்‌. இதில்‌ எழுத்துரு (குழவெஇ எழுதி 
(நனவைழச)இ மின்னஞ்சல்‌ செயலி (நு-அயடை யிடலையவழைெ 
விசைப்பலகை (முநலடிழயசன) என்பனவும்‌, வேறுசில உத்திகளும்‌ 


இடம்பெற்றிருந்தன. 


முரசு அஞ்சல்‌ விசைப்பலகையினைத்‌ தொடர்ந்து கீமான்‌ (முநல௮யெ 
என்னும்‌ விசைப்பலகை, பன்மொழி பாவனையாளர்களுக்கு 
“வுயஎரடவநளழகவ” என்ந ஒரு நிறுவனத்தால்‌ தயாரித்து வழங்கப்பட்டது. 
இதன்‌ மூலம்‌ தமிழ்த்தட்டில்‌ எழுதுவது இலகுவானது. 


ஒருங்குறி, கீமான்‌ விசைப்பலகை ஆகியவற்றின்‌ உதவியுடன்‌ 
இணையத்தில்‌ தமிழின்‌ பயன்பாடு மேலும்‌ சிறக்கிநது எனலாம்‌. 


4.3 தமிழ்‌ மென்பொருள்‌ 


தமிழில்‌ முதல்‌ மென்பொருள்‌ 1984-ஆம்‌ ஆண்டு கனடாவில்‌ வசிக்கும்‌ 
கலாநிதி சீனிவாசன்‌ என்பவரால்‌ உருவாக்கப்பட்டது. “ஆதமி” (யுனய௮ை 
என்று சுட்டப்பட்ட இம்மென்பொருளின்‌ மூலம்‌ ஆவணங்களைத்‌ தமிழில்‌ 
எழுதி அச்சுப்பதிவு செய்து கொள்ள இயலும்‌. இதனைத்‌ தொடர்ந்து 
வெளியான மென்பொருள்‌ திரு.முத்து நெடுமாறனின்‌ “முரசு” என்பதாகும்‌. 
1999-ஆம்‌ ஆண்டு சென்னையைச்‌ சார்ந்த டாக்டர்‌ தெய்வசுந்தரம்‌ 
அவர்களால்‌ உருவாக்கப்பட்ட  *தமிழ்ச்சொல்லாளர்‌' என்ற ஆராய்ச்சி 
மென்பொருள்‌ தமிழ்க்கணினி வரலாற்றில்‌ ஓர்‌ குறிப்பிடத்தகுந்த இடத்தினைப்‌ 
பெறுகின்றது. 


மேலும்‌ 2001-ஆம்‌ ஆண்டில்‌ மகிழ்கல்வி நிறுவனத்தின்‌ உரிமையாளர்‌ 
டாக்டர்‌.வெ.கிரு ணமூர்த்தி தமிழ்‌ ஒளிஎழுத்துப்படிப்பானை 
அறிமுகப்படூத்தினார்‌. இம்முறையினால்‌ பழைய தமிழ்ப்‌ புத்தகங்களை 
அச்சுக்‌ கோர்க்காமல்‌ பதிவு செய்ய முடிகின்றது. 


259 


இவ்வாநாகப்‌ பல இடையூறுகளுக்கிடையில்‌ இணையத்தில்‌ முதலில்‌ 
தமிழை முழு பயன்பாட்டில்‌ ஏந்நறிவைத்தவர்‌ திரு.நா.கோவிந்தசாமி ஆவார்‌. 
1995-ஆம்‌ ஆண்டு அக்டோபர்த்‌ திங்களில்‌ சிங்கப்பூர்‌ அதிபர்‌ மேன்மைமிகு 
ஓங்டாங்சாங்‌ துவக்கி வைத்த “துழரசநெல: நழசனள ர்ழஒநயயெ 
யேவழைடெ - யுவொழடழபல ழக ளுபையிழசந “ழநவசல ஜசுலு (1984- 
1995) என்ற நான்கு தேசியமொழிக்‌ கவிதைகளுக்கான வலையத்தின்‌ மூலம்‌ 
தான்‌ தமிழ்‌ முதன்முதலில்‌ இணையத்தில்‌ இடம்‌ பெற்றது. நா.கோவிந்தசாமி 
அவர்களால்‌ உருவாக்கப்‌ பெற்ற “கணியன்‌” என்ற இணையமே முதல்‌ 
தமிழ்‌ இணையமாகும்‌. எனவே இவரைத்‌ “தமிழ்‌ இணைய தந்தை” என 
அழைப்பர்‌.” இவரைத்‌ தொடர்ந்து 1995-ஆம்‌ ஆண்டு ஆஸ்திரேலியாவில்‌ 
வசிக்கும்‌ திரு.பாலபிள்ளை ஒரு மடலாடந்குழுவைத்‌ தமிழில்‌ தொடங்க 
வேண்டும்‌ என்ற எண்ணத்தில்‌ தமிழ்‌.நெட்‌ என்ற இணையத்‌ தளத்தைத்‌ 
தொடங்கினார்‌. இவ்விணையத்தளத்தின்‌ மூலம்‌ ஒரு மடலாடற்‌ குழுவும்‌ 


உருவாக்கப்பட்டது. 


4.4 தமிழில்‌ வலைப்பூக்கள்‌ 


இணையத்தளம்‌ மக்களிடையே பரவலாக்கம்‌ பெறத்‌ தொடங்கிய 
சூழலில்‌ இணையதளத்தைக்‌ கையாள்வதில்‌ சில சிக்கல்கள்‌ இருந்தன. 


அவையாவன பின்வருமாறு 


1. இணைய இணைப்பில்‌ இருக்கும்பொழுது ஏதேனும்‌ தடை நேர்ந்தால்‌ 
மீண்டும்‌ வலையேற்றத்தைத்‌ தொடக்கம்‌ முதல்‌ செய்தல்‌ வேண்டும்‌. 
2. வலையேற்றத்தில்‌ ஏதேனும்‌ பிழை நேரிட்டால்‌ மீண்டும்‌ அதனைச்‌ 


சரிசெய்தல்‌ என்பது இயலாத காரியமாகவே அமைகின்றது. 


இணையப்பயன்பாட்டில்‌ உள்ள இக்குநைகளை நக்கும்‌ முகமாக 
வலைப்பூக்கள்‌ தோன்றின. ஒரு இணையத்தையோ அல்லது அதன்‌ 
பக்கத்தையோ நினைத்த நேரத்தில்‌ வலையேற்றம்‌ செய்ய, வலையில்‌ 
ஏற்றியவற்றை உடனுக்குடன்‌ திரையில்‌ காண, அவற்றில்‌ ஏதேனும்‌ 


260 


குறைகள்‌ இருந்தால்‌ பின்னூட்டம்‌ என்ற நிலையில்‌ பிரதிபலிப்புகளைப்‌ பெற 


“வலைப்பூ” பெருமளவில்‌ உதவிச்‌ செய்தது எனலாம்‌. 


வலைப்பூ என்பது எழுத்துக்கள்‌ ஒலி, ளி வடிவக்கோப்புகள்‌, 
ஓவியங்கள்‌, படங்கள்‌ போன்றவநீறை நாமே இணையம்‌ வழி 
வெளியுலகிந்குத்‌ தெரிவிக்கும்‌ இணைய சேவையாகும்‌. வலைப்பூ என்பதன்‌ 
ஆங்கில மூலம்‌ “டீடழப” என்பதாகும்‌. இதன்‌ மூலச்சொல்லானது நறுநடிடிடழப 
(வெப்பிளாக்‌) என்பதாகும்‌. முதன்முதலில்‌ நுநடிடிடழப என்ற பெயரை ஜான்‌ 
பர்கர்‌ (துழாெ டீரசபநச) என்பவர்‌ 17.12.1997-இல்‌ பயன்படுத்தியுள்ளார்‌.£ 


வலைப்பூ வளர்ச்சியை அறிந்த “ஓயலெய” என்ற நிறுவனம்‌ 1996இல்‌ 
முதன்முதலில்‌ வலைத்தள வலைப்பதிவு சேவையைத்‌ தொடங்கியது. 
1997இல்‌ வாசகர்‌ இடூுகைகளுக்காக 100 நாட்குறிப்பேடுகள்‌ மட்டும்‌ 
இவ்வலைத்தளத்தில்‌ வைக்கப்பட்டிருந்தது. டிசம்பர்‌ 2005-இல்‌ 
இக்குறிப்பேடுகளின்‌ எண்ணிக்கை 50000மாக அதிகரித்துள்ளது. கூகுள்‌ 
நிறுவனம்‌ பிப்ரவரி 2003 முதல்‌ இச்சேவையை வழங்குகின்றது. தமிழ்‌ 
வலைப்பூவை முதன்முதலில்‌ தோந்றுவித்தவர்‌ கார்த்திகேயன்‌ இராமசுவாமி 
ஆவார்‌. இவரது முதல்‌ தமிழ்‌ இடுகை 2003-ஆம்‌ ஆண்டு ஜனவரி முதல்‌ 
தேதி அன்று நடைபெற்றுள்ளது.” 


கார்த்திக்கேயனைத்‌ தொடர்ந்து பேராசிரியர்கள்‌, பொறியாளர்கள்‌, 
ஆய்வு மாணவர்கள்‌ உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும்‌ பல வலைப்பூக்களை 


உருவாக்கியுள்ளனர்‌. 


இணையத்தமிழ்‌ ஆர்வலர்கள்‌ அனைவரும்‌ மேந்கூறிய தமிழ்‌ எழுத்துரு 
வரலாற்றை அறிந்தாலன்றி இணையப்‌ பயன்பாட்டின்‌ பொழுது ஏற்படும்‌ 
இடர்பாடுகளை எளிதில்‌ களைய முடியாது. சான்றாக சங்க இலக்கிய 


மொழிபெயர்ப்பாளர்களுள்‌ குறிப்பிடத்தகுந்தவராகிய ஜியார்ஜ்‌.எல்‌.ஹார்ட்‌ 
இணைய மின்னிதழ்களுள்‌ ஒன்நான ஆநாம்‌ திணைக்கு 2002-ம்‌ ஆண்டு 


மார்ச்‌ திங்களில்‌ பேட்டி அளித்துள்ளார்‌. இப்பேட்டியானது 
நறற.யயசயய .வவாயெடஉழஅ என்ற இணைய முகவரியில்‌ 


261 


காணப்படுகின்றது. ஆயின்‌ இப்பேட்டி “முரசு அஞ்சல்‌” என்ற எழுத்துருவில்‌ 
அமைந்துள்ளதால்‌, இவ்வெழுத்துருவை பதிவிறக்கம்‌ செய்தாலன்றி 
இப்பேட்டியினை நம்மால்‌ படிக்க இயலாது. எனவே இணையத்தைப்‌ 
பயன்படுத்தி தமிழ்‌ பயில விரும்புபவர்கள்‌ அனைவரும்‌ குறைந்தபட்சம்‌ 
மேற்கூறிய இணைய வரலாந்றையும்‌, இணையத்தில்‌ தமிழ்‌ எழுத்துருவின்‌ 
வரலாநீறையும்‌ எழுத்துருமாற்றி குறித்தும்‌ அறிதல்‌ அவசியமாகின்றது. 


4.5 சங்க இலக்கியமும்‌ அதன்‌ மொழிபெயர்ப்பாளர்களும்‌ 


4.5.1 மதுரை தமிழ்‌ இலக்கிய மின்தொகுப்புத்‌ திட்டம்‌ 


இணையத்தில்‌ தமிழ்‌ மின்னிதழ்களின்‌ வளர்ச்சி மிகப்பெரும்‌ அளவில்‌ 
நிகழ்ந்துள்ளது. தமிழ்‌ இலக்கியங்களின்‌ மின்பதிப்புகள்‌ இன்னும்‌ 
பெருகவில்லை. சங்க இலக்கிய மின்‌ பதிப்புகளைப்‌ பொறுத்தமட்டில்‌ 
“சழதநஉவ ஆயனரசயை எனும்‌ மதுரை தமிழிலக்கிய மின்‌ தொகுப்புத்‌ 
திட்டம்‌ முதலிடம்‌ பெறுகின்றது எனலாம்‌. சுவிட்சர்லாந்தைச்‌ சேர்ந்த 
முனைவர்‌ கே.கல்யாணசுந்தரம்‌ மற்றும்‌ அமெரிக்காவின்‌ முனைவர்‌ பி.குமார்‌ 
மல்லிகார்ஜுனன்‌ ஆகிய இருவரும்‌ இம்மின்‌ தொகுப்புத்‌ திட்டத்தை வழி 
நடத்திச்‌ சென்றனர்‌. இத்திட்டம்‌ 1998-ம்‌ ஆண்டு தொடங்கப்பட்டது. 
தொடக்கத்தில்‌ தமிழ்தகுதரத்தைப்‌ (வுளுணஐஜ) பயன்படுத்தியும்‌ பின்‌ 
ஒருங்குறி (ருஹலைழனந) முறையிலும்‌ இலக்கியங்கள்‌ பதிவேற்றம்‌ 
செய்யப்பட்டன. “நறறிசழதநஉவஅயனரசயபமைழசப” என்ற 
இணையதள முகவரியில்‌ மதுரை திட்டம்‌ குறித்த மநீற விவரங்களையும்‌, 
தமிழ்‌ நூல்களின்‌ மின்பதிப்புகளையும்‌ இப்பக்கத்தில்‌ இலவசமாகப்‌ பெறலாம்‌. 
ஏறத்தாழ  300-க்கும்‌ மேற்பட்ட இலக்கிய நூல்கள்‌ இப்பகுதியில்‌ 


காணப்படுகின்றன. 
இத்தளத்தில்‌ சங்க இலக்கியம்‌ முழுமையும்‌ பதிவு செய்யப்பட்டூள்ளது. 


ஆயின்‌ பலர்‌ பதிவேற்றம்‌ செய்துள்ளதால்‌ அவற்றிடையே வேறுபாடுகள்‌ 
காணப்படுகின்றன. அவ்வேறுபாடுகள்‌ குறித்த விவரங்கள்‌ பின்வருமாறு: 


262 


சங்க இலக்கியப்‌ பாக்கள்‌ அனைத்தும்‌ உரையின்றி பதிவு 
செய்யப்பட்டுள்ளன. எட்டுத்தொகை நூல்களுள்‌ நநீநிணை பாடல்களுக்கு 
முன்‌ திணை மற்றும்‌ பாடிய புலவர்களின்‌ பெயர்கள்‌ மட்டும்‌ 
குறிப்பிடப்பெற்றுள்ளன. குறுந்தொகையில்‌ திணை, கூற்று ஆகியவை 
மட்டும்‌ தரப்பட்டுள்ளன. ஐங்குறுநூற்றுப்‌ பாடல்கள்‌ பத்துபத்தாக 
தொகுக்கப்பட்டூள்ளன. பதிற்றுப்பத்தில்‌ பெயர்‌, துறை, தூக்கு. வண்ணம்‌ 
ஆகியவையும்‌ முழுமையாகத்‌ தரப்பட்டூள்ளன. பரிபாடலில்‌ பாடிய புலவரின்‌ 
பெயர்‌, இசையமைத்தவர்‌ பெயர்‌ மந்றும்‌ பாடலுக்குரிய பண்‌ ஆகியவையும்‌ 
தரப்பட்டூுள்ளன. கலித்தொகையில்‌ பாடல்கள்‌ மட்டும்‌ பதிவேற்றம்‌ 
செய்யப்பட்டுள்ளன. அகநானூற்றில்‌ களிற்நியானைநிரை, மணிமிடைபவளம்‌ 


மற்றும்‌ நித்திலக்கோவை என்ற பிரிவுகள்‌ மட்டும்‌ சுட்டப்பட்டூள்ளன. 


புறநானூற்றில்‌ பாடலின்‌ சிறந்த தொடர்‌ பாடலுக்குரிய பெயராக 
வழங்கப்பட்டிருப்பதுடன்‌, பாடிய புலவர்‌, பாடப்பட்டோன்‌, திணை, துறை 


ஆகியவையும்‌ சுட்டப்பட்டூுள்ளன. பத்துப்பாட்ை பொறுத்தமட்டில்‌ 


பெரும்பான்மையானவை, திருச்சி கி.ஆ.பெ.விசுவநாதம்பிள்ளை 
மேல்நிலைப்பள்ளியைச்‌ சார்ந்தவர்களால்‌ பதிவேற்றம்‌ செய்யப்பட்டுள்ளன. 
பாரதிதாசன்‌ பல்கலைக்கழக எரிபொருள்‌ பள்ளியின்‌ மேனாள்‌ இயக்குநர்‌ 
முனைவர்‌ இரா.வாசுதேவன்‌ இத்திட்டப்பணிக்கு நெறியாளராக 


செயல்பட்டூள்ளார்‌. 


இக்குழுவினரல்‌ பதிவு செய்யப்பட்ட அனைத்துப்‌ பாக்களும்‌ 
பாடியவர்‌, பாடப்பட்டோன்‌, திணை, துறை, பாவகை, மொத்த அடிகள்‌ 
உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும்‌ தாங்கியுள்ளன. இணையதளத்தில்‌ 
மூல நூலானது பதிவு செய்யப்படூும்பொழுது முழு விவரங்களுடன்‌ பதிவு 
செய்தாலன்றி அதனை மொழிபெயர்ப்பவர்களும்‌ முழு விவரங்களைக்‌ 


தரமாட்டார்கள்‌ என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. 


எனவே இணையதளத்தில்‌ எந்த ஒரு இலக்கியமும்‌ பதிவேற்றம்‌ 
செய்யப்படும்பொழுது அ௮வ்விலக்கியம்‌ குநித்த முழுமையான விவரங்களுடன்‌ 


263 


பதிவு செய்தால்தான்‌, புதிதாக அ௮வ்விலக்கியங்களைப்‌ பயில்பவர்களுக்கு 


பேருதவியாக அமையும்‌. 


4.5.2 இணையதளத்தில்‌ சங்க இலக்கிய மொழிபெயர்ப்பாளர்கள்‌ 


அச்சு ஊடகத்தில்‌ உள்ள சங்க இலக்கிய ஆங்கில 
மொழிப்பெயர்ப்புகளுள்‌ சில மட்டுமே மின்னணு ஊடகத்தில்‌ 


காணப்படுகின்றன. அவையும்‌ முழுமையாகக்‌ கிடைக்கவில்லை. 
1. ஏ.கே.ராமானுஜம்‌: 
சங்க இலக்கிய ஆங்கில பெயர்ப்பாளர்களுள்‌ குறிப்பிடத்தகுந்தவராகிய 


ஏ.கே.ராமானுஜம்‌ பந்றிய தகவல்கள்‌ இணையதளத்தில்‌ காணப்படுகின்றன. 


நர ் பெரொழிழழமளனையை. உழவ 
நந. லையைநெவணழைநெ. உழவு 
நறற.ஈமைவநனயை.ழசப 


என்ந வலைதளங்களில்‌ ஏ.கே.ராமானுஜத்தின்‌ வாழ்க்கை வரலாறு மந்றும்‌ 


அவருடைய மொழிபெயர்ப்புப்‌ பணிகள்‌ ஆகியவந்றைப்‌ பற்றிய குறிப்புகள்‌ 


காணப்படுகின்றன. 
மேலும்‌ நற. அநநரெ.றழசனிசநளள. உழவு என்ற வலைப்பூவில்‌ 
ஏ.கே.ராமானுஜத்தின்‌ குறுந்தொகைப்‌ பாடல்‌ மொழிபெயர்ப்புத்‌ 


தரப்பட்டூள்ளது. குறுந்தொகை நெய்தல்‌ திணையில்‌ அமைந்த 


“வீழ்தாழ்‌ தாழை ஊழுறு கொழுமுகை 
குருகு உளர்‌ இறகின்‌ விரிப்தோடு அவிழும்‌ 
கானல்‌ நண்ணிய சிறுகுடி முன்றில்‌ 
திரைவந்து பெயரும்‌ என்பநத்‌ துறந்து 
நெடுங்சேண்‌ நாட்டார்‌ ஆயினும்‌ 
நெஞ்சிற்கு ௮ணியர்‌ தண்கடல்‌ நாட்டே”!0 


264 


என்ந பாடலை ஏ.கே.ராமானுஜம்‌, 


‘ 


யல்‌ 


“ஜூ வாளை உழரவெசல ழக உழழட ளநயளஇ 


மெ வாந ளழ நெற எஇநெள நவை ஈயபெபை சழழவள 


க்யவ 


டிரனள ரகெழடன 


டை டநயளஎநள 


டுமைந 


வாந நபை கநயவாநசள 


£நசழளெ "சநந்‌ நவை வாநசை டிந்யமளஇ 


யனெ 


ழ்‌ வாந கசழவெ லயசனள 


மெ ளை டவைவடந ளநயளனைந வழநெ 


ளநவ 


டை ய பசழ௭ந 


வாந டயநெறயலள உழஅந யனெ பழ 


வாழரபா £ந £ஈயள டநகவ 
£ந ளை உடழளந வழ ௮ல்‌ £ஈநயசவ 
டளைபை கயச யநயல 


ஜெ ளை உழரவெசல ழக உழழட ளநயள? 


இப்பாடலை 


வாநல 


மீனாகந்தசாமி எவ்வித திணை, துறைக்‌ குறிப்புகளுமின்றி 


பாடலின்‌ பொருட்செறிவைத்‌ தன்‌ நண்பர்களும்‌ அறிய வேண்டுமென்பதற்காக 


கூறியுள்ளார்‌. 


2. ஜியார்ஜ்‌.எல்‌.ஹார்ட்‌: 


ஜியார்ஹ்‌.எல்‌.ஹார்ட்‌ குறித்து, 


நநந.நநெமைநைனயை.ழசப 
நநந.மயசமயகனசசைமயறழசனிசநளள. உழவு 
நந. ளளநயளழிநசமநடயலநனை 


என்ற வலைத்தளங்கள்‌ குறிப்பிடுகின்றன. “கற்க  நிந்க” 


என்னும்‌ 


வலைப்பூவில்‌ இவருடைய சங்க இலக்கிய பாக்களின்‌ மொழிபெயர்ப்பு பல 


வெளிவந்துள்ளன. (விரிவாக பின்னர்‌ கூறப்பட்டூள்ளது) 


265 


3. ஜி.யு.போப்‌: 


சங்க இலக்கிய மொழிபெயர்ப்பாளர்கள்‌ பலருக்கு முன்னோடியாகத்‌ 


திகழ்ந்த ஜி.யு.போப்‌ குறித்து, 


நற. நமைவிநனயை.ழசப 
.ளஉ சமடைன.உ 


வபொயைய அ. ழசப்‌ 


.ளழஉவைநைள.ழசப 
னச.பநிழிந.மசப 


என்ந வலைத்தளங்கள்‌ அறிவிக்கின்றன. 


4. மார்தா ஆன்‌ டெல்பி: 


சங்க இலக்கிய குறுந்தொகைப்‌ பாக்களை புசழஈ  டழபெ 
டிடநளளநன பைவ” என்ற பெயரில்‌ மொழிபெயர்த்தளித்த “மார்தா ஆன்‌ 
ல்பி்‌ குறித்து, 


நந. டநயசப ெளயபெயஅவய அடை. ஈழசனிசநளள்‌. உழவு 
நற ந பெொழிழழமளனையை. உழவு 


என்ந இணையதளங்கள்‌ பகர்கின்றன. 
5. சர்ஜான்‌ ரால்ஸ்டன்‌ மார்‌: 
சங்க இலக்கிய எட்டூுத்தொகைப்‌ பாடல்கள்‌ குறித்து “வாந நுபைவ 


யுவொழடழபநைள” என்ற தலைப்பில்‌ ஆய்வு செய்த சர்ஜான்‌ ரால்ஸ்டன்‌ 


மார்‌ குறித்த விவரங்களை, 


266 


நறற.ளயபெய வவய அடைகழசநபைனளெஉரழடயசள.நழசனிசநளள. உழ 


நந. வாயவளவய அடை. ழநெனனையை. என்ற வலைத்தளங்கள்‌ 


தருகின்றன. 


6. ஈவாவில்டன்‌: 


புதுச்சேரியில்‌ உள்ள இந்திய ஆசிய பிரெஞ்ச்‌ ஆய்வு நிறுவனத்தைச்‌ 
சார்ந்தவரும்‌, சங்க இலக்கிய  மொழிபெயர்ப்பாளர்களுள்‌ ஒருவருமாகிய 


ஈவாவில்டன்‌ குறித்து, 
.நகநழ.கச 

நந அயயெழளய உழவு 
என்ற இணையதளங்களும்‌ 

நற. ஊரநடயபெழஎயடெடிடழபளிழவ. உழவ 
என்ற வலைப்பூவும்‌ அறிவிக்கின்றது. 
7. ராபர்ட்‌ பட்லர்‌ 

அமெரிக்காவைச்‌ சார்ந்த குறுந்தொகை மொழிபெயர்ப்பாளராகிய 
ராபர்ட்‌ பட்லர்‌ குறித்து, 

௩௩௩. ளயபெய வவய அடைகழசநடபைடெளஉழடயசள.றழசனிசநளள. 
உழவ 


என்ந வலைப்பூ அறிவிக்கின்றது. இதில்‌ இம்மொழிபெயர்ப்பாளர்‌ குறித்த 
முழுமையான விவரங்கள்‌ தரப்பட்டூள்ளன. மேலும்‌ இவருடைய குறுந்தொகை 
மொழிபெயர்ப்பின்‌ சில பகுதிகள்‌ வாசகர்கள்‌ கந்று மகிழ 


வேண்டுமென்பதந்காக பதிவேற்றம்‌ செய்யப்பட்டுள்ளன. 


267 


குறுந்தொகை மொழிபெயர்ப்பிற்கு முன்‌ தொல்காப்பியரின்‌ 
பொருளதிகார ஆங்கில மொழிபெயர்ப்பின்‌ மூலம்‌ ௮கனைந்திணைகள்‌ 
மற்றும்‌ அவற்றிற்குரிய முதல்‌, ௧௬ மற்றும்‌ உரிப்பொருள்கள்‌ 
விளக்கப்பட்டூுள்ளன. பின்னர்‌ குறுந்தொகை மொழிபெயர்ப்பிலிருந்து மூன்று 
பாடல்கள்‌ தரப்பட்டுள்ளன. அவற்றுள்‌ ஒன்று பின்வருமாறு ஓரம்போகியார்‌ 


பாடலாகிய, 


“ஒடுங்கீர்‌ ஒதி ஒண்ணுதற்‌ குறுமகள்‌ 
நறுந்தண்‌ ணீரள்‌ ஆரணங்‌ கினளே 
இனையள்‌ என்றவட்‌ புனையள வறியேன்‌ 
சிலமெல்‌ லியவே கிளவி 

அணைமெல்‌ லியள்யான்‌ முயக்குங்காலே”!! 


என்பதை ராபர்ட்‌ பட்லர்‌, 


“ர்நச டிசயனைள யசந ளடநநம யனெ ஈ£நயஎல 
நச கழசநாநயன டிசபைவ 

அல டவைவடந பசைட 

ளாநள கசநளா யனெ கசயபசயவெ 

யனெ ளாந டிசநயமள அல ஈநயசவ 

ஜ மழெற ழக ழெ ழசயெ௮நவெ ழக ளிநநஉா 
நாஜை அபைவ னநளஉசழைந எளரஉா ய ழநெ 
ர்நச றழசனள யசந கநற யனெ வநனெநச 


யனெ ளாந”ள ளழகவநச வாய னழநெ 


நாஜலை ஜ வழடன ஈநச ை அல யசஅ௮ள?” 
என்று மொழிபெயர்த்துள்ளார்‌. பாடலின்‌ மொழிபெயர்ப்புக்கு மேல்‌ பாடிய 


புலவரின்‌ பெயர்‌, பாடல்‌ எண்‌, திணை மநற்றும்‌ கூற்று குறித்த விவரங்கள்‌ 


தரப்பட்டூுள்ளன. 


268 


இதுவேயன்றி அம்மூவனார்‌ பாடலாகிய “அ௮ணிற்பல்‌ அன்ன”?! 


என்று 
தொடங்கும்‌ பாடலும்‌,  சிறைக்குடியாந்தையாரின்‌ “வேட்டச்‌ செந்நாய்‌ 
இளைத்தூண்‌ மிச்சில்‌” £8 என்ற பாடலின்‌ மொழிபெயர்ப்பும்‌ தரப்பட்டுள்ளது. 

இக்குறிப்பிட்ட பாடல்களின்‌ மொழிபெயர்ப்பினை மட்டும்‌ தந்ததற்கான 


பின்னணி புலனாகவில்லை. ராபர்ட்‌ பட்லர்‌ பகவான்‌ ரமண மகரியின்‌ பக்தர்‌ 


என்பதாலும்‌, அவர்‌ பக்தி இலக்கியங்கள்‌ சிலவந்றை 
மொழிபெயர்த்திருப்பதாலும்‌, நநந.னளைநை .ழசப என்ற இணையதள 
முகவரியிலும்‌ அவருடைய மொழிபெயர்ப்புக்‌ குறித்த விவரங்கள்‌ 


கிடைக்கின்றன. 


மலேசியாவைச்‌ சார்ந்த எஸ்‌.எம்‌.பொன்னையாவைப்‌ பநீநிய 
குறிப்புகளும்‌ இணையத்தில்‌ கிடைக்கின்றன. மலேசியாவைச்‌ சார்ந்த அவர்‌, 
ஒரு குறிப்பிட்ட சங்கத்தின்‌ தலைவராக செயல்பட்டமையை 
அவ்விணையதளங்கள்‌ குறிப்பிடுகின்றன. மாறாக அவருடைய 


மொழிபெயர்ப்புக்‌ குறித்த விவரங்கள்‌ அதிகமாகக்‌ காணப்படவில்லை. 


ம.லெ.தங்கப்பாவினை பொறுத்தமட்டில்‌ அவருடைய அண்மை 
மொழிபெயர்ப்பு வெளியீடாகிய “ட௫ூழஎந ளவயனெள யடழநெ?” என்ற நூலின்‌ 
திறனாய்வு மட்டும்‌ காணப்படுகின்றது. 


சுருங்கக்‌ கூறின்‌, மேலைநாட்டைச்‌ சார்ந்த அனைத்து சங்க இலக்கிய 
மொழிபெயர்ப்பாளர்கள்‌ பநீநிய குறிப்புகளும்‌, அவர்தம்‌ ஆங்கில 
மொழிபெயர்ப்புகளும்‌ இணையதளத்தில்‌ கிட்டுகின்றன. ஆயின்‌ தமிழைத்‌ 
தாய்மொழியாகக்‌ கொண்ட அ.தட்சிணாமூர்த்தி, வீ.முருகன்‌, 
பி.என்‌.அப்புஸ்வாமி ஆகியோரை பற்றிய விவரங்கள்‌ இணையதளத்தில்‌ 
முழுமையாகக்‌ காணப்படவில்லை. அவ்வாறு காணப்பட்டாலும்‌ 
சிறுகுறிப்புகளாகவே அமைந்துள்ளன எனலாம்‌. தமிழைத்‌ தாய்மொழியாகக்‌ 


கொண்ட மொழிபெயர்ப்பாளர்கள்‌ குறித்த விவரங்களும்‌ அவர்தம்‌ 


269 


மொழிபெயர்ப்புகளும்‌ இணையத்தில்‌ வெளியாவதற்கான முயந்சிகள்‌ 


மேற்கொள்ளப்பட வேண்டும்‌. 


4.5.3 இணைய தளத்தில்‌ பிற மொழிபெயர்ப்புகள்‌ 


சங்க இலக்கிய ஆங்கில மொழிபெயர்ப்புகளுள்‌ இணையதளத்தை 
பொறுத்தமட்டில்‌ ஏ.கே.ராமானுஜம்‌, ஜியார்ஜ்‌.எல்‌.ஹார்ட்‌, ஜி.யு.போப்‌ 
போன்றவர்களின்‌ மொழிபெயர்ப்பில்‌ அமைந்த சில பாடல்கள்‌ மட்டும்‌ 


இணையத்தளத்தில்‌ ஆங்காங்குக்‌ காணப்படுகின்றன. பிற 
மொழிபெயர்ப்பாளர்களின்‌ மொழிபெயர்ப்புகள்‌ அதிகமாகப்‌ பதிவு 
செய்யப்படவில்லை. 


இணையத்தில்‌ சங்க இலக்கிய ஆங்கில மொழிபெயர்ப்புகளைக்‌ 
காணவேண்டுமெனில்‌ கூகுள்‌ வலைத்தளத்திந்குச்‌ சென்று “ஆங்கிலத்தில்‌ 
சங்க இலக்கியம்‌” (ளுயபெய௮ டூவைநசயவரசந டை நுபெடளை) என்று 
தட்ட வேண்டும்‌. அவ்வாறு நாம்‌ தட்டிய பின்பு காணப்படும்‌ 


வலைப்பக்கங்களின்‌ குறிப்பிடத்தகுந்த சில பின்வருமாநு: 


1. விக்கிபீடியா: 


நறற.நமைவநனயை.ழசப என்ற விக்கிபீடியா வலைத்தளத்தில்‌ சங்க 
இலக்கியம்‌ குறித்த ஓர்‌ சுருக்கமான அறிமுகம்‌ காணப்படுகின்றது. பின்னர்‌ 
ஒவ்வொரு இலக்கியம்‌ குறித்தும்‌ இருபக்க அளவிற்கு விவரித்துக்‌ 
கூறப்பட்டுள்ளது. எட்டுத்தொகை நூல்களுள்‌ ஒன்றான குறுந்தொகைக்‌ 
குறித்து விளக்குகையில்‌ அந்நூலில்‌ அமையும்‌ 


“யாயும்‌ ஞாயும்‌ யாரா தகியரோ 
எந்தையும்‌ நுந்தையும்‌ எம்முறைக்கேளிர்‌ 
யானும்‌ நீயும்‌ எவ்வழி அறிதும்‌ 
செம்புலப்‌ பெயனீர்‌ போல 


அன்புடை நெஞ்சம்‌ தாம்‌ கலந்தனவே?!“ 


என்ற பாடல்‌ சுட்டப்பட்ட, அதன்‌ ஆங்கில மொழிபெயர்ப்பாகிய, 


“நூயவ உழரடன ௮ல அழவாநச டிந 


270 


வழ லழரசள! நாயவ மடை ளை ௮ல்‌ கயவாநச 
வழ லழரசள யலெறயல்‌? யனெ ஈழந 

னனை லழர யனெ ஐ அநநவ நளஎநச 

டீரவ ை டழளஎந 

ழுரச £ஈநயசவள யசந யள சநன 

நயசவா யனெ ழரசபை சயை 

அபைடநன 


டிநலழனெ யசவபைெ?” 


என்பதும்‌ நல்கப்பட்டூள்ளது. பாடலுக்குரிய திணை, துறை விளக்கம்‌ 
காணப்படவில்லை. மேலும்‌ மொழிபெயர்ப்பாளர்‌ பெயரும்‌ காணப்படவில்லை. 


ஆயின்‌ இது ஏ.கே.இராமானுஜத்தின்‌ மொழிபெயர்ப்பாகும்‌. 


ஐங்குறுநூற்நை விளக்குகையில்‌ “குன்றக்‌ குறவன்‌ காதன்‌ 


மடமகள்‌”! என்ற பாடலை சுட்டி, இதனுடைய மொழிபெயர்ப்பாக 


“வாந னயசடபைெ 

லழரபெ னயரபாவநச ழக வாந £டைட 

உ௱நைக ளை ளாந 

டை உழஅடநஓழை டமைந வாந 

£நயஎநடெல னயஅநள ழெ அழரவெயை 

டை டிநயரவலஇ நழனெநச 

எளெிசைபை நவை 
டிடழளளழஅ௮நன டிசநயளவள 
£நச அழரவா டிநபைெெ சநன 
யனெ ஈநச உ௱நளவ கரடட ழக 
டிநயரவல ளிழவள 


ளாந வை ளை 


என்பது தரப்பட்டூள்ளது. இப்பாடல்‌ குறித்து வேறு எந்த விளக்கமும்‌ 
காணப்படவில்லை. 
பரிபாடலை விளக்குகையில்‌ திருமாலின்‌ பெருமைகளைச்‌ சுட்டுவதாக 


அமைந்த, 


271 


என்ற 


“தியினுட்‌ தெறல்‌ நீ பூவினுள்‌ நாற்ற நீ 
கல்லினுள்‌ மணியுநீ சொல்லினுள்‌ வாய்மை நீ 
அறத்தினுள்‌ அன்புநீ மறத்தினுள்‌ மைந்துநீ 
வேதத்து மறைநீ பூதத்து முதலுநீ 

வெஞ்சுடர்‌ ஒளியுநீ திங்களுள்‌ அ௮ளியுநீ 


அனைத்துநீ யனைத்துட்‌ பொருளுநீ?”16 
பகுதி மொழிபெயர்க்கப்பட்டு, 


“லுழர யசந வாந £ஈநயவஇ நவைடை வாந கசைந 

குசயபசயலஜெந நவைடைி வாந கடழநநச 

புந௮ நவைடைி்‌ வாந ளவழநெடு வுசரவா நவைடைி வாந நழசன 
ஆநசஉல நவைடை துரளவடைநஇ அபைவ டிநாபை எயடழரச 
ளுநஉசநவ நவை வாந எஉசவிவரசநஇ குழசநஅ௮ழளவ 


யஅழபெ நடநஅநவெளஇ 


ளிடநனெழரச டை வாந ளரடெ உழழடநெளள டை வாந அழழெ 
லழர யசந நஏசலவாபை யனெ யடளழ வாந பைநெச 


ளரடிளவயடலெந ழக வாநளந? 


என்று தரப்பட்டூள்ளது. 


கலித்தொகையில்‌ அமைந்த, 


என்ற 


“ஆற்றுதல்‌ என்பதொன்‌ நலந்தவர்க்‌ குதவுதல்‌ 
போற்றுதல்‌ என்பது புணர்ந்தாூரைப்‌ பிரியாமை 
பண்பெனப்‌ படூவது பாடறிந்‌ தொழுகுதல்‌ 
அன்பெனப்‌ படூவது தன்கிளை செறா௮அமை 
அறிவெனப்‌ படுவது பேதையார்‌ சொல்நோன்றல்‌ 
செநிவெனப்‌ படூவது கூறியது மநா௮மை 
நிறைவெனப்‌ படூவது மறை பிறரறியாமை 
முநையெனப்‌ படுவது கண்ணோடா துயிர்வெளவல்‌ 
பொறையெனப்‌ படூவது போற்றாரைப்‌ பொறுத்தல்‌”! 


பகுதி, 


புழழனநெளள ளை ஈநடிபெ ழநெ ௦ னளைவசநளள 


212 


ளுரிழசவ ளை ழெவ னநளநசவபைெ ழநெ நாழ ளை னநிநனெநவெ 

ஊரடவரசந ளை வழ யஉவ ைி ரழை நவை வாந நயலளை ழக 
வாந நழசடன 

டூழஎந ளை ழெவ ளரசசநனெநசபைெெ வநைள நவை ழநெள மை 

நுளைனழ௮ ளை வழ பைழெசந வாந யனைந ழக வாந 
பைழெசயவெ 

ர்ழநெளவ ளை ழெவ வழ பழ டியஉம ழநெ௫ள நழசனள 

ஜவெநபசவைல ளை வழ பைழெசந ழவாநசள கயரடவள 

துரளவலைந ளை யறநயசனபைெ 1ரளைஅ௮நவெ நவைழரவ 
யசவயைடவைல 


“யவநைலஜெந ளை வழ ளரககநச வாந டைட னளைழளநன?” 


என்று சி.கே.சுவாமிநாதனால்‌ மொழிபெயர்க்கப்பட்டூுள்ளது. 
பட்டினப்பாலையில்‌ வணிகப்‌ பெருமக்களின்‌ சிறப்பினை 
எடுத்துரைக்கும்‌ பகுதி மொழிபெயர்க்கப்பட்டூள்ளது. புநநானூற்றை 


2918 


விளக்குகையில்‌ “யாதும்‌ ஊரே யாவரும்‌ கேளிர்‌ என்ந பாடல்‌ மந்றும்‌ 


தொடித்தலை விழுத்தண்டியாரின்‌ “இனி நினைந்திரக்க”!? என்று தொடங்கும்‌ 


பாடலுக்குரிய ஜி.யு.போப்பின்‌ மொழிபெயர்ப்புகள்‌ வழங்கப்பட்டூள்ளது. 


பிற நூல்களுக்குரிய குறிப்புரையில்‌ பாடந் பகுதிகள்‌ 
மொழிபெயர்க்கப்படவில்லை. 


2. மரியசெல்வம்‌: 


மேலும்‌ நறந.ார வளைவை வநஒவள.ழசப என்ற வலைதளத்தில்‌ 
திரு.மரியசெல்வத்தின்‌ மொழிபெயர்ப்பு காணப்படுகின்றது. 
இம்மொழிபெயர்ப்புகள்‌ ஆப்ரஹாம்‌ மரியசெல்வத்தினுடைய “வாந ளழபெ ழக 
ளழபெள யனெ யுலெநைவெ வுயஅடை டூழள "ழந௮ள?' என்ற 
நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருப்பதாக இவ்வலைத்தளம்‌ பகர்கின்றது. 
இவ்வலைப்பக்கம்‌ ஜவெசழனரஉ வழைடெ “சயளைநஇ டூழபெபைெைஇ துழல 
மற்றும்‌ ளழரசஉந என்ற ஐந்து பகுதிகளை உள்ளடக்கியதாக 


அமைகின்நது. 


213 


ஜவெசழனரஉ வழை என்ற பகுதியில்‌ நூல்‌ குறித்த அநிமுகம்‌ 
வழங்கப்பட்டூள்ளது. “சயளைந என்ற பகுதியில்‌ தலைவன்‌ தலைவியை 


அல்லது தலைவி தலைவனைப்‌ புகழும்‌ பாடல்கள்‌ மட்டும்‌ அமைந்துள்ளன. 


சான்றாக நற்றிணை குறிஞ்சித்திணையில்‌ அமைந்த 


வழுதியால்‌ பாடப்பட்ட, 


“நண்மலைக்‌ கலித்த பெருங்கோல்‌ குறிஞ்சி 


நாள்மலர்‌ புரையும்‌ மேனிப்‌ பெருஞ்சுனை 


மலர்பிணைத்து அன்ன மாயிதழ்‌ மழைக்கண்‌ 


மயிலோர்‌ அன்ன சாயல்‌ செந்தார்க்‌ 


கிளியோர்‌ அன்ன கிளவிப்‌ பணைத்தோள்‌ 


பாவை அன்ன வனப்பினள்‌ இவளெனக்‌ 


காமர்‌ நெஞ்சமொடு பலபா ராட்டி 


யாய்மறப்பு அறியா மடந்தை 


தேமறப்பு அறியாக்‌ கமழ்கூந்தலளே?”2 என்ற பாடல்‌, 


*றூாயவ ஈநச உழலஜயழைப எயனை” என்ற குறிப்புடன்‌ 


மொழிபெயர்க்கப்பட்டூள்ளது. 


“நமைந ய முரசடைை கடழறநச 


வாயவ டிடழளளழஅ௮நன தரளவ வாளை அழசவெபிெ 


ழு வாந ஈபை அழரவெயடைி ளை ஈநச டிழனல 
டூமைந கடழறநநசள கசழ௮ ய டயசபந கழரவெயடை ரவ ளனைந 


டில ளஎனைந 
யுசந £ஈநச நலநள உழழட ரூ நலநடிசழறள னயசம 
டூமைந வாயவ ழக ய நயஉழஉம ளை நச டிநயரவல 


டூமைந வாயவ ழக ய சநன எளவசறைன "யசசழவ 


ளிநநஉா 
ர்நச 


ரிநச யசஅள யசந டயசபந 


டூமைந வாயவ ழக ய ளவயவரந ளை ஈநச கழசஅ௮அஇ 


ளுரஉா ளை வாளை பசைட 


நுவை டழஎபைெ ஈநயசவ யனெ ைி அயலெ நறயலள 


274 


பாண்டியன்‌ மாறன்‌ 


பின்வருமாறு 


ளை 


ாநச 


ளுழ "சயளைநள வாந அழவாநச யனெ நெஎச கழசபநவள வாளை 
அயனை 
நூழளந கசயபசயவெ ஈயசைளை னழ மெவ கயமடை வழ டிந 


ளஉநவெநன நவை ழடை” 


“நழபெபைெ” என்ற பகுதியில்‌ தலைவன்‌ தலைவியையோ, தலைவி 
தலைவனையோ நினைந்து அன்பின்‌ மிகுதியால்‌ இரங்குவதாக அமைந்த 
பாடல்கள்‌ மொழிபெயர்க்கப்பட்டூுள்ளன. சான்றாக குறுந்தொகையில்‌ 
அமைந்த, 

“முலையே முகிழ்முகிழ்த்‌ தனவே, தலையே 

கிளைஇய குரலே கிழக்குவீழ்ந் தனவே 

செறிநிரை வெண்பலும்‌ பறிமுறை நிரம்பின்‌ 

சுணங்கும்‌ சில தோன்‌ நினவே அ௮ணங்குதற்கு 

யான்தன்‌ அ௮அநிவல்‌ தான்‌௮றி யலளே 

யாங்குஆ குவள்கொல்‌ தானே 

பெருமுது செல்வர்‌ ஒரு மட மகளே??2! 


என்ற பாடலை ராபர்ட்‌ பட்லர்‌, 


“மசநயளவள ஈயஎந னனெநநன டீடழளளழஅநன 

£நச ஈயசை £யள பசழநெ டழபெ யனெ ளை கடழநபை னழறெ 

நச நூாவைந வநநவா £யஎந உழஅந ரி லை நெசகநஉவ டை 

ளழஅந டிநயரவல ளிழவள £யஎந ளாழற ரி யடசநயனல டை நச 
டிழனல 

ஹஜ மழெற ஜ £யஎந டிநநெ ளரககநசபை டிநடயரளந ழக ஈநச 

டீரவ ளாந னழநள ழெவ லநவ மழெற வை 

ளாந - வாந ழடெல னயரபாவநச ழக நநயடவால யசநவெள 

நாயவ ளாயடட டிநஉழஅந ழக ஈநச?” 


என்று மொழிபெயர்த்துள்ளார்‌. 


“துழல”' என்ற பகுதியில்‌ தலைவன்‌ தலைவியின்‌ மகிழ்ச்சி பதிவு 
செய்யப்பட்டூுள்ளது. குறுந்தொகையில்‌ அமைந்த “நிலத்தினும்‌ பெரிதே?”22 


2-10 


என்று தொடங்கும்‌ பாடல்‌ நூயவ ளாந ளயனை வழ ஈநச உழலவியழைெ 


என்ற குறிப்புடன்‌ 


“ஙுனைநச வாய வாந நயசவாஇ னெநநன 
ராபைநச வாய வாந ளமல 
அழசந ரகெயவாழஅ௮யடிடந வாய வாந எயளவ நயவநசள 
ளை வாளை டழஎந ழக அந கழச வாந அய 
ழக வாந அழரவெயை ளடழிநள 
நாநசந டிநநள அயமந சை ஈ£ழநெல 
கசழ௮ வாந டிடயஉம- ளஎவயடமநன மரசடை கடழறநசள? 
என மொழிபெயர்க்கப்பட்டூள்ளது. இப்பாடலின்‌ மையப்பொருண்மையை 


அடிப்படையாகக்‌ கொண்டு மேற்கூறிய பகுப்புகள்‌ அமைந்துள்ளன என்பது 


புலனாகின்நது. ஆயின்‌ 14 பாடல்கள்‌ மட்டும்‌ இவ்வலைப்பக்கத்தில்‌ 
காணப்படுகின்றது. 
மேலும்‌ நறநறிநசளழயெடரஸை.நண என்ற வலைத்தளத்தில்‌ 


ஏ.கே.இராமானுஜத்தால்‌ மொழிபெயர்க்கப்பட்ட 35 குறுந்தொகைப்‌ பாக்களின்‌ 
மொழிபெயர்ப்பு இப்பகுதியில்‌ காணப்படுகின்றது.  இம்மொழிபெயர்ப்புகள்‌ 
அனைத்தும்‌ மொழிபெயர்ப்பாளருடைய “ழந௮ள ழக டூழஎ யனெ றயச 
யனெ நூலிலும்‌ காணப்படுவதால்‌, இங்கு அது குறித்து விரிவாக 
விளக்கப்படவில்லை. 


4.6.7 கணினி மொழிபெயர்ப்புகள்‌ மற்றும்‌ ஆன்லைன்‌ 


மொழிபெயர்ப்புகள்‌ 


கணினி உதவியுடன்‌ மேற்கொள்ளப்பெறும்‌ மொழிபெயர்ப்புகள்‌ 
அனைத்தும்‌ கணினி மொழிபெயர்ப்பு அல்லது  பொறிமொழிபெயர்ப்பு 
(ஆயஉ௱நை வுசயளெடயவழைவ என்று கூறப்பெறும்‌ 1950களில்‌ இருந்து 
இம்மொழிபெயர்ப்பு முறையினை மேம்படுத்த பல்வேறு கணினி 
வல்லுநர்களும்‌ முயன்று வருகின்றனர்‌. இன்று வானிலை அறிக்கை 
தயாரித்தல்‌ முதலியவற்றில்‌ இம்மொழிபெயர்ப்பு பெரும்பங்கு வகிக்கின்றது. 


276 


எனினும்‌ இலக்கிய மொழிபெயர்ப்புகளைப்‌ பொறுத்தமட்டில்‌ இன்னும்‌ 


பொநிமொழிபெயர்ப்புகள்‌ துல்லியமானதாக அமையவில்லை. 


கூகுள்‌ வலைத்தளத்தில்‌ சென்று * ஆயஉாநை வுசயளெடயவழைளெ 
ழக ளுயபெய௮ டூவைநசயவரசந” என்று தட்டினால்‌, கிடைக்கக்கூடிய 
குறிப்புகள்‌ அனைத்தும்‌ சங்க இலக்கிய ஆங்கில மொழிபெயர்ப்புகளுடன்‌ 


தொடர்புடையதாக அமையவில்லை. 


நற டளைனெயை. நெவ என்ற இணையத்தளம்‌ தஞ்சை 
பல்கலைக்கழகம்‌ கணினியின்‌ உதவியுடன்‌ சங்க இலக்கிய 


சொல்லடைவினை (ஜனெநஒ ழக வுயஅடை ளுயபெய௮ டூவைநசயவரசந) 
தயாரித்துள்ளது என்ந குறிப்பினை நல்குகின்றது. 
இவ்வலைத்தளத்தில்‌ “முடெநை வுசயளெடயவழைளெ ழக 


ளுயபெய௮ டூவைநசயவரசந” என்று தட்டினால்‌ 
பட்டியலியப்படும்‌ வலைத்தளங்களுள்‌ 
நறற.ாழ.அநகெழைடெெ.நெவ என்ற வலைத்தளம்‌ 
குறிப்பிடத்தகுந்ததாகும்‌. 


இவ்வலைத்தளத்தில்‌ உலகமொழிகளில்‌ உள்ள பல்வேறு பெண்பாந்‌ 
புலவர்கள்‌ பற்றிய செய்திகள்‌ காணப்படுகின்றன. அவற்றுள்‌ சங்ககால 


ஓளவையார்‌ பற்றி விரிவாக விளக்கப்பட்டிருப்பதுடன்‌, ஒளவையார்‌ பாடிய 


பாடல்களின்‌ பல்வேறு மொழிபெயர்ப்புகளும்‌ வெளியிடப்பட்டூுள்ளன. 


சான்நாக, 


“வலம்படு வாய்வாள்‌ ஏந்தி ஒன்னார்‌ 
களம்படக்‌ கடந்த கழல்தொடி தடக்கை. 
ஆர்கலி நறவின்‌ ௮திய கோமான்‌ 

போர்‌ ௮டுதிருவின்‌ பொலந்தார்‌ அஞ்சி! 
பால்புரை பிறை நுதல்‌ பொலிந்த சென்னி 


217 


நல மணிமிடற்று ஒருவன்‌ போல்‌ 

மன்னுக பெரும! நீயே தொன்னிலைப்‌ 
பெருமலை விடரகத்து ௮ருமிசை கொண்ட 
சிறியிலை நெல்லித்‌ தீங்கனி குறியாது 
ஆதல்‌ நின்னகத்து அடக்கிச்‌ 


சாதல்‌ நீங்க எமக்கு ஈத்தனையே?”2 


என்ற னளெவையாரின்‌ பாடலை ஜியார்ஜ்‌.எல்‌.ஹார்ட்‌ மந்நும்‌ ஹேன்க்‌ 


ஹேோபட்சு, 


முபெள டை வாந டை ழக யுவலையளெ! லழர 

நூழ ழரச மரவ வாந வழனனல வாயவ அயமநள ௮நெ சழயச 

லழர நாழளந "ழறநநசகரட யனெ நவை வைள எடனைபை 

டிசயஉநடநவள வசரைவிள ரூ 

டிசயனெளைநள 

யெ கைகெய்டடடைடந ளநழசன வாயவ டிசபைெெள லழர 

எலைவழசலஇ 
உரவவபெ லழரச  நநெ௮நைள 

னழநெ 

ழ்‌ வாந கநைடன! யுஜலெை ழக வாந பயசனநெ பயசடயனெஇ 
சை டை அரசனநசழரள டியவவடந 

ஆயல லழர டளைந யள டழபெ யள ஈ£ந டளைநள யெ நூழளந 
ாயன வாந உசநளஉநவெ அழழெ 

படழஎளஇ நாழளந நெஉம ளை யள எனயசமடிடரந யள 
ளயிசைநள! ழா பசநயவநெளள! 

நவைழரவ உழளெனைநசபை ழந னகைகடைரடவ வை ளை 
வழ ழடிவயடை வாந ளறநநவ கசரவை 

ழக நேட்டை டயவெ நவை வைள வெ டநயஎநளஇ நாலை 
ாயள வழ டிந டரஉமநன 

கசழ௮ ய உசநஎைந ழெ வாந ளரஅ௮அ௮வை ழக ய யலெநைவெ 


அழரவெயடை £யசன வழ உடலைடி 


215 


லழர மநிவ ளடைநடெந டை லழரச ஈநயசவ யடிழரவ வை ழறநநசள 
யனெ ளழ வாயவ லழர ௮பைவ சநளஉரந அந கசழ௮ னநயவாஇ 


லழர பயஎந வாயவ கசரவை. 
என மொழிபெயர்த்துள்ளமையை இவ்வலைத்தளம்‌ பதிவு செய்கின்றது. 


மேலும்‌ குறுந்தொகையில்‌ அமைந்துள்ள ஒளவையாரின்‌ 
பாடல்களுக்கான ராபர்ட்‌ பட்லரின்‌ மொழிபெயர்ப்பும்‌ இவ்வலைத்தளத்தில்‌ 
பதிவுச்செய்யப்பட்டூள்ளது. குறுந்தொகையில்‌ அமைந்த முதல்‌ நாற்பது 
பாடல்கள்‌, அறுபது முதல்‌ நூற்றிருபது வரை உள்ள 60 பாடல்கள்‌, 180 
முதல்‌ 200 பாடல்கள்‌ வரை இருபது பாடல்கள்‌ ஆக மொத்தம்‌ 120 
பாடல்களுக்கான மொழிபெயர்ப்பு இவ்வலைத்தளத்தில்‌ காணப்படுகின்றன. 
சான்நாக குறுந்தொகையில்‌ “அகவன்‌ மகளே, அகவன்‌ மகளே””2* என்ற 


பாடல்‌ பின்வரும்‌ குறிப்புடன்‌ மொழிபெயர்த்து அ௮ளிக்கப்பட்டூள்ளது. 


ளுநியசயவநன  கசழஅு ரநச டழஎநசஇ வாந ஈநசழறை 
உழளெரடவள வாந கழசவரநெவநடடநச நாந்‌ ளாந எபைெள ய எழபெ 
டை சயளைந ழக வாந னநவைல்‌ நூழ னநநடடள ழ்‌ வாந ளயஅந 
அழரவெயு யள வாந டழஎச நச கசநைனெ ளநநள யெ 
மழிழசவரகவைல்‌ை ழக சயளைபை நச ளிசைவைள. ர்நச கசநைனெ 


ளயனை 


குழசவரநெ வநடடநச ! 
லுழர நாழளந டழஎநடல டழபெ டயவைநன ஈயசை 


டழழமள டமைந ய ளவசபை ழக நாவைந டிநயனள 

உழஎசநன கசழ௮ ளாநடடள ழக வாந உழலெொ 

குழசவரநெ வநடடநச 

உழரடன லழர எபைெ வாயவ ளழபெ யபயை 

டநயளந னழ எபை வை யபயை 

வாயவ ளழபெ லழர ளயபெ தரளவ ழெற 

யடிழரவ ஈளை டிந்யரவகைரட யனெ டழகவல அழரவெயை £ழஅந 


219 


இப்பாடலுக்குரிய துறை விளக்கத்தின்மூலம்‌ தோழி அறத்தொடு நிற்றல்‌ 
என்ந செய்தி புலப்படவில்லை. 


மேலும்‌ ஜியார்ஜ்‌.எல்‌.ஹார்ட்‌ மந்றும்‌ ஹேங்க்‌ ஹேபட்சின்‌ புறநானூற்று 
மொழிபெயர்ப்பிலிருந்து ஒளவையாரின்‌ பாடல்களுக்குரிய மொழிபெயர்ப்பு 
மட்டும்‌ இவ்வலைத்தளத்தில்‌ எடுத்துத்தரப்பட்டூள்ளது. 


மேந்கூறியவற்றைத்‌ தவிர வேறு குறிப்பிடத்தக்க செய்திகள்‌ எதுவும்‌ 
இவ்வலைத்தளங்களில்‌ காணப்படவில்லை. 


4.7 மொழிபெயர்ப்பிற்கான வலைப்பூக்கள்‌ 


மேற்சுட்டிய வலைத்தளங்கள்‌ மந்றும்‌ வலைப்பூக்களில்‌ காணப்படும்‌ 
மொழிபெயர்ப்புகள்‌ அனைத்தும்‌ முதலில்‌ அச்சு ஊடகத்தில்‌ பதிவு 
செய்யப்பட்டு பின்னர்‌ மின்னணு ஊடகத்தில்‌ பதிவேற்றம்‌ செய்யப்பட்டூள்ளன. 
ஆயின்‌ சங்க இலக்கிய ஆங்கில மொழிபெயர்ப்புகளை வாசகர்களுக்கு 


அறிமுகம்‌ செய்வதற்காக இயங்கும்‌ வலைப்பூ “கற்க..... நிற்க” என்பதாகும்‌. 


இவ்வலைப்பூவினை உருவாக்கியவர்‌ பழனியப்பன்‌ வைரம்‌ ஆவர்‌. 
இவ்வலைப்பூவினை தான்‌ தொடங்கியதந்கான காரணத்தினை றூல ஐ 
ளவயசவநன வாளை டிடழப? என்ற தலைப்பில்‌ தந்துள்ளார்‌. அதில்‌ 


குறிப்பிடப்பெற்றுள்ள விவரம்‌ பின்வருமாறு. 


தமிழின்‌ மீது அதிக ஆர்வமில்லாத பழனியப்பன்‌ மேல்நாட்டிற்கு 
உயர்கல்விக்காகச்‌ சென்றபொழுது, ஒரு நாளைக்கு ஏறத்தாழ ஆறு மணி 
நேரத்தை தனிமையில்‌ கழிக்க வேண்டியதாயிற்று. இந்நிலையில்‌ அவருடைய 
நண்பரின்‌ அறிவுரையின்‌ பேரில்‌ கல்கியின்‌ புகழ்‌ பெற்ற வரலாற்று 
நாவலாகிய பொன்னியின்‌ செல்வனின்‌ ஆங்கில மொழிபெயர்ப்பினை ஒரு 
குறிப்பிட்ட வலைத்தளத்திலிருந்து கந்நார்‌. ஆனால்‌ அவ்வலைத்தளத்தில்‌ 41 
அத்தியாயங்கள்‌ மட்டும்‌ இருந்ததால்‌, ஆர்வத்தை கட்டூப்படூத்த முடியாமல்‌ 
“சழதநஉவ ஆயனரசயை இல்‌ பதிவேற்றம்‌ செய்யப்பட்டுள்ள பொன்னியின்‌ 


செல்வனைக்‌ கற்றார்‌. பின்னர்‌ கமில்‌ சுவலபிலின்‌ தமிழிலக்கியம்‌ குறித்த 


280 


திறனாய்வு நூல்களையும்‌, ஏ.கே.ராமானுஜம்‌ மந்றும்‌ ஜியார்ஜ்‌.எல்‌.ஹார்ட்டின்‌ 
ஆங்கில மொழிபெயர்ப்புகளைக்‌ கந்றுத்‌ தேர்ந்ததாகவும்‌ பழனியப்பன்‌ 


கூறியுள்ளார்‌. 


தான்‌ கற்நுணர்ந்ததை பிறருடன்‌ பகிர்ந்து கொள்ளவே முதலில்‌ 
இவ்வலைப்பூவினைத்‌ தொடங்கினார்‌. மறைந்த அறிவியல்‌ புனைகதைப்‌ 
படைப்பாளர்‌ சுஜாதாவின்‌ நினைவாக “கந்நதும்‌ பெற்றதும்‌” என தன்னுடைய 
வலைப்பூவினைப்‌ பதிவு செய்ய எண்ணினார்‌. ஆயின்‌ அப்பெயரில்‌ ஏந்கனவே 
ஒரு வலைப்பூ பதிவுச்செய்யப்பட்டிருப்பதால்‌ கற்க. ...நிற்க என தன்னுடைய 


வலைப்பூவினைத்‌ தொடங்கியுள்ளார்‌. 


இவ்வலைப்பூவின்‌ மூலம்‌ சில தமிழர்களாவது தங்களுடைய 
தாய்மொழியின்‌ வளத்தை உணர்வார்கள்‌ என்று தான்‌ நம்புவதாகவும்‌ 


கூறியுள்ளார்‌. 


இப்பகுதிக்கான பின்னூட்டத்தில்‌ ஏறத்தாழ நாற்பதிந்கும்‌ மேந்பட்டோர்‌ 
இவ்வலைப்பூவினை தாங்கள்‌ மிகவும்‌ விரும்புவதாகவும்‌ கூறியிருப்பதுடன்‌ 
வைரத்தின்‌ முயந்சி வெற்றி பெற பலரும்‌ வாழ்த்துகளைத்‌ 
தெரிவித்துள்ளனர்‌. 


20.04.2011 தேதியிட்ட வலைப்பூவின்‌ குறிப்பேட்டில்‌ குறுந்தொகையில்‌ 
அமைந்த 


“முளிதயிர்‌ பிசைந்த காந்தள்‌ மெல்விரல்‌ 
கழுவுறு கலிங்கம்‌, கழா௮து உடீஇ 

குவளை உண்கண்‌ குய்ப்புகை கமழத்‌ 
தான்துழந்து அட்ட தீம்புளிப்‌ பாகர்‌ 

“இனிது” என கணவன்‌ உண்டலின்‌ 

நுண்ணிதின்‌ மகிழ்ந்தன்று ஒண்ணுதல்‌ முகனே” 


என்ற கூடலூர்‌ கிழாரின்‌ பாடலை பழனியப்பன்‌ வைரம்‌, “றூயவ வாந 
கழளவநச அ௮ழவாநச எளயனை வழ வாந அழவாநச ழக வாந பசைட்‌”்‌ 


என்ற குறிப்புடன்‌ பின்வருமாறு மொழிபெயர்த்துள்ளார்‌: 


281 


“ளூாந மநெயனநன வாந ௮அயவரசந உரசன நவை ஈநச 
முயவொய்ட டமைந ளழகவ கபைநசள 

யுனெ உசறைன ைி நச பயசஅநவெ 

ளாந நாழளந முரஎயடயைை டமைந 

நுலநள நவை டழறநநச டனைள யவைநன டிடயஉம 

நுயள கடைடநன நவை ளஅழமந கசழ௮ ளநயளழவபபைிைெ 
நுழசந வாந ளயஅ௮ந பயசஅநவெ நவைழரவ நயளாபை 

யுனெ ளநசஎநன வாந ளநநநவ ளழரச டஙநைரனை (முரணாயஅடிர) 


நூந ளவசைசநன யனெ உழழமநன 


ர்நச £ரளடியனெ ளயனை “ளறநநநவ? யனெ யவந வாந கழழன 


ர்நச கயஉந நவை டிசபைாவ கழசநாநயன பயஎந 


ளுரடிவடந ளஅடைந” 


இப்பாடலின்‌ கீழ்‌ குவளை மற்றும்‌ காந்தள்‌ மலர்களின்‌ படங்களும்‌ 


நல்கப்பட்டுள்ளது. 

பாடல்‌ மொழிபெயர்ப்பிற்கான பின்னூட்டம்‌ அனைத்தும்‌ 
தமிழர்களுடையதாகும்‌. அவர்கள்‌ அனைவரும்‌ மொழிபெயர்ப்பினைப்‌ 
பாராட்டியுள்ளனர்‌. 


ஜனவரி 2, 2011 தேதியிட்ட குறிப்பேட்டில்‌ குறுந்தொகையில்‌ அமைந்த 


மோசிகீரனாரின்‌ பாடலாகிய, 


“பெயர்த்தனென்‌ முயங்க, “யான்வியர்த்தனென்‌” என்றனள்‌ 
இனி அறிந்தேன்‌ அது துனி ஆகுதலே 

கழல்தொடிய ஆஆய்‌ மழை தவம்பொதியில்‌ 
வேங்கையும்‌ காந்தளும்‌ நாறி 

ஆம்பல்‌ மலரினும்‌ தான்‌ தண்ணியளே?26 


மகட்போக்கிய செவிலித்தாய்‌ கூநீநாக அமைந்த இப்பாடலை, 
“சநயஉவபைெ வழ ௮ல நஅ௮டிசயஉந 


வாந பசைட 
நாழ ஈயன வாந உழழடநெளள ழக யஅடியட 


282 


யனெ வாந கசயபசயடலெந ழக ஏநபெயைை யனெ முயவொய்ட 
கசழ௮ வாந உடழரன உழஎநசநன “ழவாலடை அழரவெயைி ழக 
யுயலஇ நாழ நழசந வாந உரசஎநன நயசசழைச யமெடநவ 
ளுயனை “ஐ ய௮ ளறநயவபைெ்‌ 

முடெல ழெற 

ஹஜ ரனெநசளவயனெ ஈ£நச னளைிடநயளரசந?” 


இப்பாடலுக்கான விளக்கமும்‌ எளிய ஆங்கிலத்தில்‌ நல்கப்பட்டூள்ளது. 


இதுவேயன்றி இப்பாடலுக்குரிய சண்முகம்‌ பிள்ளை, டேவிட்‌.இ.லடன்‌ 
மற்றும்‌ ஏ.வி.சுப்பிரமணியனின்‌ மொழிபெயர்ப்பும்‌ தரப்பட்டுள்ளது. இதன்‌ மூலம்‌ 
வாசகர்கள்‌ பாடலுக்கான மொழிபெயர்ப்புகளை ஒப்பு நோக்கிச்‌ சிறந்ததைத்‌ 


தேர்ந்து தெளியலாம்‌. 


நவம்பர்‌ 10, 2010-ஆம்‌ தேதியிடப்பட்ட குறிப்பேட்டில்‌ காணப்படும்‌ 
குறுந்தொகை மொழிபெயர்ப்பு பின்வருமாறு. 


“வாந எயளவ உவைல ஈ£யன எடநிவஇ நந னனை மழெவ 

நந £ஈநயசன வாந ளழரனெ 

ழக உழடழரசகரட உடரளவநசள ழக யபநன கடழறநசள 

நாலை டழழம டமைந ளயிசைநள 

னநஉழசயவநன ழ்‌ வாந ளழகவ டிசயலொநள ழக 

வாந ழெஉாைை வசநநஇ நவை டநயளள்‌ டமைந "நயஉழஉம 
கநநவ 

கயடடபை னழநெ 

மெ வாந நுணாடை அழரவெயளெை உடழளநச வழ ழரச ஈழரளந?” 


குறி பிழைத்த தலைமகன்‌ பிந்றை ஞான்று இரவுக்குறி வந்துழி தோழி 
சிறைப்புறமாகக்‌ கூறியது என்ந துறையில்‌ அமைந்த, 


“கொன்னளர்‌ துஞ்சினும்‌, யாம்துஞ்சலமே 
எம்‌இல்‌ அயலது எழில்‌ உம்பர்‌ 
மயில்‌ அடி இலைய மாக்குரல்‌ நொச்சி 
அணிமிகு மென்கொம்பு ஊழ்த்த 


283 


2527 


மணிமருள்‌ பூவின்‌ பாடூநனி கேட்டே 


என்ற பாடலின்‌ மொழிபெயர்ப்பே மேற்சுட்டியதாகும்‌. 


இப்பாடலின்‌ மொழிபெயர்ப்பின்கீழ்‌ மயிலின்‌ அடியும்‌ (நேயஉழஉமள 
கநநவ) நொச்சி இலையும்‌ ஒப்பிட்டு காட்டப்பெற்றுள்ளன. மேலும்‌ மயிலடி 
நொச்சி மரத்தின்‌ படமும்‌ தரப்பட்டூள்ளது. 


பாடல்‌ மொழிபெயர்ப்பிற்கு மேல்‌ திரு.௮ரப்‌ அவர்கள்‌ பின்னூட்டத்தின்‌ 
மூலம்‌ வழங்கிய ஆலோசனையை ஏற்று மொழிபெயர்ப்புத்‌ 
திருத்தப்பட்டூள்ளதாகவும்‌ குறிப்பு வழங்கப்பட்டூள்ளது. 


திரு.௮'ரப்‌ அவர்களின்‌ பின்னூட்டம்‌ மயிலடி நொச்சி மரத்தை பற்றிய 
குறிப்பினை வழங்கியுள்ளது. இப்பின்னூட்டத்திந்கு வைரம்‌ தன்னுடைய 
நன்றியினைப்‌ பதிவுச்‌ செய்துள்ளார்‌. ஆகஸ்ட்‌ 08, 2010 தேதியிட்ட 
குறிப்பேட்டில்‌ “உள்ளார்‌ கொல்லோ தோழி” என்று தொடங்கும்‌ அள்ளூர்‌ 
நன்முல்லையாரின்‌ குறுந்தொகைப்‌ பாடலுக்குரிய  ஏ.கே.ராமானுஜத்தின்‌ 


மொழிபெயர்ப்பு வழங்கப்பட்டூள்ளது. 


இப்பாடலில்‌ உள்ள 

“கிள்ளை 
வளைவாய்க்‌ கொண்ட வேப்ப ஒண்பழம்‌ 
புதுநாண்‌ நுழைப்பான்‌ நுதிமாண்‌ வள்ளுகிர்ப்‌ 


பொலங்கல்‌ ஒருகா சேய்க்கும்‌?”2 


என்ந உவமைப்பகுதி, விளக்கப்‌ படங்களுடன்‌ வாசகர்‌ உணரும்‌ வகையில்‌ 


அமைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. 
ஜுன்‌ 20, 2009 தேதியிட்ட குறிப்பேட்டில்‌ 
“சிறுவெள்‌ அரவின்‌ ௮வ்வரிக்குருளை 


கான யானை அ௮ணங்கி யரங்கு 


284 


இளையள்‌ முளைவாள்‌ எயிற்றள்‌ 


வளையுடைக்‌ கையள்‌-எம்‌௮ணங்கி யோளே””2 


என்ந பாடலுக்குரிய ஏ.கே.ராமானுஜத்தின்‌ மொழிபெயர்ப்பாகிய 


“யுள ய டவைவடந நாவைந ளயெமந 

நவை டழஎநடல ளவசறைன ழ்‌ வைள லழரபெ டிழனல 
வசழரடிடநள வாந தரபெடந நடநியவெ 

வாளை எடி ழக ய பசைட 

£நச வநநவா டமைந ளிசழரவள ழக நெற சலைந 

£நச நறசளைவள ளவயஉமநன நவை டீயபெடநள 


வசழரடிடநள அந? 
என்பது தரப்பட்டூள்ளது. 

பழனியப்பன்‌ இப்பாடலை “பல அடுக்குக்கவிதை” (ஆரடவடைடயலநச 
ழநஅ௮) என்று குறிக்கின்றார்‌. முதல்‌ அடுக்கில்‌ பாடலின்‌ நேர்ப்‌ பொருளை 
மட்டும்‌ சுட்டியுள்ளார்‌. 

இரண்டாவது அடுக்கில்‌ பாம்பின்‌ விம்‌ யானையை அச்சுநுத்தியதைப்‌ 


போல தலைவியின்‌ நலம்‌ தலைவனை அச்சுநுத்தியதாக “அணங்கு” என்ற 


சொல்லைக்‌ கொண்டு உணர்த்துகின்றார்‌. 


மூன்றாவது அடுக்கிலும்‌, நான்காவது அடுக்கிலும்‌ “சிறுவெள்‌ அரவின்‌ 


அவ்வரிக்‌ குருளை” என்ற தொடரை உ.வே.சாமிநாதையர்‌ மந்நும்‌ கமில்‌ 


சுவலபில்‌ உரையுடன்‌ ஆய்வுச்‌ செய்து, இவ்வரிகள்‌ தலைவியின்‌ கொங்கை 
மற்றும்‌ அல்குலின்‌ நலத்தை உரைக்கின்றது என்பதை தக்கச்‌ 
சான்றுகளுடன்‌ நிறுவுகின்றார்‌. இயந்கைப்புணர்ச்சிக்குப்‌ பின்‌ தலைவியை 
நீங்குந்‌ தலைமகன்‌ அவளுடனான தன்னுடைய உறவினை பாங்கனுக்கு 


மறைமுகமாக உரைப்பதாகவும்‌ கூறுகின்றார்‌. 


பாடலின்‌ உட்பொருளையும்‌, அதன்‌ அழகினையும்‌ பழனியப்பன்‌ மிக 


விரிவாக எளிய ஆங்கிலத்தில்‌ சுட்டியிருப்பது குறிப்பிடத்தகுந்தது. 


285 


முந்தைய இயல்களில்‌ சங்க இலக்கிய ஆங்கில 
மொழிபெயர்ப்பாளர்கள்‌ சங்கப்பாடலின்‌ பொருளாழாத்தை 
எடுத்துரைக்கவில்லை என்பது குறையாகச்‌ சுட்டப்பட்டூள்ளது. சங்க 
இலக்கியப்‌ பாடல்கள்‌ சிலவந்றை மொழிபெயர்ப்புச்‌ செய்துள்ள பழனியப்பன்‌ 
வைரம்‌ ஒவ்வொரு பாடலின்‌ பொருளையும்‌ இவ்வாறு ஆய்வு செய்திருப்பது 
குறிப்பிடத்தகுந்தது. எனினும்‌ ௮ச்சு ஊடகத்தில்‌ இதனுடைய சாத்தியக்கூறு 
ஆய்விற்குரியது. 


குறுந்தொகைப்‌ பாடல்கள்‌ மட்டுமல்லாது ஐங்குறுநூற்றுப்‌ பாடல்களும்‌ 
இவ்வலைப்பூவில்‌ மொழிபெயர்க்கப்பட்டூுள்ளன. சான்றாக “வருவது 
கொல்லோ தானே வாராது” என்ற பாடலுக்குரிய ஜியார்ஜ்‌.எல்‌.ஹார்ட்டின்‌ 
மொழிபெயர்ப்பு ஏப்ரல்‌ 21, 2008 தேதியிட்ட குறிப்பேட்டில்‌ தரப்பட்டூள்ளது. 
நநீறிணை, அகநானூறு முதலிய நூல்களிலிருந்த பாடல்கள்‌ 
மொழிபெயர்க்கப்பட்டிருப்பினும்‌ குறுந்தொகைப்‌ பாடல்களின்‌ மொழிபெயர்ப்பே 


இவ்வலைப்பூவில்‌ மிகுதியாகக்‌ காணப்படுகின்றன. 


அகப்பாடல்கள்‌ மட்டுமின்றி புறப்பாடல்களும்‌ 
மொழிபெயர்க்கப்பட்டூுள்ளன. சான்றாக புறநானூற்றில்‌ அமைந்த சேரமான்‌ 
கணைக்கால்‌ இரும்பொறையின்‌ “குழவி இறப்பினும்‌ ஊன்றடி பிறப்பினும்‌”?! 
என்ற பாடலுக்குரிய ஜியார்ஜ்‌.எல்‌.ஹார்ட்‌ மற்றும்‌ ஏ.கே.இராமானுஜத்தின்‌ 
மொழிபெயர்ப்புத்‌ தரப்பட்டூள்ளது. 


மேலும்‌ ஏனாதி திருக்கள்ளியைக்‌ கோனாட்டு எறிச்சலூர்‌ மாடலன்‌ 


மதுரைக்‌ குமரனார்‌ பாடிய 


“ந்யே, ௮அமர்கா ணினமர்‌ கடந்தவர்‌ 
படைவிலக்கி யெதிர்‌ நிற்றலின்‌ 

வா௮ள்‌ வாய்த்த வடுகாழ்‌ யாக்கையொடு 
கேள்விக்‌ கினியை கட்கின்‌ னாயே 
அவரே, நிந்காணிநீ புறங்‌ கொடுத்தலின்‌ 


286 


ஊறறியா மெய்யாக்‌ கையொடு 

கண்ணுக்‌ கினியர்‌ செவிக்கின்‌ னாரே 

அதனா, னியுமொன்‌ நினியை யவருமொன்‌ நினியர்‌ 
ஒவ்வா யாவுள மற்றே வெல்போர்க்‌ 
கழல்புனை திருந்தடிக்‌ கடுமான்‌ கிள்ளி 
நின்னை வியக்குமிவ்‌ வுலகம.. 
தென்னோ பெரும வுரைத்திசி னெமக்கே??2 
என்ந இப்பாடலை பழனியப்பன்‌ வைரம்‌, 


லழர பழ வழ றயச 

யனெ நை 

டில சழரவபை லழரச நநெ௮லள யசசளைநள 
லழரச டிழனல ளை கரடட ழக ளஉயசள 
கசழ௮ வாந நழரனெள 

உயரளநன டில வாந ளறழசனள ழக வாந நநெ௮நைள 
ர£நலெந லழர £யஎ௭எந 

ய பழழன கயஅந 

டிரவ லழர யசந 

ரபடல வழ டழழமயவ 

லழரச நநெ௮நைள 

நாநெ வாநல ளநந லழர 

டை வாந டியவவடந கநைடன 


வரச வாநசை டியஉம யனெ 
நளஉயிந ரரெரசவஇ 

ரநலெந வாநல யசந 

பழழன வழ டழழம யவ 

டிரவ £ஈயஎந ய 

ரபடல கயஅ௮ந 

ளழ லழர £யஎந 

ய பழழன யவவசடழைரவந 
யனெ வாநல யடளழ ஈ£யஎந 
மழூநெ பழழன யவவசடழைரவந 
வாந நாயவ ளை வாந னகைகநசநடெந டிநவறநநெ 
லழரச நநெ௮நைள யனெ 


287 


லழரஇ மடைடை 

வாந அயளவநச ழக ளறகைவ ஈ£ழசளந 

யனெ வாந ழநெ நூாழ நநயசள யப யமெடநவ 
யனெ யடறயலள எலைவழசழைரள டை றயச? 
நால வாந நழசடன 

யடறயலள ஈழழெசள ழடெல லழர! 


வுநட்ட அந டூழசன” 


என்று மொழிபெயர்த்துள்ளார்‌. 


இதுவேயன்றி இவ்வலைத்தளத்தில்‌ குறிஞ்சிப்பாட்டில்‌ இடம்‌ பெற்றுள்ள 
99 மலர்களின்‌ ஆங்கில மொழிபெயர்ப்பும்‌ ௮வந்றின்‌ படங்களும்‌ ஒரு 
வலைப்பக்கத்தில்‌ காணப்படுகின்றது. தமிழிலக்கியம்‌ குறித்த சில 


திறனாய்வுக்‌ கட்டுரைகளும்‌ இவ்வலைப்பூவில்‌ அமைந்துள்ளன. 


4.8 முடிபுகள்‌: 


34 சங்க இலக்கியப்‌ பரவலாக்கத்திற்கும்‌, அதன்‌ அமைப்புச்‌ செறிவினையும்‌, 
பொருளாழத்தையும்‌ தமிழ்த்துறையினர்‌ அல்லாத பிறர்‌ அறிவதற்கும்‌ 
இணைய தளங்களில்‌ சங்கஇலக்கியங்களும்‌ அதன்‌ மொழிபெயர்ப்புகளும்‌ 


பதிவேற்றம்‌ செய்யப்படுதல்‌ அவசியமாகும்‌. 


3 கணினித்‌ தமிழ்ப்பயன்பாட்டில்‌ எழுத்துருக்கள்‌ மிகப்பெரிய 
சிக்கலாகின்றன. எனவே உலகமெங்குமுள்ள தமிழர்கள்‌ அனைவருக்கும்‌ 
பொதுவாக ஒரு தமிழ்‌ தகுதரம்‌ அறிவிக்கப்படும்‌ (இப்பொழுது உள்ள 
தஸ்கி, ஒருங்குறி) ஆகியவை குறித்து அறிஞர்களிடையே பெரும்‌ கருத்து 
வேறுபாடு நிலவுகின்றது. இந்நிலை மாறவேண்டும்‌. 


4 சங்க இலக்கிய இணையதள மொழிபெயர்ப்புகளைப்‌ பொறுத்தமட்டில்‌ 
பெரும்பான்மையும்‌ அச்சு ஊடகத்தில்‌ உள்ள மொழிபெயர்ப்புகள்‌ தாம்‌ 


மின்னணு ஊடகங்களிலும்‌ பதிவேற்றம்‌ செய்யப்பட்டுள்ளன. இந்நிலை 


288 


மாறி மின்னணு ஊடகங்களுக்கென்று சிலமொழிபெயர்ப்புகள்‌ உருவாக 


வேண்டும்‌. 


* வலைப்பூவினை உருவாக்கியவர்கள்‌ தங்களுடைய இடுகைகளில்‌ 
மேலைநாட்டாரின்‌, ஆங்கில மொழிபெயர்ப்புகளையே 
சான்றுகளாக்கியுள்ளனர்‌. தமிழ்‌ மரபினில்‌ ஆழந்காந்பட்டதன்‌ மூலம்‌ 
சிறந்த ஆங்கில பெயர்ப்புகளை உருவாக்கி வரும்‌ வீ.முருகன்‌, 
அ.கட்சிணாமூர்த்தி, பாலகிருண முதலியார்‌ போன்றோரின்‌ படைப்புகள்‌ 
இணையதளத்தில்‌ இடம்பெற வேண்டும்‌. 


4 இணையத்தின்‌ மொழிபெயர்ப்புகள்‌ முழு வளர்ச்சி பெறவில்லையென்பதும்‌, 
தமிழறிஞர்களின்‌ முயற்சியால்‌ இணையத்தள பெயர்ப்புகள்‌ விரிவு பெறின்‌ 
பல புதிய ஆய்வுக்களங்கள்‌ உருவாகும்‌ எனினும்‌ இணையதளத்தில்‌ 
தந்பொழுது கிடைக்கலாகும்‌ மொழிபெயர்ப்புகள்‌ அனைத்தும்‌ சங்க 
இலக்கியப்‌ பரவலாக்கத்திந்குப்‌ பெரிதும்‌ துணை செய்கின்றன என்பது 
இவ்வியலின்‌ வழி பெறப்படுகின்றது. 


289 


சான்றெண்‌ விளக்கம்‌ 


— 


நன்னூல்‌ சொல்‌ உரியியல்‌., நூ.462 
நநற.நமைநைனயை.ழசப 

முனைவர்‌.துரை.மணிகண்டன்‌., இணையமும்‌ தமிழும்‌, ப.12 
மேலது., ப.14 

மேலது., ப.21 

நறநந.தயகயெடடைசயசல.ழசப 

முனைவர்‌ துரை.மணிகண்டன்‌., இணையமும்‌ தமிழும்‌, ப.25 


முனைவர்‌ துரை.மணிகண்டன்‌., இணையத்தில்‌ தமிழ்‌ வலைப்பூக்கள்‌, ப.11 


வர்‌ இட்‌ அட்‌ அம்‌ கல்‌ ல்‌ 


மேலது., ப.12 

10. குறுந்‌., பா.228 

11. மேலது., பா.70 

12. மேலது., பா.49 

13. மேலது., பா.56 

14. மேலது., பா.40 

15. ஜங்குறு., பா.255 

16. பரிபாடல்‌., பா.3., பா.௮.63-68 
17. கலித்‌., பா.133 


18. புறம்‌., பா.192 
19. மேலது., பா.243 
20. நற்‌., பா.301 
21.குறுந்‌., பா.337 
22. மேலது., பா.3 
23. புறம்‌., பா.91 
24. குறுந்‌., பா.23 
25. மேலது., பா.167 
26. மேலது., பா.84 
27. மேலது., பா.138 
28. மேலது., பா.167 


290 


29. மேலது., பா.119 
30. ஜங்குறு., பா.295 
31.புறம்‌., பா.74 

32. மேலது., பா.167 


ழுழுழமுழுழு 


201 


முடிவுரை 


செவ்வியல்‌  இலக்கியங்களாகச்‌ சுட்டப்பெறும்‌ சங்க இலக்கியம்‌ 
ஏறத்தாழ 473 புலவர்களால்‌ இயற்றப்பட்ட 2381 பாக்களின்‌ தொகுப்பாகும்‌. 
இப்பாக்களின்‌ அமைப்பில்‌ காணப்படும்‌ ஒத்திசைவும்‌, பொருளாழமும்‌, 


தமிழாய்வுக்‌ களங்களில்‌ ஆய்விற்கான பரந்த களத்தை உருவாக்கின. 


தொடக்கக்காலத்தில்‌ சங்க இலக்கியத்தைப்‌ பொருண்மையாகக்‌ 


கொண்டு அமைந்த தமிழியல்‌ ஆய்வுகளனைத்தும்‌ அவ்விலக்கியத்தின்‌ 


திணை, துறை கட்டமைப்பினையும்‌, பொருண்மையினையும்‌ ஆய்வு 
செய்வதாக அமைந்துள்ளன. வ.சுப.மாணிக்கனார்‌, க.ப.அறவாணன்‌ 
ந.சுப்புரெட்டியார்‌ ஆகியோரின்‌ ஆய்வுகள்‌ இவ்வகையினைச்‌ 
சார்ந்தவையாகும்‌. 


பின்னர்‌ சங்க இலக்கிய அழகியல்‌ கூறுகள்‌ தமிழறிஞர்களால்‌ ஆய்வு 
செய்யப்பட்டன. மு.வரதராசன்‌, தனிநாயக அடிகள்‌, தமிழண்ணல்‌ 
முதலியோரின்‌ ஆய்வுகள்‌ இவ்வகையைச்‌ சார்ந்ததாகும்‌. சங்க இலக்கியம்‌ 


மொழிபெயர்ப்புகள்‌ குறித்த ஆய்வுகள்‌ ௮ருகியே காணப்படுகின்றன. 


சங்க இலக்கிய மொழிபெயர்ப்புகள்‌ குறித்த திறனாய்வுகள்‌ எழுவதற்கு 
முன்னதாக சங்க இலக்கிய மொழிபெயர்ப்பாளர்கள்‌ அனைவரும்‌ 
தங்களுடைய நூலின்‌ ஒரு பகுதியாக சங்க இலக்கியத்தில்‌ காணப்படுகின்ற 
மொழியியல்‌, இலக்கிய மந்றும்‌ பண்பாட்டுக்கூறுகளை மொழிபெயர்க்கும்‌ 


பொழுது தோன்றுகின்ற சிக்கல்களை எடுத்துரைத்துள்ளனர்‌. 


சங்க இலக்கிய மொழிபெயர்ப்புகள்‌ என்ற பொருண்மையில்‌ 
உ லகத்தமிழாராய்ச்சி நிறுவனம்‌, ஆசியவியல்‌ நிறுவனம்‌ உள்ளிட்ட 
நிறுவனங்களும்‌, தமிழகப்‌ பல்கலைக்கழகங்கள்‌ நடத்திய கருத்தரங்கங்கள்‌ 
சங்க இலக்கிய மொழிபெயர்ப்புகள்‌ குறித்த ஆய்வுகளுக்கு கிரியா 
ஊக்கியாகத்‌ திகழ்ந்தன. 


292 


பொதுவாக மூலத்தின்‌ பொருள்‌ முதன்மை பெறும்‌ வகையில்‌ 
பெறுமொழி நிகரன்களைக்‌ கண்டறிவது மொழிபெயர்ப்பின்‌ 


மையத்தன்மையாக கருதப்படுகின்றது. 


சங்க இலக்கிய மொழிபெயர்ப்புகள்‌ குறித்த ஆய்விற்கு மேற்கூறிய 
கருத்தே அளவுகோலாக அமைகின்றது. ஏனெனில்‌ சங்கப்பாடல்கள்‌ 
குறிப்பாக அகப்பாடல்கள்‌ தமிழர்களின்‌ மொழி, இலக்கிய பண்பாட்டு 


மரபுகளின்‌ கொள்கலன்களாகத்‌ திகழ்கின்றன. 


இந்நிலையில்‌ சங்க அகப்பாடல்களில்‌ உள்ள மொழி, இலக்கிய, 
பண்பாட்டு கூறுகளுக்கான நிகரன்களைக்‌ கண்டறிந்து மொழிபெயர்க்கும்‌ 
முறையே பிநமொழியாளர்கள்‌ அகப்பாடல்களை முழுவதுமாக உணர்ந்து 


கொள்ள துணை செய்யும்‌. 


சங்க இலக்கியத்தை உலக அரங்கில்‌ நிலை நிறுத்தும்‌ இத்தகைய 
மொழிபெயர்ப்பு பணியை நிறுவனங்களும்‌, தனி நபர்களும்‌ குறிப்பிட்ட சில 
நோக்கங்களோடூு மொழிபெயர்க்கும்‌ பெற்றியை இவ்வாய்வில்‌ காணமுடிகிறது. 


குறிப்பாக, நிறுவனம்‌ சார்ந்த மொழிபெயர்ப்பாளர்தம்‌ 


கோட்பாடுகளைவிட நிறுவனக்‌ கொள்கைகளுக்கு முதலிடம்‌ தரப்படுகின்றது. 


தனிநபர்கள்‌ பெரும்பாலும்‌ ஒரு பாடலை இலக்கியத்தை முழுமையாக 
மொழிபெயர்த்துள்ளனர்‌. இவர்கள்‌ செய்யும்‌ பாடல்‌ தேர்வு குறித்து எவ்வித 


வரையறையும்‌ காணப்படவில்லை. 


இவ்விருவகையான மொழிபெயர்ப்பாளர்களுக்கிடையில்‌ வேறுபாடுகள்‌ 
பல காணப்படினும்‌ சங்க இலக்கியத்தின்‌ நயங்களை மொழிபெயர்க்க 
இயலாது என்ற கருத்து மொழிபெயர்ப்புகளுக்கு அவர்கள்‌ வழங்கியுள்ள 
குறிப்புரைகள்‌ மூலம்‌ புலனாகின்றது. 


293 


சங்க அகப்பாடல்களை மொழிபெயர்ப்பவர்கள்‌ தொல்காப்பிய 
அ௮அகநெறிகளைக்‌ கந்றுத்தேர்ந்த பின்புதான்‌ சங்க இலக்கிய மரபுகளை 
உணர்ந்து மொழிபெயர்க்க இயலும்‌. இவ்வகையில்‌ ஆய்வில்‌ கண்டூள்ள 
மொழிபெயர்ப்பாளர்கள்‌ அனைவரும்‌ தொல்காப்பியத்தைக்‌ கற்றுத்‌ 


தேர்ந்துள்ளனர்‌ என்பது அவர்கள்தம்‌ முன்னுரையின்‌ மூலம்‌ புலனாகின்றது. 


ஆயினும்‌, இவர்கள்‌ ௮அகவிலக்கிய மரபுகளில்‌ சிலவந்றை விலக்கியும்‌, 
சிலவற்றை விளக்கியும்‌ பல்வேறு வழிமுறைகளை கையாண்டூள்ளனர்‌ 
என்பதை அறிய முடிகின்றது. அவற்றுள்‌ குறிப்பிடத்தக்க சில பின்வருமாறு: 
நற்றிணையையும்‌, அகநானூறு மூன்று தொகுதிகளையும்‌ மொழிபெயர்த்த 
பேரா.தட்சிணாமூர்த்தி ஒவ்வொரு மொழிபெயர்ப்பிலும்‌ ஒவ்வொரு முறையை 
பின்பநீறியுள்ளார்‌. தேர்ந்த சில பாடல்களை மொழிபெயர்த்த 
ஜியார்ஜ்‌.எல்‌.ஹார்ட்‌, பெ.நா.௮ப்புஸ்வாமி ஆகியோர்‌ திணைக்குறிப்புகளுக்கு 


முக்கியத்துவம்‌ வழங்கவில்லை. 


அடைபுணர்தொடர்களை பொறுத்தமட்டில்‌ சிக்கல்கள்‌ நிறைந்த - 
ஆங்கில மரபுக்கு முற்றிலும்‌ மாறுபட்ட அடைபுணர்தொடர்களை 
மொழிபெயர்ப்பது மொழிபெயர்ப்பாளர்களுக்கு பெரும்‌ சவாலாக உள்ளதை 
அறிய முடிகிறது. சிலர்‌ அடைபுணர்தொடர்களை நீக்கி விடுகின்றனர்‌ வேறு 
சிலர்‌ அடைபுணர்தொடர்களின்‌ உட்பொருள்‌ புலப்படாதவாறு உள்ளதை 


உள்ளவாறே தந்துள்ளனர்‌. 


இவ்வாறாக இலக்கிய மரபுகளை மொழிபெயர்ப்பதில்‌ வேறுபாடுகள்‌ 
காணப்பட்டாலும்‌ மூலமொழியின்‌ பெரும்பாலான விழுக்காட்டு கருத்துக்கள்‌ 
இலக்கிய வாசகர்களுக்குச்‌ சரியாகச்‌ சென்று சேரவேண்டுமெனில்‌ திணை, 
துறை, சூழல்‌, கூற்று போன்ற அ௮கப்பாடல்களுக்குரிய மரபுகளுடன்‌ கூடிய 
மொழிபெயர்ப்புகளே சிறந்த மொழிபெயர்ப்புகளாகத்‌ திகழமுடியும்‌ என்பதை 
இவ்வாய்வு உறுதி செய்கின்றது. 

புறப்பண்பாட்டுக்‌ கூறுகளுள்‌ காவன்முரசு, கடிமரம்‌, அடையாளப்புூக்கள்‌, 
வெண்கொற்றக்குடை ஆகியவற்றை மொழிபெயர்ப்பதிலும்‌, ௮கப்பண்பாட்டுக்‌ 
கூறுகளுள்‌ கையுறை, அறத்தொடு நிநீநல்‌, உடன்போக்கு, சிலம்பு கழி 


294 


நோன்பு, அம்பல்‌, ௮லர்‌ போன்றவற்றை மொழிபெயர்ப்பதிலும்‌ தமிழ்‌ மரபின்‌ 
பின்னணியில்‌ வந்த மொழிபெயர்ப்பாளர்கள்‌ அதிக கவனம்‌ 
செலுத்துகின்றனர்‌. பிறமொழியைச்‌ சார்ந்த  மொழிபெயர்ப்பாளர்கள்‌ 
பண்பாட்டுப்‌ மரபுகளைக்‌ காட்டிலும்‌ கருத்துப்புலப்பாட்டிந்கு அதிக 
முக்கியத்துவம்‌ தருவதை காணமுடிகின்றது. 

தகவல்தொடர்புப்புரட்சியில்‌ தற்பொழுது தலைமை பெற்று வரும்‌ 


இணைய தளங்களின்‌ வழி சங்க இலக்கிய மொழிபெயர்ப்பு வெளியாவது 


தமிழ்‌ செம்மொழியாக ஆணை பிறப்பிக்கப்பட்டு ஏற்பளிக்கப்பட்ட பின்னர்‌ 


இன்றைய சூழலில்‌ மிகவும்‌ இன்றியமையாததாகும்‌. 


உலக அளவில்‌ சங்க இலக்கியத்தைப்‌ பரவலாகவும்‌ உடனுக்குடனும்‌ 


மொழிபெயர்க்கவும்‌ அ௮ம்மொழிபெயர்ப்பினைப்‌ பலரும்‌ பார்வையிடவும்‌, அது 


பற்றிய வாசகர்களின்‌ பின்னூட்டத்தை உடனுக்குடன்‌ பெறவும்‌ வல்ல 
இணைய மொழிபெயர்ப்பு சாத்தியமானால்‌ சங்கப்‌ பாடல்களின்‌ செல்வாக்கு 


உலக அளவில்‌ தலைமையேற்கும்‌. 


இவ்வகையில்‌ இணையத்‌ தளத்தில்‌ சங்க இலக்கியங்களின்‌ 
மொழிபெயர்ப்புகளைப்‌ பநீநி ஆராய்ந்தபொழுது அச்சு ஊடக 
மொழிபெயர்ப்பைக்‌ காட்டிலும்‌ அதிகமான வேறுபாடுகள்‌ இணையதள 
மொழிபெயர்ப்புகளில்‌ காணமுடிகின்றது. ஆயினும்‌ இணையதள 
மொழிபெயர்ப்பாளர்களின்‌ முயற்சி போற்றுதற்குரியதாகும்‌. சிறப்பாக, 


2 


பழனியப்பன்‌ வைரத்தின்‌ “கற்க... நிற்க என்னும்‌ வலைத்தளத்தில்‌ 
காணப்படும்‌ மொழிபெயர்ப்புகள்‌ புதிய தளங்களுக்கு சங்க இலக்கியத்தை 
இட்டுச்‌ செல்வதை அறிய முடிகின்றது. மேலும்‌ தமிழறிஞர்கள்‌ மட்டும்‌ கற்று 
வந்த சங்க இலக்கியத்தை தமிழ்‌ இலக்கிய அறிமுகம்‌ இல்லாத பிறரும்‌ 
கந்கவும்‌, அது குறித்த தங்களது கருத்துக்களைப்‌ பதிவுச்‌ செய்யவும்‌ 
இவ்வலைத்தளம்‌ வழிவகுக்கின்றது. 


சங்க இலக்கிய இணையதள மொழிபெயர்ப்பை பொறுத்தமட்டில்‌ 


பெரும்பான்மையும்‌ அச்சு ஊடகத்தில்‌ உள்ள மொழிபெயர்ப்புகள்‌ தான்‌ 


மின்னணு ஊடகங்களிலும்‌ பதிவேநீநம்‌ செய்யப்பட்டுள்ளன. இந்நிலை மாறி 


295 


மின்னணு ஊடகங்களுக்கென்று சில மொழிபெயர்ப்புகள்‌ உருவாக வேண்டும்‌. 


தமிழறிஞர்களும்‌, தமிழ்‌ ஆர்வலர்களும்‌ இணைய தள மொழிபெயர்ப்பில்‌ 
கவனம்‌ செலுத்துதல்‌ வேண்டும்‌. 


வருங்காலத்தில்‌ இத்துறையில்‌ பரந்து விரிந்து கிடக்கும்‌ 


ஆய்வுக்களங்களுள்‌ குறிப்பிடத்தக்க சில பின்வருமாறு: 


1. சங்க இலக்கிய மொழிபெயர்ப்பறிஞர்கள்‌ இருவரின்‌ 
மொழிபெயர்ப்பினை ஒப்பிட்டு ஆய்வு செய்து அவர்தம்‌ நிறை 
குறைகளை நிரலிடூதல்‌ 

2 இணையதள மொழிபெயர்ப்புகளை மட்டும்‌ முதன்மை ஆதாரங்களாக 


கொண்டு ஆய்வு மேந்கொள்ளுதல்‌. 


3. ஆங்கிலப்‌ பின்னணியைக்‌ கொண்ட மொழிபெயர்ப்பாளர்களின்‌ 
மொழிபெயர்ப்பில்‌ அவரவர்‌ வளர்ந்த சூழலின்‌ தாக்கம்‌ எவ்வாறு 


அமைகின்றது என்பதை கண்டறிதல்‌. 


முழுமழுழுழே 


296 


துணை நூற்பட்டியல்‌ 


முதன்மைச்‌ சான்றுகள்‌ 


1. 


யிரளநய௮ஜை “£.இ 


யிரளநயஅஇை “இ 


டம்யடயமசளையெ 
ஆரனயடலையசஇ 
யேடடயனடை சு. 


டம்யடயமசளையெ 
ஆரனயடலையசஇ 
யேடடயனடை சு.இ 


ஊாநடடயைத து.ஏ.இ 


னயமளாயைஅரசவாலஇ 
னச.யு.இ 


இைமளாபயைஅரசவாலஇ 
னுச.யு.இ 


வுயஅடைஎசளந டை வுசயளெடயவழைெ 
ஜவெநசயெவழையெட ஜளெவெவைரவந 
ழக வுயனடை ளுவரனநைளஇ 
ஜஊாநயெல - 600 113. 


முரசரலெொலை “- “யவவரஇ 
ஆரவவழடடயலசைய௮ 
ஜவெநசயெவழையெட ஜளெவெவைரவந 
ழக வுயஅனடை ளுவரனநைளஇ 
ஊாநயெஸ - 600 113. 

1997. 


முரசரவொழபயை 

மாயசயவானையளயட ருளைநசளவைலஇ 
வுசைரஉாசையியடடலை - 620 024. 

2009. 


வாந புழடனந யுவொழடழபல ழக 
வுய௮அடை டூவைநசயவரசந 

வாந ளுழரவா ஜனெயை ளுயளைய 
ளுனைனயவொயஇ 

நுழசமள “ரடிடீளைபைெை ளுழஉநைவல 
வநெஎநடடல டனஜைவைநனடஇ 
ஊாநயெல - 18. 

2004. 


“யவவரியவவர 


ஊநல்டழெ சுந “செ 

1946. 

முரசரவெழமயை 

ஏநவசலைநடஎல ரடிடளைநசளஇ 


வாயதெயளஎரச - 613 007. 
2007. 


யுமயயெரெசர 

வாந யுமய௮ குழரச ர்ரனெசநன “யசவ | 
ரூ 2 

மாயசயவானையளய ருளைநசளவைலஇ 
வுசைரஉாசையியடடலை - 620 024. 

1999. 


297 


11. 


12: 


13. 


15. 


இைமளாயைஅரசவாலஇ 
னச.யு.இ 


இயைமளாபயைஅ௮ரசவாலஇ 
னச.யு.இ 


யுமயயெரெசர 

வாந யுமய௮ குழரச ர்ரனெசநன “யசவ 3 
மாயசயவானையளய ருளைநசளவைலஇ 
வுசைரஉாசையியடடலை - 620 024. 

2010. 


வாந யேசசயைை குழரச ர்ரனெசநன 
ஜஐவெநசயெவழையெட ஜஐளெவெவைரவந 
ழக வுய௮டை ளுவரனநைளடஇ 
ஊாநயெல - 600 113. 

2001. 


ர்யசவ டு.புநழசபந - ஐஜஜஇ “மநவள ழக வுயஅுடை யுவொழடழபநைள 


துழாளெயஅ௮ரநட.பு.இ 


துழவானைரவாரஇ “£.இ 


துழவானைரவாரஇ “.இ 


ஆரசரபயடஜெ னச.ஏ.இ 


“யனெயைடழெ னுச. 


£சடை்நவழ டூடைசயசல ழக யுளயை 
ளூவரனநைளஇ 
1979. 


வுய௮டை “ழநவசல வாசழரபா வாந 
யுபநள 

ஏழட-ஜஜஇ ஜளெவெவைரவந ழக யுளயை 
ளுவரனநைளஇ 

ஊாநயெலஸ - 600 119. 

2000. 


“ரசயயெரெசர 

வாந ஊாசளைவயைப டூவைநசயவரசந 
ளுழஉநைவல 

ஆயனசயள - 600 003. 


யுமைமரசரரெசர 

வாந ஊாசளைவயை டவைநசயவரசந 
ளழஉநைவலஇ 

ஆயனசயள - 600 003. 

1984. 


முயடவைழமயை 
ஜளெவெவைரவந ழக யுளயைெ 
ளுவரனநைளஇ 

ஊாநயெலஸ - 600 119. 

1999. 


டூழள ைிை வாந நழழனநன ஈடைட 


ளடழிந 
ஊாநடடயஅவு “ரடிடீளைபைெ ர்ழரளநஇ 


ஆயனசயள - 600 024. 


298 


1995. 


299 


16. “யனெயைடெனுச:.இ “யசவியவயட 
ர்ரனளயஎயவாை புயயிெயவாை 
வுசரளவஇ 
ஆயனசயள. 
1996. 


— 


7. “ழிந.புர௬.இ வுயஅடை ர்நசழஜை “ழந௮ள 
ஜஐவெநசயெவழையெட 
ஜளெவெவைரவந ழக வுய௮அடை 
ளுவரனநைளஇ 
ஜஊாநபயெஸ-600 113. 

1997. 


18. சுயதயபழியடய சுயஅயளய௮ை ஏழடைநள ழக வுயஅடை 
ர்நசழடை “ழநவசல 
யுசசையசயபெய௮ 
வுசைரியவவரசஇ 
1985. 


19. சுயஅயரெதயஅ௮இ யு.மு.இ “ழந௮ள ழக டூழள யனெ றுயச 
முகெழசன ர௬ுனளைநசளவைல 
“சநளளஇ 
முஒ 2688 
1985. 


20. ளாயஜெரபயஅ௮ “டைடயலை னுச.ஆ.இ முரசரவெழமயை 
ரூ டரனனநடெநு.இ னுயஎனை ஜஐவெநசயெவழையெட 
ஜளெவெவைரவந ழக வுயஅடை 
ளுவரனநைளஇ 
ஊாநயெஸ - 600 113 
1997. 


21. ளுழஅயளரனெயசயஅ௮இ து.ஆ.இ குளைந வுய௮டை ஜனலடடள 
ளுழடனந யனெ உழஅியலெஇ 
ஆயனசயள. 

1947. 


22. னுச. ளாரர்மைழளயமயஇ வுயஅடை “ழநவசல வாசழரபா வாந 
னுச.துழா ளுயஅரநட (புந யுபநள ஏழட-ஐஇ ஐளெவவைரவந 
ழக யுளயை ளுவரனநைளஇ 
ஊாநயெலஸ - 600 119. 
1997. 


300 


23: 


24. 


ளுரடிசய௮யயைைடெ யு.ஏ.இ 


வாயபெயியஇ ஆ.டு.இ 


இலக்கிய நூல்கள்‌ 


25. 


26. 


21: 


28. 


29. 


அகநானூறு 

களிநீநியானை நிரை, 
ந.மு.வேங்கடசாமி நாட்டார்‌ 
மற்றும்‌ ரா.வேங்கடாசலம்‌ பிள்ளை 
உரையுடன்‌ 


அகநானூறு 

மணிமிடை பவளம்‌ 
ந.மு.வேங்கடசாமி நாட்டார்‌ மற்றும்‌ 
ரா.வேங்கடாசலம்‌ பிள்ளை 
உரையுடன்‌ 


அகநானூறு 

நித்திலக்கோவை 
ந.மு.வேங்கடசாமி நாட்டார்‌ மற்றும்‌ 
ரா.வேங்கடாசலம்‌ பிள்ளை 
உரையுடன்‌ 


ஐங்குறுநூறு 
பொ.வே.சோமசுந்தரனார்‌ உரையுடன்‌. 


கலித்தொகை 
நச்சினார்க்கினியர்‌ உரையுடன்‌ 


301 


யேசசயயெஎ : 

யெ யுவொழடழபல ழக யு௮ழரச 
ியசவ௮நவெ ழக வுய௮அடை 
னுநஎநடழிஅநவெ ஊரடவரசநஇ 
புழஎநசலெநவெ ழக 
வுயஅடையெனரஇ 

1989. 


ர்ரநள யனெ ர்யசனழநைளை கசழ௮ 
ய யுஉெநைவெ டூயனெ 

யு .ஆயவாயயியனெயைடஜெ 

1970. 


திருநெல்வேலி தென்னிந்திய 
சைவ சித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌, 
சென்னை - 18. 

2009. 


திருநெல்வேலி தென்னிந்திய சைவ 
சித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌, 
சென்னை - 18. 

2009. 


திருநெல்வேலி தென்னிந்திய சைவ 
சித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌, 
சென்னை - 18. 

2007, 


திருநெல்வேலி தென்னிந்திய சைவ 
சித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌, 
சென்னை - 18. 

2009. 


திருநெல்வேலி தென்னிந்திய சைவ 
சித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌, 
சென்னை -18 

2007. 


30. குறுந்தொகை 
பொ.வே.சோமசுந்தரனார்‌ உரையுடன்‌ 


31. திருக்குறள்‌ 
பரிமேலழகருரை. 
32. நற்றிணை 


பின்னத்தூர்‌ நாராயணசாமி 
அய்யர்‌ உரையுடன்‌. 


33. பத்துப்பாட்டு 


தொகுதி - ஐ 
பொ.வே.சோமசுந்தரனார்‌ உரையுடன்‌ 


34. பத்துப்பாட்டு 
தொகுதி - ஐஐ 


பொ.வே.சோமசுந்தரனார்‌ உரையுடன்‌. 


35. பதிற்றுப்பத்து 
னளெவை சு.துரைசாமிப்பிள்ளை 
உரையுடன்‌, 


36. புறநானூறு 
பகுதி ௩ 8௧% 
னளெவை.சு.துரைசாமிப்பிள்ளை 
உரையுடன்‌ 


37. புறநானூறு 


பகுதி - ஐஐ, 
னளெவை.சு.துரைசாமிப்பிள்ளை 
உரையுடன்‌. 


இலக்கண நூல்கள்‌ 


38. தொல்காப்பியம்‌ - பொருளதிகாரம்‌ 


302 


திருநெல்வேலி தென்னிந்திய சைவ 
சித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌, 
சென்னை - 18. 

2007. 


திருநெல்வேலி தென்னிந்திய சைவ 
சித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌, 
சென்னை - 18. 

2007. 


திருநெல்வேலி தென்னிந்திய சைவ 
சித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌, 
சென்னை - 18. 

2007. 


திருநெல்வேலி தென்னிந்திய சைவ 
சித்தாந்த நூந்பதிப்புக்‌ கழகம்‌, 
சென்னை - 18. 

2007. 


திருநெல்வேலி தென்னிந்திய சைவ 
சித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌, 
சென்னை -18. 

2008. 


திருநெல்வேலி தென்னிந்திய 
சித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌, 
சென்னை - 18. 

2008. 


சைவ 


திருநெல்வேலி தென்னிந்திய சைவ 
சித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌, 
சென்னை - 18. 


2007. 

திருநெல்வேலி தென்னிந்திய சைவ 
சித்தாந்த நூந்பதிப்புக்‌ கழகம்‌, 
சென்னை - 18 

2007. 

திருநெல்வேலி தென்னிந்திய சைவ 


39. நன்னூல்‌ - சொல்லதிகாரம்‌ 


40. நம்பியகப்பொரள்‌ 


இலக்கியத்‌ திறனாய்வு நூல்கள்‌ 


41. அம்மன்கிளி முருகதாஸ்‌. 


42. ந.அரணமுறுவல்‌., 
அமரந்த்தா., 


43. ஆரோக்கியநாதன்‌.எஸ்‌., 


45. அறவாணன்‌.க.ப., 


46. இராஜ்குமார்‌ முனைவர்‌.பா.,(பதி) 


303 


சித்தாந்த நூந்பதிப்புக்‌ கழகம்‌, சென்னை 
— 18, 
2000. 


திருநெல்வேலி தென்னிந்திய சைவ 
சித்தாந்த நூந்பதிப்புக்‌ கழகம்‌, சென்னை 
— 18, 
2004. 


திருநெல்வேலி தென்னிந்திய சைவ 
சித்தாந்த நூந்பதிப்புக்‌ கழகம்‌, சென்னை 
_ 18, 
1996. 


சங்கக்‌ கவிதையாக்கம்‌ திணை மரபும்‌ 
மாற்றமும்‌ 

குமரன்‌ புத்தக இல்லம்‌, 

கொழும்பு, சென்னை. 

2006. 


மொழிபெயர்ப்புக்‌ கலை - இன்று 
பாவை பப்ளிகே ன்ஸ்‌, 


இராயப்பேட்டை, 
சென்னை - 600 014. 
2005. 


மொழியியல்‌ நோக்கில்‌ தொல்காப்பிய 
சங்க இலக்கிய ஆய்வுகள்‌ 

தரமணி, 

சென்னை - 600 113. 

2009. 


அற்றைநாட்‌ காதலும்‌ வீமும்‌ 
மெய்யப்பன்‌ தமிழாய்வகம்‌, 
சிதம்பரம்‌ - 608 001. 

2002. 


அதர்பட யாத்தல்‌ 

பகலகம்‌ 

நாச்சிக்குநிச்சி, 
திருச்சிராப்பள்ளி - 620 017. 
2005. 


47. 


48. 


49. 


50.. 


2d. 


கடிகாசலம்‌ ந., சிவகாமி.ச., 


கார்த்திகேசு. சிவத்தம்பி, 


சண்முக வேலாயதம்‌.சு., 


சந்திரன்‌.டாக்டர்‌.வீ., 


சிவகாமி.முனைவர்‌.ச., 


சங்க இலக்கியம்‌ : கவிதையியல்‌ 
நோக்கும்‌ சிந்தனைப்‌ பின்புல மதிப்பீடு 
உலகத்‌ தமிழாராய்ச்சி நிறுவனம்‌, 
தரமணி, 

சென்னை - 600 113. 

1998. 


சங்க இலக்கியம்‌ கவிதையும்‌ கருத்தும்‌ 
உலகத்‌ தமிழாராய்ச்சி நிறுவனம்‌, 


தரமணி, 

சென்னை - 600 113. 

2007. 

மொழிபெயர்ப்பியல்‌ 

உலகத்‌ தமிழாராய்ச்சி நிறுவனம்‌ 
தரமணி, 

சென்னை - 600 113. 

2008. 


மொழிபெயர்ப்பியல்‌ கொள்கைகள்‌ 
பாரி நிலையம்‌, 

சென்னை - 600 108. 

2002. 


மொழிபெயர்ப்புத்‌ தமிழ்‌ 

உலகத்‌ தமிழாராய்ச்சி நிறுவனம்‌, 
தரமணி, 

சென்னை - 600 113. 

2004. 


52; 


33 


54. 


55. 


56. 


57. 


58. 


சுப்பிரமணியம்‌ பரமேசுவரன்‌. 


சுப்பையா. .அ௮ரங்க.டாக்டர்‌., 


சுஜாதா. 


செல்வகுமார்‌.பெ., 


சேதுமணி மணியன்‌.டாக்டர்‌., 


ஞானசம்பந்தன்‌, ௮.ச., (பேரா) 


தட்சிணாமூர்த்தி. டாக்டர்‌. ௮., 


305 


நச்சினார்க்கினியரின்‌ இலக்கியத்‌ திறனாய்வு 


குயில்‌ பண்ணை 
சேலம்‌ - 636 003. 


உலகத்‌ தமிழாராய்ச்சி நிறுவனம்‌ 


மே, 2000,. 


இலக்கியத்‌ திறனாய்வு : 
இசங்கள்‌ - கொள்கைகள்‌ 
நலங்கிள்ளி பதிப்பகம்‌, 
தஞ்சாவூர்‌ - 613 009. 
2005. 


வீட்டிற்குள்‌ ஒரு உலகம்‌ 
பாரதி பதிப்பகம்‌, 
சென்னை - 600 017. 


1972. 
மொழிபெயர்ப்பியல்‌ 
தி.பார்க்கர்‌ 
இராயப்பேட்டை, 
சென்னை - 600 014. 
2007. 


மொழிப்பெயர்ப்பியல்‌ கோட்பாடுகளும்‌ 


உத்திகளும்‌ 
செண்பகம்‌ வெளியீடு, 
மதுரை - 625 014. 
1999. 


இலக்கியக்‌ கலை 


திருநெல்வேலி தென்னிந்திய சைவ 


சித்தாந்த நூந்பதிப்புக்‌ கழகம்‌, 
சென்னை - 18. 
1999. 


தமிழர்‌ நாகரிகமும்‌ பண்பாடும்‌ 
யாழ்‌ வெளியீடு, 

சென்னை - 600 040 

2005. 


Do 


60. 


61. 


62. 


63. 


64. 


65. 


66. 


67. 


தமிழண்ணல்‌. 


திருநாவுக்கரசு முனைவர்‌.க.த., 


பிள்ளை.டாக்டர்‌. கே.கே. 


பூரணச்சந்திரன்‌. முனைவர்‌. ௧., 


பூரணச்சந்திரன்‌. முனைவர்‌. ௧., 


மகாதேவன்‌ கதிர்‌., 


மணிகண்டன்‌ முனைவர்‌. துரை. 


மணிகண்டன்‌ முனைவர்‌. துரை. 


மருதநாயகம்‌. இரா., 


306 


இந்திய இலக்கியச்‌ சிற்பிகள்‌ : 
தொல்காப்பியர்‌ 

சாகித்திய அக்காதெமி, 
புதுதில்லி - 110 001. 


2001. 

தமிழ்ப்‌ பண்பாடு 

உலகத்‌ தமிழாராய்ச்சி நிறுவனம்‌, 
தரமணி, 

சென்னை - 600 113, 

2009. 


தமிழக வரலாறு மக்களும்‌ பண்பாடும்‌ 
உலகத்‌ தமிழாராய்ச்சி நிலையம்‌, 
தரமணி, சென்னை - 600 113. 

2008. 


நவீன மொழிபெயர்ப்புக்‌ கொள்கைகள்‌ 
அகரம்‌, நிர்மலா நகர்‌, 
தஞ்சாவூர்‌ - 613 007. 


இலக்கிய பயணத்தில்‌ சில எதிர்ப்பாடுகள்‌ 
சிந்தியன்‌ பதிப்பகம்‌, 

சென்னை - 600 035. 

2004. 


ஓப்பிலக்கிய நோக்கில்‌ சங்க காலம்‌ 
மூன்றாம்‌ பதிப்பு, 

ஆயஉ அடைடயட ஜனெயை 
டனைவைநனஇ 

ஆயனசயள - 600 041. 

1985. 


இணையமும்‌ தமிழும்‌ 
நல்நிலம்‌ பதிப்பகம்‌, 
சென்னை. 

2008. 


இணையத்தில்‌ தமிழ்‌ வலைப்‌ பூக்கள்‌ 
கெளதம்‌ பதிப்பகம்‌, 

பாடி, சென்னை - 600 050. 

2010. 


மொழிபெயர்ப்பு நெறிமுறைகள்‌ 


68. மாணிக்கம்‌ மூதறிஞர்‌. வ. சுப., 


69. முருகையன்‌. இ., 


70. வளர்மதி முனைவர்‌ மு., 


71. வளர்மதி. மு., 


அகராதிகள்‌ 
72. கழகத்‌ தமிழ்‌ அகராதி 


73. சென்னைப்‌ பல்கலைக்கழகத்‌ 
தமிழ்ப்‌ பேரகராதி, 


74. தமிழ்‌ மொழி அகராதி, 


நிகண்டுகள்‌ 


75. பிங்கல முனிவர்‌ நிகண்டு 


307 


அபிநயா பதிப்பகம்‌, 
மயிலாடுதுறை - 609 001. 
2006. 


தமிழ்க்‌ காதல்‌ 

மெய்யப்பன்‌ தமிழாய்வகம்‌, 
சிதம்பரம்‌ - 608 001. 

2002. 


மொழிபெயர்ப்பு நுட்பம்‌ - ஓர்‌ அறிமுகம்‌ 
குமரன்‌ புத்தக இல்லம்‌, 

வடபழனி, 

சென்னை - 600 026. 

2002. 


தமிழ்‌ மொழிபெயர்ப்பு முன்னோடிகள்‌ 
உலகத்‌ தமிழராய்ச்சி நிறுவனம்‌, 
தரமணி, 

சென்னை - 600 113. 

2010. 


மொழிபெயர்ப்புக்‌ கலை 
திருமகள்‌ நிலையம்‌, 
தி.நகர்‌, 

சென்னை - 600 017. 
2003. 


திருநெல்வேலி தென்னிந்திய 
சைவ சித்தாந்த நூற்பதிப்புக்‌ 
கழகம்‌, 

2000, சென்னை. 


சென்னைப்‌ பல்கலைக்கழகம்‌, 
1982. 


நா.கதிரைவேற்பிள்ளை, 
யுளயை நுனரஉயவழையெட 
ளுநசஎலைநளஇ 

ஆயனசயள - 600 014. 

1998. 


பிங்கல நிகண்டு 
திருநெல்வேலி தென்னிந்திய 


76. 


ஆங்கிலத்‌ திறனாய்வு நூல்கள்‌ 


77. 


81. 


நா.சிங்காரவேலு. முதலியார்‌ 


யுலையசஇ ஏ.ஏ.ளூ.(வுசு) 


டீதையல முரஅயச னயள.இ 


ஊயவகழசன.து.ஊ.இ 


ஏயவைலையடபையலு. கு 


ஏயவைலையடபையல. கு 


308 


சைவ சித்தாந்த நூற்பதிப்புக்‌ 
கழகம்‌, சென்னை. 
1978. 


அபிதான சிந்தாமணி 
சீதை பதிப்பகம்‌, 
சென்னை - 600 009, 
2009. 


வுசைரமமரசயட 

ளுசைை சுயஅயமசளையெ 
வுயிழஎயயெ௮இ 
வுசைரியசயவைரசயலை - 
639115 

1998. 


வாந ர்ழசணைழ ழக 
வுசயளெடயவழைெ 
ளுவரனநைள 

யுவடயவெடை *ரடிடளைநசள 
யனெ னளைவசழைரவழசளஇ 
நேற னுநடாை - 110027இ 
1998. 


யு டபெரளைவடை 
வாநழசல ழக 
வுசயளெடயவழைெ 
முகெழசன ருளைநசளவைல 

“சநளளஇ 

நுயடவழ ளுவசநநவஇ 
முஒகழசன - முஓஒ2னு 

1980. 


குநை யுசவள ரூ 
ஊசயகவள ைி்‌ யவவர -னு 
- “யவவர யனெ 

நுவவர - வ - வழமயை 
யுயெ௮யடயை 
ருளைநசளவைலஇ 
யுயெ௮யடயயைைபயச - 608 
002இ 


ளுநிவநஅ௮டிநச - 1997. 


ஊழளெவெழை யனெ 


82. 


83. 


84. 


85. 


86. 


துழாெ சுயடளவழ்‌ ஆயசச.இ 


முய௮டை.ஏ.ணுஎநடநடிடை.இ 


ஆயயெஎயடயடே ஏச.யு.யு.இ 


ஆழாவை.மு.சுயல (நன) 


னையடி யு. நுரபநநெ யனெ 
வுயடிநச ஊாயசடநள 


309 


ஊசநயவளைவைல ைி 
ளுயபெய௮ டூழ௭எந 
லசகைள 

வுய௮டை “யவானியபய௮இ 
“நசரபெரனஜை 

ஆயனசயள - 96. 


வாந நுபைாவ 
யுவொழடழபநைள 
ஜளெவவைரவந ழக யுளயைெ 
ளுவரனநைளஇ 
வாசைரஎயலெலைரசஇ 
ஆயனசயள - 600 041. 

1985. 


டவைநசயசல 
உழளெவெழைளெ ை 
யுமய௮ “ழநவசல 
ஜளெவெவைரவந ழக 
யுளயைட ளுவரனநைளஇ 
ஆயனசயள - 600 041. 
1986. 


“ழசரடயவமையசயஅ௮ ழக 
வுழடமயியைஅ௮ - யுெ 
நுபெடளை ஏநசளழை 
ஜவெநசயெவழையெட 
ஜளெவவைரவந ழக வுயனடை 
ளுவரனநைளஇ 

ஊாநடபயெலை ௪ 600 113. 

2007. 


ளுவரனநைள ை 
வுசயளெடயவழைெ 
யுவடயவெடை “ரடிடளைநசள 
யனெ னுளைவசடைரவழசள 
சலையவந டூலைுைவைநனஇ 
நேற நடா - 110 027. 
2008. 


© 


வாந வூநழசல யனெ 
£சயஉவடைந ழக 
வுசயளெடயவழைெ 
டநூனைந  ருவைநன டீடைடந 
ளுழஉடநைவநைளஇ 
1969. 


87... 


89. 


90. 


91. 


92, 


93. 


“நவநச நேற அயசம 


“ழிநஇ பு.ர௬.இ 


ளுயஎழசலஇ வுூநழனழசநஇ 


ளுநளாயனசல.மு.பு.இ 


ளுளையமயஓஜை ளு. 


ளுரடிசய௮யமயைபெய.ஏ.இ 


ளுரடிசய௮யமயைGளு.ஏ ரூ 
ஆரசரபயஜஏ.இ (னள) 


310 


யிசழயஉாநள வழ 

வுசயளெடயவழைெ 
“நசபய அழ “சநளளஇ 

முகழசனஇ 

1916. 


வாந ளுயஉசநன முரசயட ழக 
வாசைரயடடரஎய யேலயயெச 
யுளயைப  நுனரஉயவழையெட 
ளுநசஎலைநளஇ 

ஊாநயெல - 600 014. 

2003. 


வாந யுசவ ழக 
வுசயளெடயவழைெ 
துழபயயயெவாயெ ஊயிந 
டலைவைநனஇ 
டழனெழடெ 

1968. 


“யசவியவயட 
ஜளெவெவைரவந ழக யுளயைெ 
ளுவரனநைளஇ 
ஊாநயெஜை 
1996. 


மீடைடழைபசயில ழெ 
வுசயளெடயவழைளெ 
ஜவெநசயெவழையெட 
ஜளெவெவைரவந ழக வுய௮டை 
ளுவரனநைளஇ 
ஊாநடயெை 
2008. 


- 600 113இ 


ளுலிள கசழ௮ வாந 
ளுயபெய௮ ஊரி 
முயணாயபய௮ 
ரடிடலையவழைளெஇ 
ஊாநயெலஸ - 18. 
1968. 


© 


“யிநசள ழ்‌ வுயஅடை 
ளுவரனநைள 
ஜவெநசயெவழையெட 
ஜளெவெவைரவந ழக வுய௮அடை 
ளுவரனநைளஇ 


94, 


ளுரடிசய௮யமயைளு.ஏ யனெ 


பாயனாபையஉாயடய௮ 


ஜஊாநயெஷஜை 
1980. 


டூவைநசயசல ர்நசவையபந ழக 
வாந வுயஅடைள 
ஜவெநசயெவழையெட 
ஜளெவவைரவந ழக வுயஅடை 
ளுவரனநைள 

ஆயனசயள - 600 020. 


95. ளுரமயவெய ஊாயரனாரசஜை வுசயளெடயவழை யனெ 
ருனெசெளவயனெபை 
முஒகழசன ர௬ுணளைநசளவைல 
“சநளளஇ 
நேற நடா - 110 001. 
1999. 


96. ளுரளய டீயளளநெவவ வுசயளெடயவழை ளுவரனநைள 
சுழநடநனபந்‌ 
நேற லுழசமஇ லே 100 001இ 
2003. 


1 


97. ளுரளய டமயளளநெவ யனெ ழளவ ஊழடழயைட 
ர்யசளை வுசளைநனை (நன) வுசயளெடயவழைெ 
சுழநடநனபநஇ 
29இ றுநளவ 35" ளுவசநநவஇ 
நேற லுழசமஇ லேோ-10001இ 
1999. 


98. வூாயலனெயெலயபய௮இ ளு.இ டூயனெளஉயிந யனெ “ழநவசல 
ஓயஎநைசஇ ஜவெநசயெவழையெட 
ஜளெவெவைரவந ழக வுய௮அடை 
ளுவரனநைளஇ 
வாயயெ௮யஷஜை 
ஊாநயெல - 600 113. 
1997. 


99. வூயபெயியஇ ஆ.டு.இ (வுச) வாந ளுயஅிடந ழக “ழந௮ள 
கசழஅ௮ வாந வுயஅடை 
ஊடயளளைள 
வுயஅடை ர்நசவையபந 
ஊநவெசநஇ 
யுரசழஎடைடந - 605 101. 
2006. 


100. வூாசைரயெளுமமயசயளர்‌.மு.னு.சை.இ ஊாநைகவயிள ழக 
ளுயபெய௮ யுபந 
ஜவெநசயெவழையெட 
ஜளெவெவைரவந ழக வுயஅடை 
ளுவரனநைளஇ 
ஆயனசயள - 600 113இ 
1994. 


312 


101. ஏயஉநமஇ து. யனெ யு வுயஅடை சுநயனநச 

ளுரடிசயஅ௮யயைைடெ ளு.ஏ.இ ஜவெசழனரஉபை ளுயபெய௮ 
டவைநசயவரசந ஏழட-ஐ 
ஜவெநசயெவழையெட 
ஜளெவெவைரவந ழக வுயஅ௮டை 
ளுவரனநைளஇ 
ஆயனசயள - 600 113இ 
1989. 


102. ஏயஉநம.து.இ யு வுயஅடை ஜவெசழனஉவபை 
ளுயபெய௮ டூவைநசயவரசநஇ 
ஏழட-& 
ஏழஉயடிரடயசலஇ 
ஜஐவெநசயெவழையெட 
ஜளெவெவைரவந ழக வுயஅடை 
ளுவரனநைளஇ 
ஆயனசயள - 600 113இ 
1989. 


103. ஏயடயசஅயவானைைச.ஆ.இ நுன) ழு வுசயளெடயவழைெ 
ஜவெநசயெவழையெட 
ஜளெவவைரவந ழக வுயவுடை 
ளுவரனநைளஇ 
ஊாநயெல - 600 113. 

1999. 


104. ஏயடயசஅயவாை. னுச.ஆ. (நன) வுசயளெடயவழை வூநழசல 
யனெ யிடலையவழைெ 
ஜவெநசயெவழையெட 
ஜளெவெவைரவந ழக வுய௮டை 
ளுவரனநைளஇ 
ஊாநயெஸ - 600 013இ 
2001. 


105. ஏநரெபழியடயிடைடய.ஆ.ஏ.இ யேமமசையச ஜலயவசலைய 
வுசைர௮சரபயவசரியனயை 
ளுயசயளறயவாை 
ரவாரமயளயடயஜை 
ஊழடழஅடிழஇ 
1955. 


106. ஏதையல்‌ னூயசறயனாமநச (நன) வுூந ஊழடடநஉவநன 
நளளயலள ழக 
யு.மு.சுயஅயரெதய௮ 
முகெழசன  ருளைநசளவைல 


313 


ஆய்வேடு 
107. இராஜ்குமார்‌ 


ஆய்வுக்‌ கட்டுரைகள்‌ 
108. முயஅடை. ஏ. ணுரடநடிடை 


109. துழாெ சுயடளவழெ ஆயசச 


ஆங்கில அகராதிகள்‌ 
110. னச.ஏ.ஆரசரபய (நுன) 


111. ஆபர்‌.யுடிசய௮ள 


112. 


314 


“சநளளஇ 
நேற னுநடாஜை 
1999. 


ஒப்பிலக்கிய நோக்கில்‌ 
ஏ.கே.இராமானுஜனின்‌ சங்க 
இலக்கிய மொழிபெயர்ப்பு, 
(முனைவர்‌ பட்ட 
வெளியிடப்படாத ஆய்வேடு), 
2004. 


வுசயளெடயவபை முடன 
வுய௮டை “ழநவசல : ளுழஅந 
ளுரபபநளவழைளெ 

வுஊ.5.3 (1956) (வுயஅடை 
ஊரடவரசந) 261-73. 


வாந வுசயளெடயவழைளெ 
ழக ஊயமெய௮ 
டவைநசயவரசந 
“சழஉநநனbபைெெ ழக 1 
உழகெ-ளநஅபையச ழக 
வுயஅடை ளுவரனநைள்‌ 
(841-6) 

(ஆயடயலளயை 
ஊழகெநசநடெந). 


யு னஅஜலைவழையெசல ழக 
வுய௮அடை டூவைநசயசல யனெ 
ஊசவைலையட வுநசஅள 
ஜனெயைப ஜளெவெவைரவந 
ழக யுளயை ளுவரனநைளஇ 
ஊாநயெலஸ - 600 119. 

1999. 


யு புடழளளயசல ழக 
டவைநசயசல வுநச அள 
£சளைஅ௮ டிழழமள “சளையவந 
டனைவைநன 

ட்யபெயடழசந - 560 019இ 
1993. 


மழுகெழசன 
னுஜலைவழையெசல 


வாநளயரசரள யனெ நுழசன 
“மறநச புரனைந 

முஒஓகழசன ருளைநசளவைல 
“சநளளஇ 

நேற நடா - 110 001. 
2005. 


RRR 


